பைஷ ஜகல்பம் . 

+24 


இஃது , 


மைசூர் அரண்மனை சர்ஜன் 
மஞ் . ஜகநாத நாயுடு அவர்களால் 

இயற்றப்பட்டது . 

சிரசே 


பிரதானம் . 
HINDU PHARMACOPEIA . 


. 


COMPILED FROM 
VARIOUS ANCIENT STANDARD WORKS OF REPUTATION , 

WITH 
AN INDEX OF DISEASES AND REMEDIES MENTIONED IN THIS WORK 

BY 
M. JAGANATHAM NAIDU , 
Palace Honorary Surgeon , Mysore : late Native Assistant, Medical College, Madras. 
Teacher of the Tamil Medical Class, Trevandrum , 

and 
Author of the following books in Tamil and Telugu Languages : 

A Catechism of Human Anatomy and Physiology . 
Elements of Materia Medica and Therapeutics. 
The Medical Adviser for Women . 
Compendium of English Medical Science . 
A Treatise on Fever , in Tamil and Telugu . 
Translator of Conquest s Outline of Midwifery into Telugu. 


SECOND EDITION . 


PUBLISHED BY 
JAGANATHAM & SONS , 
Legal Representative of the Author . 

MADRAS , 

1906 . 


Registered in all rights are reserved . 


126 


PRINTED BY 


THOMPSON AND CO ., AT THE “ MINERVA ” PRESS , 

33 , BROADWAY , MADRAS . 


itib } v 


M , JAGANATHAM NAIDU . 


இக்கிரந்த கர்த்தரால் பதிப்பித்தான 

புத்தகங்கள் . 


இங்கிலீஷ் வைத்திய சங்கிரகம் 
* பதார்த்தகுண ரத்தாகரம் : .. 
சாரீர வினாவிடை 
* வைத்தியபோதினி ... 
* சுரவிவரணம் 
பிரசவவைத்தியம் - தெலுங்கில் .. 


ரூ . அ . பை . 
5 0 0 
2 0 0 
1 0 0 
1 0 0 
0 


: 
: 


WORKS BY THE SAME AUTHOR . 


A Catechism of Human Anatomy and Physiology 

in Tamil , 
* Elements of Materia Medica and Therapeutics , in 

Tamil .. 
* The Medical Adviser for Women , in Tamil . 
* A Treatise on Fever , in Tamil , Telugu , and 

Canarese . 
Conquest s Outline of Midwifery , translated into . 

Telugu . 


* இக்கிரந்தங்களை இப்போது அச்சிட்டு வருகின்றோம் . வேண் 
டியவர்கள் அடியில் கையொப்ப மிட்டிருக்கிறவர்களிடம் யெழுதி 
அதின் விபரம் தெரிந்துக்கொள்ளலாம் . 


Jaganathau 


wattauer Bonit 


N 


the 


JAGANATHAM & SONS, 
MERCHANTS ÅND GENBRAL AGENTS, -MADRAS. 


நூன் முகம் , 


. 


என் ஜனனதேசத்தாரே ! இந்நூலை எழுதுவதற்கு நேர் 
ந்த காரணத்தைச் சுருக்கமாக எழுதத்துணிகின்றனன் . 

ஆண்டவர் ஆதியில் அகிலாண்டகோளங்களை சிருஷ்டித்தார் . 
அக்கோளங்களின் ஒன்றில் நாம் வாசம் செய்கிறோம் . இந்த பூகோ 
ரத்திலுள்ள சகல பிராணிகளுக்குள் மனிதனே சிரேஷ்டன் . மனி 
தனுபயோகத்திற்காக, இதரபொருள்களை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கி 
ன்றன . தீர்க்காலோசனை செய்து , பார்க்கில் , ஒன்று மற்றொன்றுக்கு 
உபயோகார்த்தமாக உண்டாகி இருக்கிறதென்று தெரியவரும் ; நிஷ் 
பிரயோஜனமாக ஈஸ்வரர் , ஒரு வஸ்த் துவையும் சிருஷ்டிக்கவில்லை. 
இப்பூகோளத்திலுள்ள ஜீவஜந்துகளில் மனுஷருக்கு மாத்திரம் ,, 
தானாதிகளுண்டு . ஞானமிருப்பதினால் , சர்வம் தமக்கயிக்கியப் படுத் 
திக்கொண்டிருக்கின்றான் . ஈஸ்வர ஸ்ருஷ்டிப்பில் அனேகம் மனுஷ 
னைப் போஷிக்கின்றன ; அனேகம் விஷமிக்கச்செய்கின்றன . விஷ 
பதார்த்தங்கள் சரீர அக்கிரமங்களை ( வியாதிகளை ) கிரமப் படுத்து 
கின்றன . இவைகளுக்கே ஒளஷதமென்று பெயர். 

பிரபஞ்ச ஸ்ருஷ்டிப்பில் ஸ்ரேஷ்டனான மனிதன் , ஜன்ம 
முதல் , மரணம் வரையில் , பெரும்பான்மை யனுபவிப்பது கஷ்டம் . 
கஷ்டம் , சுகம் துக்கம் , சந்தோஷம் இத்தியாதிகளை சகித்துக்கொள் 

வது பிராணன் . அதுர்ஷியமாய் இருக்கும் " பிராணன் " நிற்பத 
ற்கு ஏற்பட்டிருக்கிற இடமே சரீரம் ( தேஹம் , உடல்- கடம்.) சரீரத் 
தைப் போஷித்துக்கொண்டு வருவது அவயவங்கள் (உறுப்புகள் ) 
அவயவத்தொழில் கிரமமாய் நடத்தலே சௌக்கியம் , அக்கிரமமாய் 
நடத்தலே வியாதி . வியாதியைப் போக்க அனுபவத்தினால் கண்டு 
கொண்ட பதார்த்தமே ஔஷதம் . ஒளஷதங்களைத் தெரிவிப்பது 
ஆயுர்வேதம் . 

ஆயுர்வேத உற்பத்தி சரித்திரம் . 
ஆயுர்வேதம் எவ்விதமாய்ப் பிறந்ததென்றும் , எவ்விதமாய்ப் பிர 
பலப்பட்டதென்றும் , கல்வி , கேள்விகளால் யான் உணர்ந்ததைதெரி 
விக்கிறேன் ; தோஷங்களிருக்கில் க்ஷமிப்பீர்களாக . 

4 - வேதம் , 6 - சாஸ்த்திரம் , 18 - புராணம் , 64 - கலக்கியானம் 
என்பதற்கு விவரம்- பிரபஞ்சத்தை ஸ்ருஷ்டித்த பகவான் , ஆதியில் 
பிரம்மாவை ஸ்ருஷ்டித்து , அவருக்கு " வேதம் " ( மனிதனுக்கு உண் 
டாக்கின ஈஸ்வராக்கினை அல்லது அறிவு ) உபதேசித்தார். என் 


vi 


முகவுரை. 


றும் - அவர் தம் 4 - முகங்களால் அதை 4 - வேதங்களாக பிரசுரமாக்கி 
னார் என்றும் சில நூல்களில் கண்டிருக்கின்றன . 

4 - வேதங்களாவது -- இருக்குவேதம் , எஜுர்வேதம் , சாமவேதம் , 
அதர்வணவேதம் ஆம் . ஐதீகமாய் ( வாய்மொழியாய் ) சொல்லிக் 
கொண்டிருந்த வேதங்களை வியாசர் சீர்ப்படுத்தினார் . ஆகையால் , 
அந்த மஹாரிஷிக்கு " வேதவியாசர் என்று பெயர் வந்தது . 

8 - சாஸ்த்திரங்களாவது - வேதாந்தம் , வைசேஷிகம் , பாட் 
டம் , பிரபாகரம், பூர்வமீமாம்சம் , உத்தரமீமாம்சம் ஆம் . மற்றொரு 
அதிகாரத்தின்படி , சிக்ஷா , வியாகர்ணம் , சந்தஸ்ஸு , விருத்தம் , 
ஜோ திஷம் , கல்பம் ஆம் . 

18 - புராணங்களாவது - மச்சபுராணம் , கூர்மபுராணம், வராக 
புராணம் , வா மனபுராணம் , பிரம்மபுராணம், வைஷ்ணவ புராணம், 
பாகவத புராணம் , சைவபுராணம் , இலைங்கபுராணம் , பௌ ஷியாத் 
புராணம் , 

நாரதீயபுராணம் , கருடபுராணம் , பிரம்ஹகைவர்த்த 
புராணம் , ஸ்காந்தபுராணம் , மார்க்கண்டேயபு ராணம் , ஆக்கினேய 
புராணம் , பிரம்மாண்ட புராணம், பத்துமபுராணம் , ஆம் , வைசம்பா 
யனர் , பிலர் , ஜெயமினி, சுமந்து , இவர்களும் புராணங்கள் செய்வ 
தில் வியாசருக்கு உதவிசெய்தனர் . 

64 - கலைக்கியானங்களாவது : 
அக்ஷரலக்ஷணம். Orthography . 
லிகிதம் . Caligraphy. 
கணிதம் . Arithmetic. 
புராணம் . Theology . 
வியாகரணம் . Grammar . 
நீ திசாஸ்திரம் . Jurisprudence . 
ஜோதிஷம் . Astronomy and Astrology . 
தர்மசாஸ்த்திரம் . Code of Laws . 
யோகசாஸ்த்திரம் . Rules for Religious and Abstract Meditation . 
மந்திரசாஸ்த்திரம் . Prayers and Hymns. 
சகுனசாஸ்த்திரம் . Omens and Augury. 
சிற்பசாஸ்த்திரம் . Architecture and Mechanics . 
வைத்தியசாஸ்த்திரம் . Physic ; Science of Healing. 
சாமுத்திரிக சாஸ்த்திரம் . Cheromancy , Necromancy . 
ரூபசாஸ்த்திரம் . Physiognomy. 
இதிஹாஸம் , Heroic History. 
காவ்வியம் . A Poem . 
அலங்காரம் . Science of Rhetoric . 
மதுரபாஷணம் . அல்லது சா துரியம் . Eloquthce . 
நாடகம் . Dramatic Science,. 
நிருத்தம் . The Art of Dancing . 
சப்தப்பிரமம் . Direction for the Modification of Sounds . 


முகவுரை. 


vii 


. 


சிற்பசாஸ்திரம் . The Art of Playing on the Lute . 
வேணுவாத்தியம் , The Art of Playing on the Flute , or Pipe . 
மிருதங்கவாத்தியம் . The Art of Beating the Tambourine . 
தாளவாத்தியம் . The Art of Beating the Cymbal . 
தனுர்வித்தை . Archery . 
சுவர்ன பரிக்ஷை . The Art of Examining Gold . 
ரதபரீக்ஷை . The Art of Driving Chariots. 
கஜபரீக்ஷை . The Knowledge of the Marks of an Elephant . 
அஸ்வ பரீக்ஷை . The Knowledge of the Marks of a Horse.. 
ரத்தினபரீக்ஷை . The Art of Examining and Choosing Gems . 
பூபரீக்ஷை . Geology . 
யுத்தலக்ஷணம் . Military Art and Tactics . 
மல்லயுத்தம் . Athletic Art, Boxing . 
ஆகருஷணம் . TheArt ofCalling orSummoningbyEnchantment. 
உச்சாடனம் . The Art of Driving out Evil by Enchantment . 
வித்துவேஷணம். Excitement to Hatred . 
மதன சாஸ்திரம் . Modus Coeundi . 
மோகனம் . Excitement to VoluptuousDesires by Enchantment . 
வசீகரணம். Electro - Biology . 
ரசவாதம் . Chemistry and Alchymy .. 
காந்தர்வவாதம் , The Knowledge of the Heavenly Beings. 
பிபீலவாதம் . The Art of Exploring the Caves of theMountains 

and to adapt them for Habitations . 
கௌ துவவாதம் . The Art of Restoring Gladness in a Sorrowful 
தாதுவாதம் . Mineralogy. 

( Mind . 
காருடம் . Legerdemain . [ by Astronomical Calculations. 
நஷ்டப்பிரசனம் . Information respecting any Loss obtained 
முஷ்டிபிரசனம் . Information respecting concealed in a Man s 

hand by Astronomical Calculations, 
ஆகாசப்பிரவேசம் . Balloon Ascent . 
ஆகாசகமனம் .. The Art of Walking in the Air . 
பரகாயப் பிரவேசம் . The Art of Transmigrating from one Body 

into another being Alive . 
அதுர்ஷியம் , The Art of making One s Self Iinvisible. 
இந்திரசாலம் . The Art of Performing Stratagems and Tricks. 
மகேந்திரசாலம். The Art of Performing Wonders in Heaven . 
அக்கினிஸ்தம்பம் . The Art of Subduing the Efficacy of Fire . 
ஜலஸ்தம்பம் . The Art of Counteracting Nature of Water .. 
வாயுஸ்தம்பம் . The Art of Counteracting the Power of Wind . 
திருஷ்டிஸ்தம்பம் . The Art of Fascinating the Eyes . 
வாக்குஸ்தம்பம் . The Art of Fascinating the Mouth . 
சுக்கிலஸ்தம்பம் , The Art of Fascinating the Semen Virile. 
ஜனனஸ்தம்பம் . The Art of Fascinating the Birth . 
கடகஸ்தம்பம் . The Art of Fascinating Swords & other Weapons . 
அவஸ்தைப்பிரயோகம் , The Art of Killing by Sorcery . 


viii 


முகவுரை. 


கிரேதாயுகத்தில் மனிதர்கள் சத்தியவந் தராயும் , சகல சம்பத்து 
நீதி நோயற்றவாழ்வை யுடையவர்களாயும் , நித்தியானந்த ஸ்திதியில் 
இருந்தனர் .-- திரேதாயுகத்தில் மனிதர்கள் இரண்டிலொருபங்கு , 
துஷ்டர்களாகி , வியாதிகளுக்குட்பட்டு ஆயுசுக்ஷண மாகி கியான சக் 
த்தியிலும் குறைந்தவர்களானார்கள் .-- துவாபரயுகத்தில் பாதிஜனங்க 
ளே பாவிகளானார்கள் .-- கெழுங் கலியுகத்தில் பர்வம் அதிகமாக , 
வயது குறைந்து , வியாதிகள் அதிக்கிரமித்து ஜனங்கள் மெத்த சிர 
மப்படுகிறார்கள் . பிரம்மாவானவர், மனுஷரடைகிற கஷ்டத்தை யறி 
ந்து , மேல்கண்ட 4:-வேதங்களுக்கு உபவேதம் உண்டுபண்ணினார் . 
அவைகள் எவையெனில் --- அர்த்தவேதம் , ஆயுர்வேதம் , காந்தர்வவே 
தம் , தனுர் வேதம் , ஆம் . இந்நான்கில் ஒன்றாகிய ஆயுர்வேதத்தில் : 
நோய் அணுகாமலும் , அனுசரித்தநோயை நீக்கிக்கொண்டு இவ்வுலகத் 
தில் சுகமாய் வாழும்படியான விதிகளைச் சொல்லப்பட்டிருக்கின்றன . 

இவ்விதமாக சில சாஸ்திரங்கள் தெரிவிக்கினும் , இதரசாஸ்திர 
ங்களில் , இந்த ஆயுர் வேதத்தை சிவன் , பார்வதிதேவிக்கு அனுக்கிர 
ஹஞ் செய்தருளினாரென்றும் , அந்த தேவி , நந்திக்கு உபதேசித்தா 
ரென்றும் , அந்த நந்தியானவர் , தேவர்களுக்கும் , முனிவர்களுக்கும் , 
சித்த புருஷர்களுக்குத் தெரிவித்தாரென்றுஞ் செப்பியிருப்பதையும் 
காணலாம் . வெகுகாலத்துக்கு முன் பிறந்த இந்த ஆயுர்வேதமே நம 
க்கு சிரேஷ்டம் . இதுவே வைத்தியருக்கு முக்கிய அதிகார கிரந்தம் . 
இதில் ஒருலக்ஷ சுலோகங்கள் உண்டென சொல்லப்பட்டிருக்கிறது . 
இப்புவனவாசிகளின் அறிவுக்கு , பெரிய கிரந்தமாகிய ஆயுர் வேதம் , 
முற்றிலுமெட்டாதப் பொருளென்றறிந்து , பிரம்மாவானவர் அதை , 
8 - பாகமாக சங்கிரகித்தார் . காலானுசாரமாய்ச் சம்பவித்த அழிவுனால் 
அந்தக்கிரந்தம் நாசமடைந்து , சிலகிரந்தங்கள் மாத்திரம் நிலைத் திருக் 
கின்றன . தற்கால வைத்திய நூல்களெல்லாம் , ஆதிகிரந்தத்திலிருந்து 
உற்பத்தியானபடியால் , ஆயுர்வேதம் 8 - பிரிவுகளாய் இருக்கலாமெ 
ன்று யுத்தேசம் . அவைகள் எவையெனில் : 

1 - சல்லியம் . ஸஸ்திரீகம்- (Surgery ) இது ஸஸ்த்திர சிகிச்சை 
காயச்சிகிச்சை , விரணச்சிகிச்சை , ஆயுதங்களின் பிரயோகம் , இவை 
முதலியவைகளைத் தெரிவிக்கின்றது . 

2 - உர்த்துவாங்க ஸாலக்கியம் - இதில் , கழுத்துக்கு மேலிருக்கிற 
உறுப்புகளின் விவரத்தையும் , அவைகளுக்குக் காணுகிற வியா திகளை 
யும் அறியலாம் . 

3 - காயச்சிகிச்சை . ( Practice of Physic ) இது சுரம் , அதிசாரம் , 
உன் மாதம் குஷ்டம் முதலிய சரீரத்திலெடுத்த வியா திகளையும் , சிகி 
ச்சைகளையும் தெரிவிக்கின்றது . 

4 - பூதவைத்தியம் - இது பேய் முதலியவைகளால் பிறக்கிறதெ 
ன்னும் மனோரோகங்களைத் தெரிவிக்கின்றது . தேவதைகள், பிதுர் 
தவதைகள் , பிசாசுகள் முதலியவைகள் கோபமடைந்து தேகத்துக் 
குள் பிரவேசித்து மனதைக் கெடுப்பதாக எண்ணம் ; இவ்விதரோ 


ம் 


முகவுரை: 


கங்களை மணி மந்திர ஸ்நான பூஜை பிரார்த்தனைகளால் நீக்க வேண் 
டியதாம் . 

5 - கௌமாரபிரித்தீயம் - ( Diseases of infancy ) இதில் குழந் 
தைகளுக்குக் காணுகிற வியாதிகளை அறியலாம் . 

6 - அகததந்திரம் - இது விஷங்களைக்குறித்து சொல்லுகிறது . 

7. ரசாயனதந்திரம்.- இதில் வாதம்செய்கிற முறைகளை அறி 
யலாம் . ஆயுசை விர்த்திசெய்கிற மருந்து முறைகளையும் தெரிந்து 
கொள்ளலாம் . மேலும் வியாதி யணுகாமலிருக்க நாம் அனுசரிக்க 
வேண்டிய விதிகளையும் தெரிந்து கொள்ளலாம் . 

8. வஜீகர்ணதந்திரம்.- கடைசியான இந்தப்பிரிவு ஜனனேந் 
திரியங்களுக்குக் காணுகிற வியாதிகளையும் , வீரிய விருத்தி செய்துக் 
கொள்ளுகிற மார்க்கங்களையும் தெரிவிக்கின்றது . 

ஆதிவைத்திய கிரந்தமாகிய ஆயுள்வேதத்தில் ( ஆயுசைத் தெரி 
யப்படுத்துவது ) இவ்வித பிரிவுகளுண்டென்று ஸுஸ்ருதம் முத 
லிய கிரந்தங்களில் அறியலாம் . ஆராச்சியாலும் , பழக்கத்தினாலும் , 
வைத்திய கிரந்தங்கள் பிறந்ததென்று சொல்ல திருஷ்டாந்தரங்க 
ளுண்டு . பிணங்களையறுத்து , சோதித்து , சரீரஎர்ப்பாட்டைத் தெரி 
ந்து கொண்டதாயும் கண்டிருக்கறது . ஆயுர்வேதத்தை பிரம்மா 
வானவர், தக்ஷபிரமாவுக்கு உபதேசித்தாரென்று சரகம் , ஸுஸ்ரு 
தம் சொல்லுகின்றன . அவர் அதை உணர்ந்து , சிகிச்சாதர்ச 
னம் என்னும் ஓர் கிரந்தம் உண்டாக்கினார் . இந்தக் கிரந்தத்தை 
யவர் சூரிய புத்திரர்களாகிய அஸ்வனி தேவர்களுக்கு உபபேசித் 
தார் . ( பிரம்மா ஆயுர்வேதத்தை சூரியனுக்குக் கொடுக்க , அவர் தன் 
மக்களாகிய அஸ்வனி தேவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தாரென் 
பது சிலமதாந் திரம் .) அஸ்வனி தேவர்கள் வைத்தியமுணர்ந்து 
தேவ வைத்தியர்களானார்கள் . அவர்கள் சிகிச்சாரத்ன தந்திரம் . 
பிரம்மஹிக்கியம் , என்னும் கிரந்தங்களைச் செய்தார்கள் . 
ரால் , கிள்ளிவிடப்பட்ட பிரம்மன் சிரசை இவர்கள் வைத்தியயுக்தி 
யாய் ஒழுங்காக சேர்த்துவிட்டார்கள் .. தேவர்களும் அசுரர்களுக் 
கும் நடந்த யுத்தங்களில் உண்டான காயங்களைத் தக்ஷணமே 
சௌக்கியப் படுத்தினார்கள் . இந்திரனுக்குக் கண்ட பாரிச வாதத் 
தைக் குணப் படுத்தினார்கள் . இன்னம் அநேக அற்புத சிகிச்சைக 
ளைச்செய்து , இவ்விருவரும் கீர்த்தியையும் புகழையுமடைந்தார் 
கள் . தேவேந்திரன் இதையறிந்து , அவர்களிடத்தில் ஆயுர்வேதத் 
தைத் தானும் கிரகித்துக்கொண்டார் . 

சிலகாலம் சென்ற பிறகு , வைத்தியருக்குள் மதங்களேற்பட , 
வைத்தியமும் வெவ்வேறாக பிரிந்தது . பூலோகத்தில் மனிதர்கள் 
வியாதிகளால் படுகிற கஷ்டத்தை ரிஷிகள் அறிந்து, வியசனப்பட்டு 
அதை நீக்க மார்க்கத்தைத்தேட , ஹிமோத்கிரி பருவதத்தில் சபை 
கூடினார்கள் . சீரகசாஸ்திரத்தில் கண்டிருக்கிறபடி அவர்கள் வேர் 
களெனில் - ஆங்கீரசர் , ஜமதக்கினி, வசிஷ்டர் , கஸ்ஸியபர் , பிருகு , 
ஆத்திரேயர் , கௌதமர் , சான் கியர் , புலஸ்தியர், நாரதர் , உ.சிதர் 

, 


பைரவ 


2 


X 


முகவுரை. 


அகஸ்தியர் வாமதேவர் , மார்க்கண்டேயர் , ஆஸ்வலாயனர் , பரத் 
வாசர் , விஸ்வாமித்திரர் , ர்க்கவர் , கார்கியர் , சாண்டில்லியர் , 
தேவலர் , 7 லவர் , குசிகர் , ஜிதராயனர் , கபிலர் , கங்காயணர் , 
மரீசி , இரண்ணியரக்ஷர் , லோகரக்ஷியர் , சௌனகர் , சகுனியர் , மைத் 
திரேயர் , முதலியவர்கள் ஆம் . 

ம் 
ரோகங்களால் மனுஷர்கள் அடைகிற கஷ்டங்களை நீக்க , 
மஹாசபையோர் கியான திருஷ்டியில் பார்த்து , இந் திரனுடைய 
சகாயம் வேண்டியதென்று தெரிந்துகொண்டார்கள் . பிறகு பரத் 
வாஜர் , இந்திரனிடத்தில் வைத்தியம் கற்க சம்மதித்து போய் , அவ 
ரைக்கண்டு , ஒ தேவராசனே ! மனுஷர்களை ரக்ஷிக்கப் பிறந்தவரே ! 
உம்முடைய சகாயம் வேண்டி , ரிஷிகள் என்னை உம்மிடம் அனுப் 
பினார்கள் . மனமிரங்கி ஆயுர்வேதத்தை எனக்கு உபதேசிக்கவே 
ண்டுமென்று பிரார்த்திக்க , இந்திரன் சந்தோஷத்தோடு வைத்திய 
சூத்திரங்களைக் கற்பித்தார் . அப்படி கற்றுணர்ந்த பரத்வாஜர் , மறு 
படியும் ரிஷிகளிடம் வந்து சேர, அந்த ரிஷிகள் இவரால் வைத்தியத் 
தை கற்றுகொண்டு சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார்கள் . இப்படி 
நடந்துவருகிற காலத்தில் , ஆந்திரேயர் தமது சிஷியர்களில் சிற 
ந்தவர்களாகிய அக்சினிவேஸ் , பிலர் , ஜநகர்னர் , பராசர், ஹாரீதர் , 
ஜீரபாணி , ஆகிய இவர்களுக்கு வைத்தியம் கற்பித்துக் கொடுத்தார். 
இவர்களோ ரோ ந ேதானம் , குணபாடம் , முதலிய அத்தியாயங்களைச் 
செவ்வையாக அறிந்து , பிரபல வைத்தியர்களாகி , வெகுநாள் வாழ்ந் 
கார்களென்று கண்டிருக்கிறது . இவர்கள் தங்கள் தங்கள் பேர்வழி 
யாய்ச் செய்த நூல்களா வன அக்கினிவேஸதந்திரம் , பில தந்திரம் , 
ஜடுகர்னஸம் ஹிதம் , பராசரசம்ஹிதம் , ஹாரீதசம் ஹிதம் , ஜீரபாணி 
தந்திரம் , ஆகிய இவைகளாம் . இக்கிரந்தங்களை ரிஷிகளுக்குமுன் 
அரங்கேற்றப்பட்டன . அவைகளுக்குள் அக்னிகிரீவஸதந்திரம் , சிரே 
ஷ்டமென்று பிரகடனை செய்தார்கள் . இந்நூலைச் சரகமுனிவர் 
திருத்தி , சாகம் என்று ஒரு நூல் செய்தார் . இந்த சரகமே பூர்வ 
சிறந்த கிரந்தம் . 

இவ்விதமாய் நடந்ததென்று கண்டிருக்க , வேறு கிரந்தங்களில் 
செப்பியிருப்பது என்னவெனில்- சலப்பிரளயமானபோது , நூல் 
கெளெல்லாம் போக்கடிந்துப் போனதாகவும் -அவைகளை 
ஷன் கண்டெடுத்ததாகவும் -தேவர்களும் அசுரர்களும் , மந்தரகி 
ரியைக்கொண்டு க்ஷராப்தியைக் கடைந்தபோது , அமுர்த கலச 
த்தோடு ,. தன்வந்திரி பிறந்ததாகவும் கண்டிருக்கிறது . இவர் 
இந்திரனிடத்தில் வைத்தியம் கற்றுக்கொண்டு , சுவர்க்கலோகத் 
தில் வைத்தியம் செய்து மஹாவைத் தியரென்று பெயர் பெற்றார் . 
உலகின் மனிதர்கள் வியாதியால் அடைகிற வருத்தத்தை அறி 
ந்து , மன திறங்கி , அவர்களை ரக்ஷிக்கும் பொருட்டு , காசிராஜா 

அவதரித்து , வைத்தியம் செய்துக்கொண்டு இருந்தார் . அக் 
காலத்தில் , இவரிடத்தில் , உபதனுபர் , பேதாரண்யர் , ஆரப்பிறஹ , 
புஷ்கள் பேதர் , கோபீரஜர் . கோபுரஹ , ருகீதர் , ஸுஸ்ருதர் , ஆகிய 
இவர்களை ரிஷிகள் அனுப்பி , வைத்தியம் கற்றுக்கொள்ளும்படியா 
யும் , அதைப் பிரபலப்படுத்தும்படியாயும் செய்தனர் . மேல்கண் 


ஆதிலே 


முகவுரை. 


xi 


23 


டவர்கள் காசீபட்டணத்திற்குவந்து பார்த்தபோது தன்வந்திரி 
யான் அரசர் வனவாசியாய் இருந்தார் . ரிஷிகள் ஆரணியத்திற்கு 
ச்சென்று , அந்த அரசனைக்கண்டு , நமஸ்கரித்து , சுவாமி ! சகலஜன 
பிரயோஜனமாக வைத்திய போதனையை விரும்பி தங்களிடம் வந் 
தோம் , எங்கள் கோறிக்கையைப் பரிபூர்த்திச் செய்ய வேண்டுமென்று 
பிரார்த்தனை செய்துக்கொண்டார்கள். அப்போது அந்த ராஜன் சந் 
தோஷமடைந்து, சம்மதித்து , நீங்கள் ஒரே குலமாகையால் , ஒருத் 
தர் பிரசனை கேட்டு , நான்சொல்லுவதை எழுதிக்கொள்ள வேண்டி 
யது , மற்றவர்கள் அதைக் கேட்டுக்கொண்டிருங்களென்றார் . இவ்வி 
தமாக அவர்களுக்கு வைத்தியம் கற்பித்துக்கொடுத்து அறிவுள் 
ளவர்களாக்கினார் . ஸ்ரீ ராமர் அரசாண்டநாள்களில் , இந்தச் சங்கதி 
நடந்ததென்று குறித்திருக்கின்றது . பிறகு தன்வந்திரி, ஸ பஸ் 
ருதரை அழைத்து , " ஆயுர்வேதம் பெரிய கிரந்தமாகையால் , இக்கால 
ஜனங்களதை யறிந்துக்கொள்ளுவது கஷ்டம் ; ஆகவே சகலரும் 
சுலபமாய்த் தெரிந்துக்கொள்ளும்படி சங்கிரகித்து ஒரு கிரந்தம் 
எழுதுமென்றார் . அவரும் குருவின் வாக்கின்படி ஒரு நூல் செய் 
தார் ; அதற்கு ஸுஸ்ருதமென்று பெயர் . அக்காலத்தில் யுத்தங்க 
ளே பிரபலமாக இருந்தபடியால் , தன் வந்திரி தமது சீஷர்களுக்கு 
ஸஸ் திரவைத்தியமே முக்கியமாய் கற்பித்துக்கொடுத்தார். தேவர்கள் 
வியாதியற்றவர்களாய் இருந்தபடியால் , காயச் சிகிச்சையை அதிக 
மாய் கற்பிக்கவில்லை . ஆயுர்வேதத்தை யனுசரித்து எழுதிய சரகம் , 
ஸுஸ்ருதம் , என்ற இவ்விரண்டு நூல்களே ஹிந்துவைத்தியத்துக்கு 
மூலகிரந்தங்கள் . ரிஷிகள் எல்லோரும் இவ்விரண்டு கிரந்தங்களை 
வாசித்து, வைத்தியமறிந்து பிறகு தங்கள் தங்கள் இஷ்டப்படி செய் 
யுள்களாய் இயற்றினார்கள் . சரகத்தை யனுசரித்தவர்கள் , காயவைத் 
தியர்கள் ஆனார்கள் ; ஸுஸ்ருதத்தை அனுசரித்தவர்கள் , ஸஸ்த்திர 
வைத்தியர்கள் ஆனார்கள் . ஆயுர்வேதத்தைச் சங்கிரகித்த பூர்வசாரி 
கள் பிரேதங்களைத் தொடக்கூடாதென்று யாரும் கூறவில்லை. சரீ 
ரஸ் தானத்தை எழுதுவதற்கு , பிரேதத்தை அறுத்துப் பார்க்காமல் 
யூகையின் மேல் எழுதுவது அசாத்தியம் . ஆயுர்வேதத்தில் கண்ட 8 
பிரிவுகள் ஸுஸ்ருதத்தில் , 6 - பிரிவுகளாய்க் சாணலாம் : -1 - சூத்திர 
ஸ்தானம் ; 2 - தொனஸ் தானம் ; 3 - சரீரஸ்தானம் ; 4 - 

4 - சிகிச்சாஸ் 
தானம் ; 

5 கலப்பஸ்தானம் ; 6 - லோகவிஸ் உத்திரஸ்த்தானம் ? 
ஆகிய இவைகளாம் . 


சரகம் , ஸுஸ்ருதம் , இவ்விரண்டையும் அனுசரித்து கெடா 
சாரியார் கடகம் ( இதுவே அஷ்டாங்க ஹிருதயம் ) என்னும் ஒரு 
நூல் செய்தார் . இதில் சில நூதன விஷயங்களைக் காணலாம் . சுமார் 
30 - வருஷங்களுக்கு முன் , 

பேபோ பிரகாடம் என்னும் ஒரு 
வைத்திய நூல் இயற்றப்பட்டது . இது தற்கால வைத்தியத்துக்கு 


அனுகூலம் . 


சமுஸ்கிருத வைத்திய நூல் செய்த ஆசிர்யர்களும் , நூல்பெயர்க 
ளும் . 


X11 


முகவுரை. 


பிரம்மா ஆயுர் வேதம் - இந்தக் கிரந்தம் பிறந்தகாலம் குறிப்பிட 

வில்லை ; ஆனால் கிரேதாயுகத்தில் உண்டானதென்று நூல்க 
ளில் காணலாம் . பூர்ண கிரந்தம் அகப்படுவதில்லை , துண்டு 
துண்டுகளாய் எட்டுப் பிரதிகளுண்டு ; அவைகளைத் தெரிந்து 
க்கொள்வது பிரயாசை ; இந்த வேதத்திலிருந்து பிறந்த கிரந் 

தங்களையே நாம் பார்க்கவேண்டியது . 
சிவன் - ஆயுர்க்கிரந்தம் - இது திரேதாயுகத்தில் பிறந் ததென் று கண் 

டிருக்கின்றது . 
பார்வதி-- உமாகலக்கியானம் . 
தந்திகேஸ்வரர் -- நந்தீயம் . 
இந்திரன் -ஜந்திரம் . 

- 


அஸ்வினி தேவர்கள் - அஸ்வினி சம்ஹிதை - சிகிச்சாரத்தன தந்தி 

ரம்- பிரம்மஹிக்கியம் , (நளராஜா ஆண்டில் . ) 
அகஸ்த்தியர் - அகஸ் தியசம்ஹிதை. 
சரகர் . அக்கினிவேசர். 

சரகம் . 
அக்கினிபிச் . 
பிலர்- பில தந்திரம் . 
பராசர்- பராசர்சம்ஹிதம் , 
ஆரீதர் - ஆரீதமுனி அகராதிரி கண்டு . ஆரீதசம்ஹிதம் . 
ஆத்திரேயர் - ஆத்திரேயசம்ஹிதம் . 
கௌதமர் -- கௌ தசம்ஹிதம் . 
காசிபர் - காசியபம் . 
கார்க்கியர் -- கார்க்கியசம்ஹிதம் . 
பரத்துவாஜர் - பரத்வாஜசம்ஹிதம் . 
ஸுஸ்ருதர்- ஸுஸ்ருதம் . 
மனு - மனுஸ்மிருதி . 
தக்ஷப்பிரஜாபதி - சிகிச்சாதர்சன 

சனம் . 
ஸ்ரீகண்டர் - ஜீவரக்ஷாமிர் தம் . 

( தயதந்திரம் , 
பாகடாசாரியர் -- பாகடசாரீயம் , பாகடசூத்திரம் . அஷ்டாங்க ஹிரு 
ஜகர்னர் - ஜடுகர்னதந்திரம் . 
புலத்தியர் . சனகர். பேௗர் . சௌமியர் . மாண்டுகர்ணர் . சுவாய 
ம்புவனு . யாக்கியவற்கர் . விசுவாமித்திரர் . ஆத்திரி . காத்தியா 
னர் . வசிஷ்டர் . வியாசர் . பார்க்கவர் , கண்ணுவர் . போதாயனர் . 
தக்ஷர் . சங்கர் . கபிலர் . ஆபஸ்தம்பர் . போஜர் . கரநாதர் . சுகர் . வா 
மதேவர் . சாதாதபர் . ஆங்கீரசர் , சம்வர்த்தர் . விஷ்ணு. கோநலர் . 
சுமந்து . சூரியன் . அருணன் . நாராயணர் . அரிச்சந்திரர் . பத்திர 
வர்மர். சௌனகர் . யோகானந்தர். நவநாதர். ஆதிநாதர் . வியாக்கிர 
பாதர் . 


முகவுரை. 


xiii 


மணி 


சண்முக 


தமிழ்வைத்திய நூல் ஆசிர்யர்களும் , நூல் பெயர்களும் . 
கஸ்தியர் - அகஸ்தியர் பெருத்திரட்டு , ஆயுள் வேதபாஷியம் . விதி 
நூன்மூவகைக்காண்டம் , வைத்திய சிந்தா மணி . சிந்தூரம் 3000 

4000 காவியம் . சிவஜாலம் . சத்திஜாலம் . 
ஜாலம் . வைத்தியக்கண்ணாடி , வைத்தியரத்தினாகரம் வைத்திய 
1500.600 . கர்மவிபாகம் . கரிசல், பஸ்மமுறை 200 தண்டகம் . 

பக்ஷணி . நாடி நூல் . 
திருமூலர் - திருமூலர் திருமந்திரம் . 
தர்மசௌமியர் - சௌமிய சாகரம் . ஆயுதவர்க்க நூல் . 
காலாந்தநாதர் - பெருந்திரட்டு , குறுந் திரட்டு , 
போகர் - ஏழாயிரக்காண்டம் . கல்பம் , 700. உபரசங்கண்டு . சிகிச் 
கொங்கணர் --- -திரிகாண்டம் . 

( சை வெண்பா . 
சட்டைமுனிவர்- திரிகாண்டம் . சரக்குவைப்பு , நவரத்தினவைப்பு . 
ராமதேவர் - பெருநூல் . கபலநிதானம் . 
மச்சமுனிவர் - திராவகம் 800. வைத்தியம் 800 . 
கமலமுனிவர் - வைத்தியம் 300 . 
ரோமரிஷி - வைத்தியம் 500. சூத்திரம் . 
கருவூரார் திரட்டு , சந்த நாடகம் . 
கோரக்கர் - வைத்தியாங்கம் . 
இடைக்காட்டர்- சாரீரம் .. 
சுந்தரானந்தர் - வைத்தியத் திரட்டு . 
பாம்பாட்டிசித்தர் - கருஞானம் . சித்திராரூடம் . 
அகப்பேய்ச்சித்தர் - வகா ரசூத்திரம் . 
ஏற்றச்சித்தர் - ஆறாதாரச் சூத்திரம் . பரிபாஷை நிகண்டு . 
தேரையர் - காப்பியம் . சிகாமணிவெண்பா . அஷ்டசார நிகண்டு . 

சேகரப்பா . தரு.- நாடகம் . யமுக அந்தாதி . மகாகுணபாடம் . 
மிகாவண்ணம் . நாணமாலை , யமுகவெண்பா , எதுகைப்பா . பெ 
ருங்கரிசல் மருத்துப்பாரதம் . தினக்கிரமலங்காரம் , நீர் நிர்க்குறி . 
நெய்க்குறி , தைலவர்க்கச் சுருக்கம் . பிரதான குண மூலித்தரு 
வைத்தியப்பள்ளுநாடகம் . சிகிச்சைக்கிரமம் . நோய் மருந்தளவு . 

இவ்விதமாக , நாம் வாசஞ்செய்கிற இந்தப் பரதகன்டமாகிய இந் 
தியாவில் , பூர்வத்தில் ஆயுர்வேதம் பிரபலப்பட்டிருந்தது ; அப்போது 
அநேக சிறந்த வைத்தியர்களும் சீவித்திருந்தனர். இந்தத் திவ்வியவை 
த்திய வித்தையை , அக்காலத்தில் அராபியர் , யுதேயர் , எகிப்த்துதேச 
த்தார் , ஜனோவா , வெனிஸ் , கிரேக்கர் முதலானவர் கற்று தெளிந்த 
தாக சிலசரித்திரக்காரர்கள் செப்பினதன்றியில் , சாலோமோன் அர 
சன் முதல் , ஏசுகிருஸ்துநாதர் முதலானவர்களும் இந்துவைத்தியத் 
தைக் கற்றவரென்றும் , ஒரு அமரிகாசாஸ்திரி எழுதியிருக்கின்றனர் . 
அவ்விதம் நடந்துவந்த காலத்தில் , அன்னிய தேசத்தாராகிய மஹம் 
மதீயர்கள் வந்து , நமது நாட்டைக் கொஞ்சங் கொஞ்சமாக அபகரி 


xiv 


முகவுரை. 


த்து , கைக்கொண்டு ஆண்டுக் கொண்டிருக்கும் போது , நமது நாட்டு 
வைத்தியரை அபேக்ஷிக்காமல் அலக்ஷியம் செய்தபடியால் , ஹிந்து 
வைத்தியம் க்ஷணமடைந்துவிட்டது ; பூர்வீக முக்கிய வைத்திய சாஸ் 
திரங்கள் , மறைந்தவிடமே தெரியவில்லை . பாடசாலைகளை ஏற்படுத்தி 
வைத்திய வித்தையைக் கற்பித்து கொடுக்கிற கிரமமே அற்றுப்போய் 


விட்டது . 


நமது நல்நாடு இந்த ஹீனஸ் திதியிலிருக்க , இங்கிலீஷ்காரர்வ 
ந்து , மஹம்மதியர்களை சண்டையில் வென்று ஜயம் பெற்று தங்கள் 
அரசு செலுத்திகொண்டு வரு மிப்போது . தங்கள் வைத்தியத்தையே 
எங்கும் பரவும்படி செய்துவிட , ஹிந்து வைத்தியர்களும் தங்களிஷ்ட 
படி அறைகுறையாக வைத்தியமுணர்ந்து , மன 

மனம்போனபடி 

சிகிச்சை 
செய்துக்கொண்டு வருகிறார்கள் . கிரமாக்கிரமம் கற்றவர்களுக்கே 
யன்றி , மற்றவர்களுக்குத் தெரியாதே! அரசாளுவோரும் ஹிந்துவைத் 
தியத்தின் மேல் பிரீதிவைக்கவுமில்லை. ஆகவே நம் உத்தம நாட்டி 
லிருந்த ஹிந்து வைத்தியகிரந்தங்கள் க்ஷணகதியை யடைந்தன . 

பகவான் சிருஷ்டித் திருக்கும் ஒளஷதா திகளின் குணம் , எங்கு 
மொரேவிதம் , தேசத்துக்குத் தேசம் வித்தியாசமடைவதில்லை . ஆனா 
ல் , அவைகளை உபயோகப்படுத்துகிற நபங்கள் மாத்திரம் வேறுபடும் . 
எவ்விதமெனில் ; சுக்கை , கஷாயரூபமாகவுஞ், சூர்ண ரூபமாகவும் , 
வடகரூபமாகவும் , தைலரூபமாகவுஞ் செய்து உபயோகப்படுத்த ஹிந் 
து வைத்தியசாஸ் திரம் சொல்லுகின்றது இந்தச் சுக்கையே , திரா 
வக ரூபமாய்ச் செய்துகொடுக்க இங்கிலீஷ் வைத்திய சாஸ்த்திரங் 
கூறுகின்றது . முரப்பாரூபமாய்ச் செய்துக் கொடுக்க, யூனானிஸாஸ்தி 
ரந் தெரிவிக்கின்றது . இவ்விதம் , தேசத்துக்குத்தேசம் ஒளஷதப் 
பிரயோக நபங்களும் , அவைகளைச் சங்கலிதம் , செய்துகொடுக்கிற 
ரூபங்களும் மாத்திரமே வித்தியாசப்படுகின்றன . நமதுநாட்டுப் பூர்வா 
சாரிகள் திருவாய்மலர்ந்தருளிய " ழலிகசங்கலித நூலாகிய பைஷ 
ஜகல்ப மென்னுங் கிரந்தம் , சம்ஸ்கிரத பாஷையிலும் , திராவிட பா 
ஷையிலுமிருக்கின்றது . இந்நூலை பார்மெஸி " ( Pharmacy ) என் 
னும் இங்கிலீஷ் வைத்திய நூல் கிரமமாகச்செய்து அச்சிட்டால் , 
பல நூல்களைப் பார்வையிட ஹிந்து வைத்தியர்களுக்கு அவசியமும் , 
சிரமுமிராதென்று யோசித்து இந்தச் சிறியபுத்தகத்தை யச்சிட்டிரு 
க்கின்றனன் . 

இப்பெரும் பிரயத்தினத்தில் , பல நூல்களிற் கண்டிருக்கிற விஷ 
யங்களை எடுத்து சேர்த்து இங்கிலீஷ்கிரமமாக இந் நூலைச் செய்யவே 
ண்டியிருந்ததனால் , ம - 1-1 - ஸ்ரீ சி . த . சுப்பிரமணிய பண்டிதரவர்கள் 
இயற்றிய சிறந்த கிரந்தங்களிலிருந்தும் , வைத்தியசா ரசங்சிரகம் , 
மூலிகசங்கலிதம் , ஸுஸ்ருசம் முதலிய நூல்களிலிருந்தும் , யோகங் 
களை எடுத்து சேர்த்திருக்கிறேன் . இதனால் , அந்தக் கிரந்தங்களுக்கு 
ச்சிரப்பும் புகழும் உண்டாகாமற்போமோ ? அனேக அனுபவமுறை 
களையும், இதில் அங்காங்கு காணலாம் . மைசூர் அரண்மனை ஔஷத் 
ச்சாலையைச்சார்ந்த மா -1 - ஸ்ரீ களாகிய நரச் புரம் நரசிப் மபண்டிதர் , 
நரசாபண்டிதர் , மரிபண்டிதர் , ஆஸ்பிடல் அஸிஸ்டாண்டு , நாராய 


முகவுரை. 


XV 


ண சாமிநாயுடு , அகீம் ஹாஜிபுடன் சாயபு , ஆகிய இவர்களும் இந்து 
லுக்கு வேண்டிய சகாயஞ் செய்ததற்காக , நன்றியறிந்தவனாகி யிருக் 
சிறேன் . 

இந்நூலை இயற்ற ஆரம்பஞ்செய்த பிறகு , எனக்கு நேர்ந்த தேஹ 
அசவுக்கியங்களையும் , கஷ்டங்களையும் , டில்லி , பம்பாய் முதலிய 
விடங்களுக்குப் போகநேர்ந்த நிர்ப்பந்தங்களையும் , எழுதப்புகின் 
விஷயம் விரியும் . இப்படி யிடைக்கிடை பலதொல்லைகட் சம்பவித் 
தும் , சாக்ஷாத் பகவானுடைய கிருபையால் இந்நூல் யாதொரு விக் 
கினமின்றி சம்பூரணம் பெற்றது ; ஆதலின் , இந்நூலை யோதுபுலவீர் ! 

திலுள்ள குறைவு குற்றங்களைப் பாராட்டாமல் , தணங்களையே 
நாடுவீர்களென்று , நம்புகின்றனன் . 


மைசூர் அரண்மனை , 
வைத்தியசாலை . 

1879 
ஜனவரிமீ . 


இங்கனம் , 
ம . ஜகநாதநாயுடு . 

மைசூர் அரண்மனை சர்ஜன் . 


ரண்டாவது பதிப்பின் 


மு 


வு 


ஆரியதேயத்து நண்பர்காள் ! 


எங்கள் பாட்டனாராகிய இக்கிரந் தகர்த்தர் மைசூர் - திருவனந்த 
புரம் அரண்மனை டிஸ்பென்ஸெரிகளுக்கு வேண்டிய நம் ஆயுர்வேத 
மருந்துகளை சேகரிக்கும் பொருட்டு அனே கவிடங்களுக்கு யாத்திரை 
வாஸியாகச் சென்று அவ்வவ்விடங்களிலுள்ள அனேக மாகான்களையடு 
த்துவிசேஷதிரவியம் செலவுசெய்து நா போலியர் எளிதில் தெரிந்து 
க்கொள்ள இப்புத்தகத்தை சமுஸ்கிருதத்திலிருந்து தமிழில் மொழி 
பெயர்த்தெழுத நேர்ந்த கஷ்டத்தை அவராலெழுதிய முகவுரையால் 
நன்கு விளங்கும் . ஆனால் இக்கிரந்தம் வெளியிட்டு சுமார் 27- வருஷங் 
களாய்விட்டது அவர் காலஞ்சென்றபின் எங்களிடம் இருந்தசில பிரதி 
கள் செலவழிந்தும் விட்டன . அதை உடனே 

அதை உடனே இரண்டாவதுபதிப்பு 
அச்சிடலாமென்றால் இப்புத்தகத்தின் அருமையெங்கள் பாலியதிசை 
யில் தெரியாமற் போயிற்று . இப்போது நூதனமாய் அச்சிட வேண் 
டுமென்று அனேக கனவான்கள் மிக்க ஆவலுடன் கேட்டுக்கொண்ட 


xvi 


முகவுர்ை . 


தையும் , நம்பூர்வாசாரியரால் இவ்வாயுள் வேத கிரந்தம் சழஸ்கிருதத் 
தில் இருந்ததை நமது பெரியோர்கள் கஷ்டப்பட்டு அதற்கு வேண் 
டிய முயர்ச்சிகளெல்லாம் செய்து அனுபோகித்து வந்ததையும் , 
நமது ஆரிய நாட்டில் சில வியாதிகள் நூதனமாய் உண்டாகி 
அதற்கு சிகிச்சை செய்யவேண்டி சிலர் ஆங்கிலேய ஔஷதத்தால் 
சிலாக்கியப்பட்டதும் படாததுமாய் வீணாய் திரவியம் செலவழித்து 
கஷ்டப்படுவதையும் பார்த்துவறாகிறோமல்லவா ? இது விற்க இப் 
போது சிலகாலமாய் நமது நன்னாட்டுக்கு க்ஷேமம் உண்டாகி 
" சுதேசி யென்னும் ஒரு ஏற்பாடு செய்து வங்காளதேயத்தில் 
அனேகமாய் நம் சுதேயப்பொருள்களையேவிருத்தித்து, அதின்பயனை 
காமேன் அனுபவித்து வரக்கூடாதென்று வடதுபாரிசத்திலும் தென் 
பாரிசத்திலும் அதைமுயர்ச்சித்துவருவதாலும் , இப்பேர் கொத்த அரு 
மை கிரந்தம் தற்காலத்தில் நமது ஒவ்வொரு நண்பர்களிடத்திலிருக் 
கும் பக்ஷத்தில் வைத்திய முகாந்திரமாய் நமக்கும் கூடியவரையில் நம் 
நாட்டிலுள்ளோர்களுக்கும் நேரிடும் வியாதிகளை இக்கிரந்த சகாயத் 
தால் விடுதலை செய்துக்கொள்ள சிகிச்சைகள் எளிதில் தெரிந்து 
கொள்ளக்கூடுமென்று யோசித்து , பொது நன்மைக்காகவே இதை 
அச்சிட முயன்றோம் ? இதில் அடங்கிய ஒளஷதங்கள் எல்லாம் ஷை 
கிரந்தகர்த்தாவால் அனுபவித்துக்கையாண்டு கீர்த்திபெற்றதை அக் 
காலத்திலிருந்த பண்டிதர்களும் , கனவான்களும் தெரிந்த விஷயமே . 
இக்கிரந்தம் எங்களால் ஆனவரையில்விரித்து யெழுதமுயன்றும் 
அப்பேற்கொத்த புண்யவான்கள் புலப்படாமையால் முன்பதிப்பில் 
இருந்த தமிழ் எண்கள் அனேகருக்கு சந்தேகத்தை விளைக்கின்ற 
மையால் அதற்குபதில் இங்கிலீஷ் எண்களை மாற்றினோம் . 

இக்கிரந்தத்தை அச்சிட ஆரம்பித்ததின் பின் , ஸ்ரீமான் 
ஸ்ரீ ( வங்கடரமண பக்தர் , என்னும் பி . சீதாபதய்யா ஆயுர்வேதப 
ண்டிதர் , இக்கிரந்த அருமையைத்தெரிந்து இதை தெலுங்கில் வட 
மொழி சுலோகத்துடன்யெழுதினால் வடதேயத்தார்களுக்கு அதிக 
அனுகூலமா குமென்று எங்கள் அனுமதியின் பேரில் அவர் யெழுதிக் 
கொண்டுவருகிறார் . கூடிய சீக்கிரத்தில் எங்களால் அதுவெளியாகும் . 


Jaganathauriana 


Legal Representatives of the Author . 


G. MADRAS, 
. 1st August 1906 . 


} 


ப 


வ வணை , 


பக்கம் . 


அ 


17 


144 


17 
216 
17 


. 


அகத்தி . ( கீரை , பட்டையின் கஷாயம் ) 453. Agatigran 

diflora . . 3 
அகஸ்தியர் குழம்பு . A medicine compound of 10 
ingredients, viz ., assafotida, mustard , rock - salt , 
quicksilver, borax , realgar , orpiment, croton , 

omum and nigella 
அகருகட்டை . 4X & . A sweet - scented wood ; eagle 

wood 
அகாலப்பிரஸ்வம் . Abortion 
அகில் கட்டை . ( தைலம் ) . இதுவே அகருகட்டை . 
அக்கரகாரம் . அs 1-8560 . Pellitory -root ச . 

ஸவக 00 9 .... 
அக்கி . அக்கினிகரப்பான் . Erysipelas 
அக்கினிமாந்தியம் . ] )yspepsia 
அக்கினிமுக சூர்ணம் . 
அக்கினிவிரணம் . Burns 
அங்கசலனவாதரோகம் Shaking Palsy 
அங்காகர்ஷண நாசகாரிகள் . Antispasmodics 
அங்கூட்டுநெய் . 
அஜீர்ணபேதி . Diarrhoea 
அஜீர்ணம் Indigestion . 
அஞ்சனக்கல் . 5-10250 . Black antimony . One . 

os 
அஞ்சனங்கள் 
அடிதள்ளிப்போகுதல் . Prolapsus Ani 
அடியிறங்கிப்போகுதல் . Falling of the Womb 
அடியிறங்குதல் 
அட்டம்விதை, இதுவே வாதுமை . 
அட்டுப்பு 
அண்டதாபிதம் . அண்டவாதம் . Swelled testicle 
அதிசாரரோகம் . Dysentery 
அதிசுஷ்கரோகம் , Emaciation 
அதிமதுரம் (கஷாயம் ) பில்டிகல் . Liquorice - root 

30. warrayos ... 


18 
033 
166 

69 
167 
167 

10 
145 
229 
170 


1 


-- 


96 - 
142 
232 
216 
232 
131 

35M 
171 
172 
230 


... 


18 


2 


அட்டவணை . 


பக்கம் . 

19 


19 
174 

27 
176 
207 


178 
179 


SH 


19 


21 
22 
276 
35 
72 


72 


அதிவிடயம் . 9853. Aconitum Heterophyllum 0827 . 
அத்திப்பட்டை . ( பால் , கள்ளு ) 353.93 . Common fig 

tree . 93.னை ) , 73 0280 . 
அத்தியுஷ்ணம். Feverishness . 
அந்தரதாமரை . Pistia Stratiotes CoSSlori, 
அந்தர்கதசுவரம் . Internal Fever 
அந்தோஷ்டம் . உதடுவெடிப்பு . Cracked Lip 
அபதந்திரகவாதம் . அபதான கவாதம் , இசிவு. Conval 

sions 
அபஸ்மாரரோகம் . காக்கைவலி . Epilepsy 
அபினி . எல். Opium 955 . 

மூ 350 . 
அப்பளக்காரம் . 33,058 , Soda - earth cassado . 
அப்பிரகம் . (சிந்தூரம் ) . அ so . Talk or Tale. Mica . 
அமரம், Granular Conjunctiva 
அமரியுப்பு . மூத்திர உப்பு. Salts of Urine 
அமிர்தசஞ்சீவிசூர்ணம் 
அமிர்தவள்ளி. 83,57 . Tinospora Cordifolia 038 

My.mm. X - 3 . 
அமிர்தாமலக தைலம். 
அமுக்கிராக் கிழக்கு . 3 & xs . Winter Cherry 

audevas . exop • ... 
அம்மாம்பச்சரிசி . 23873Dago . Euphorbia Thy 

mifolia. 3 ல் & seaso . 
அயக்காந்தசிந்தூரம் . Magnetic oxide of Iron 
அயச்சிந்தூரம் . Red Oxide of Iron 
அயபஸ்பம் . Dried Salphate of Iron 
அயம் . ஒல . Iron . 5200. மலை , 0 . 
அயர்ச்சி Fatigue. 
அரக்கு . ( தைலம் ) 3s - . Sealing - ivax . 57. - & ..... 
அரத்தை . (கஷாயம் ) doosrisa . Galangal, orge 

రాన్ని 
அரவம் தீண்டல் . Snake - bite . 
அரிதகி . ( கஷாயம் ; கிருகம் ; வடகம் . லெஹியம் .) இது 

வே கடுக்காய் , 
அரிதளம் . அரிதாரம் . * 8850 . Yellow Arsenic 

scay . ா Nை o . 
அருசி , Loss of .Taste 


72 


22 


23 


25 
23 
24, 
23 
192 
25 


mom . * 


25 
238 


45 - 


103 - 
180 


... 


அட்டவணை . 


3 


180 / 


பக்கம் . 
அருசெல்விக்காய் . ( ஷர்பத்து ). முகம் . Country 
Gooseberry . சீ . * ieso. 

26 
அருதா ( இலை , தைலம் ) 395. Rue . ora . 26-65 
அரையாப்புக்கட்டி Bubo 

299 
அரோசகம் . Loss of Taste 
அர்க்க r ரதைலம் 

37 
அர்ஸோரோகம் , Piles ... 

13 ! 
அலகைரோகம் 

187 
அலசிரோகம் . Syphilis 

200 
அலிசிவிரை. 

L3Ro2 . 36. 

co zašy. Linseed esese. 
5 ) മറുചാണ ത്തിൻ വിത്ത്. 

30 
அல்லித்தாமனா . ஆம்பல் . 538. Nymphaea Edulis 
as . 35000 . 

82 
அவிபத்திலே ஹியம் , ( சூர்ணம் . ) 

70-145 
அவுரி . 503 . 

53. Indigofera Linctoria. seths . 
man) , 5 . 

96 
அளவுகள் 

17 
அறுகம்புல் . ( வேர் ) 783. Cynodon Dactylon 3 , 26 
அனித் திராரோகம் . Sleeplessness 

175 
அனுபந்தம் 

160 
அன்னத்துவேஷம் . Anorexia 

180 
அன்னபேதி , 

అన్న భేది . Green Vitriol 

ಅನ್ನ ಬೇದಿ, 
am மே , 
ஸ்தி ஆவிரதவாதரோகம் . Node 

183 
அஸ் திகதசுவரம் . Internal Fever 

176 
ஸ்திகிரந்தி . Necrosis Caries 

184 
அஸ்திசிராவரோகம் . Leucorrheea or tlle Whites 

184 
அஸ்திவிரணம் . Necrosis Caries 

184 
அஸ்திவெட்டை . Internal Fever ... 

176 
அஸ்மரிரோகம் . Gravel . Calculus or Stone 

185 
அஸ்ருக்தரரோகம் . Menorrhagia பெரும்பாடு . 

168 
அஸ்வகந் தி . ( சூர்ணம் ; பலாலாக்ஷாதிதைலம் . ) இதுவே 
அமுக்கிரா . 

23 
அஷ்டசூர்ணம் 

23 
அஷ்டமூலம் 

1 
அஷ்டவர்கம் 
அஷ்டீலரோகம் . வயிற்றுப்பொருமல் . Flatulency 

7 

18 
of this sib , Cracked Tongue 
அழலை. Fatigue 

192 


24 


அ 


.. 


245 


30 . 


... 


அட்டவணை . 


அழிகர்பம் . Abortion ... 
அள்ளுமாந்தம் . Bronchitis 


பக்கம் . 

216 
224 - 


... 


27 
27 
232 
245 


28 


96 . 


28 

3 
187 
187 
187 
190 
209 


ஆகாசகருடன் கிழங்கு . R. Bryonia Epigaa 

& saa . Ma0210640 வ . 9.3d & soso. 
ஆகாசதாமரை . Pistia Stratiotes ... 
ஆசனம் வெளிப்படுதல் , Prolapsus Ani 

சியபாகம் . Diseases of the Tongue 
ஆடாதோடை . (கஷாயம் , சத்து ) அ Sை A.dhatoda 

Vasica அல cer . ENDSYMs40 , .... 
ஆடு தீண்டாப்பாளை . (கஷாயம் .) ஈ a3X658 

Aristolochia Bracteata S ளை -2 . 
ஆதபத்தைலம் . Oil obtained by exposing to the sun . 
ஆத்மானவாதம் . Flatulency 
ஆநாகரோகம் , Flatulency 
ஆந்திரபித்வாதரோகம் . Flatulency 
ஆந்திராவிருதிரோகம் . Hernia 
ஆமகணம் . Dysentery 
ஆமணக்கு . ( இலை, எண்ணெய் ) மூலைகல் . Castor - oil 

ஆ . 56053 .. 
ஆமலகம் ( தைலம் , லேஹியம் ) இதுவே நெல்லி . 
ஆமபேதி . Dysentery 
ஆமத்தைலம் . . 
ஆமரக்தபேதி . Dysentery 
ஆமவாதரோகம். Rheumatism 
ஆம்லபித்தரோகம் . Sour Belching 
ஆயாசம் . Fatigue 
ஆரஞ்சிப்பழம் 5210300 . Orange , ಕೆತ್ತಳೆ ಹಣ್ಣು , 

கெ .20 mm3040 . * sor . 
ஆரநாளத்தைலம் 
ஆலகாலவிஷத்தைலம் 
ஆலம்பால் . v . Milk of Banyan - tree D. 

வேவிஸ்வவ . 5 & 80 . 
ஆலுபொகாரா . Sevு . Prunes 
ஆவாரன் ( பட்டைகஷாயம் பூ - பிசின் .) 807. Cassia 

Auriculata வைபா . அ . Gotos00 . 
ஆவித்தைலம் 


29 
98 
172 


: 
: 


172 
190 
192 
192 


ச 
.. 


29 


57 
148 


30 
30 


30 


3 


அட்டவணை . 


5 


பக்கம் . 


మదన 


30-31 


ஆளிவிரை. ( பொட்டணம் , கஷாயம் , ந.வநீதம் . ) 

Roeev Linseed . F323es . 
ஆள்வள்ளி, மரவள்ளி . 90. Manihot Utilis 

sima sUros. Proom . & so8o . 
ஆனந்த கரப்பான் . Eruption . 
ஆனந்தபைரவரசம் 
ஆனந்தரசம் 
ஆற்றுத்தும்மட்டி . ஃகல ) . Colocynth லைஃ . 
S ? oxo . ஏ T 


116 
213 
152 
132 


31 


> 


30 


:: 


இக்காரோகம் , கொட்டாவி . 

193 
இங்குவாதி சூர்ணம் ; லேகியம் . 

110 
இசிவு . Convulsions 

178 
இஞ்சி . ( ஷர்பத்து , தைலம் , ரசாயனம் , லேஹியம் . ) 

30. Green Ginger ஜ m ,Boces . [ 850. 75-76-77 
இடுப்புவலி . Lumbago 

234 
இடுமருந்து . 

231 
இதரயோகங்கள் . 5 - வது அத்தியாயம் . 

141 
இத்மரோகம் . இத்மாபித்தம் . Hiccup 

193 
இந்திரபுஷ்பாதிகிருதம் . ( ஆவாரன் ) 
இந்திரலுப்தம் . Baldness 

194 
இந்துப்பு . To % 950 . Rock - salt . ஜயை . 30s . 

35 
இருதயத்துடிப்பு . Palpitation of the Heart 

197 
இருதாவிருதவாதம் . இருத்வாதம் . இருத்துரஜம் . An 
gina Pectoris 

196 
இருமல் , Cough . 

224 
இரும்பு . எல் . Iron 52.ஐலை . அண o ... 

23 
இரைப்பு . A.sthma . 

253 
இலந்தன் ( பட்டை , கொழுந்து . ) 3. Zizyphus Jujuba 
osode . மூவவை . 2880 .: 

32 
இலுப்பை... Bassia longifolia . 200 அறிய . 

32 
இலைக்கள்ளி. 85 3 லை . Euphorbia Nerifolia series 
9). .... 

33 
ளநீர் 

... Tender Cocoanut . So. T 
360 , 

38 
இளைப்பு . Fatigue 

192 


ఒప్ప 


3rso. 


6 


அட்டவணை . 


பக்கம் . 


இஸ்கோல்விரை . (கஷாயம் ) கோலம் . Spogel 

Seeds 3 .... 
இக்ஷுரசாதிகிருதம் . 


32 


... 


50 


ஈ 


ஈசுரமூலி. இதுவே தராசுக்கொடி . பெருமருந்து . பெரு 
ங்கிழங்கு . 8 - R39 , Aristolochia Iudica 550? 
30. 29 . 
ஈயம் . 31. Lead lies , oom . 
ஈயவெள்ளை . (களிம்பு ) . Sox ? > 
ஈருள்ளி. க xg . Onion 43 ) . வெக wo. 3ுல் .... 
ஈர்க்குகஷாயம் . 
ஈறுவிரணம் . 


33 
33 
33 
136 
142 
198 


உ 


உடலுருக்கி , Tabes Mesenterica 

209 
உட்காச்சல் உட்சுரம் . Internal Fever 

176 
உதடுவியாதி ( வெடிப்பு ). Diseases of the lip 

207 
உதரரோகம் . Diseases of the Abdomen 

198 
உதரவாதஹாரிகள் . Carminatives 

11 
உதறுவாதம் , Shaking Palsy 

169 
உத்கோடரோகம் . ( தேமல் ). 

199 
உத்தாமணி . etvss. Demia Extensa, பைனர். 
வெவிலும் , ர F. 

34 
உபஜிக்வாரோகம் . Elongation of the Uvula ... 

199 
உபதம்ஸ ரோகம் . ( விரணம் ) . Chancre . 

200 
உப்பு. 3500 Common Salt . ல .. 28 . 

34 
உப்புபேதங்கள் 

2 
உருக்கு . எல் . Steel . w ச . க . 

24 
உருக்குத்தைலம் .... 
உவர்மண் உப்பு . இதுவே உழமண் உப்பு . 

36 
உழமண் உப்பு . 35 க்லஸ் ) 63p. Impure Carbonate 
of Soda 32vST & o . 

36 
உள் உருக்கி , Tabes Mesenterica 

209 
உள்சூடு . Internal Heat 

... 174--206 
உள்ளி . 40X3 . Onion 1. வெக . 3Tod . 136 
ள்ளெரிவு , Internal Heat 

206 
உண்ணாக்கு வளர்த்தி . Elongation of the Uvula 

199 
உன்மத்தம் உன்மாதம் , Madness 

204 


3 


அட்டவணை . 


7 


உஷ்ணகாரிகள் . Stimulants 
உஷ்ணபேதி . Diarrhoea 
e as scoris . Internal Heat 
உஷ்ணவாயு . Indigestion Flatulency 


பக்கம் . 

11 
229 

206 
... 170-187 


209 
227 


ஊதுகணம் . Tabes Mesenterica 
ஊதுகாமாலை . Jaundice with Dropsy 
ஊமத்தை . க dை , Dhatura . லல உனை 9.65.8 . 
ஊர் ஆமை . Ovarian Tamour 


36 


241 


24 


199 


36-37 


... 


233 


268 


எஃகு . எல் . Steel 58s . 
எச்சிற்றழும்பு . Ringworm . 
எட்டிக்கொட்டை . ( கஷாயம் ) 38. Nux Vomica 
ay23. 49.0 9543.39 . DS .03 

பைம் . ... 
எரிகுன்மம் . Heart Barn 
எரிச்சல் . Barning 
எரிப்பு திட்டம். ... 
எரிமுகி நெய் , இதுவே சேராங்கொட்டை நெய் ... 
எருக்கன் ( வேர் ) 23 ல் . Madar 3. ஆகை . Sr. 
எலிபாஷாணம் , s . White Arsenic deeds 

TV . வெதுாஷ m . scus * 30 , 
எலுமிச்சம்பழம் . ( ஷர்பத்து ) 050306. Line Domb 

வெ gma039 . 3ofes90. 
எலும்புரிக்கி ரோகம் . Leucorrhea ... 
எள்ளு . ஃ oges. Jinjili - seeds ar ) . 390 . 


80 
37 


103 


37-38 


cco 

6 . 


.... 


** 
.. 

, 


184 
38 


192 


ஏப்பம் . Belching 
ஏலரிசி . 3080 - v. Cardamoms . வேலை , 

55 . 
ஏலாதிகிருதம் . ( சூரணம் . வடகம் ) 


39 
39 


... 


8 


அட்டவணை . 


பக்கம் . 


ஒட்டுவாரொட்டி . ஒட்டு வியாதிகள் . Infectious and 

Contagious Diseases ... 
ஒதியன் . 28. Odina உ . 
ஒம்மைகளு. Aasgry , ... 


244 

40 
114 


.. 


190 


ஓதம் . Hernia 
ஓமம் . (தீ நீர் , தைலம் .) கல்லை , Omum கை 

, 


നു യ 


Ge0840, 53ss . 


40 


40 


... 


ஒரிதழ்த்தாமரை , ஒரிலைத்தாமரை.2.0 & St. Viola 

Suffruticosa . 2003 ...... 
ஒஷ்டக்கிரந்தி . Cancrum Oris 
ஒஷ்டரோகம் . Diseases of the Lip 


207 
207 


... 


ஔ 


ஒளத்பீஜலவணம் . இதுவே மர உப்பு . 
ஒளஷத வகுப்புகள் . Classes of Medicine 
ஒளஷதவேகம் . 


35 
10 . 
2077 


208 


21 


55 


கக்கிருமல் ரோகம் . கக்குவாய் . கக்குவான் . Hooping 

Cough 
கசகசா . ( லேகியம் ) XSXK . Poppy seeds . ** சர் கக 

க 0 . sten .... 
கஸ்தூரி . ( தைலம் . குளிகை .) S. Musk 330 0 . 

கஜம் . 31-8 , 
கஸ்தூரிமஞ்சள் . 18303. Curcuma Aromatica 

* .cdsoAT . ஜூஉம். 85-8 (ு . 
கஷாயங்கள் . Decoctions 
கஷாயபாகவிதி . 
கஞ்சா. $ oR . Hemp_son . கணு , 830 
கஞ்சாங்கோரை . SS - 03 . Ocimum Album . லை . 

353 ) .பெலை R ...... 
கடலுப்பு . இதுவே கறியுப்பு . 49. Common Salt svs . 

வவண o . 9380 . 


55 


142 

4 
40 


93 . 


அட்டவணை 


9 


1 


. 


.. 


பக்கம் . 
கடலைப் புளிப்பு . So evo : Vinegar of the Bengal 
horse - gram . 309. Saos . 30. 

iii.s ! - 14 43 
கடாரநார்த்தங்காய் . ஈ 8 . Citron . SaraBes . 
ஸைவனிறை .. evoxo . 

61 
கடுகு . T. Mustard . க . கக . 3-3 . 

43 " 
கடுகுரோகனி . ( கஷாயம் ) Svs . Black Helle 
bora . 5சல். sev8-ல் . 

44. 
கடுக்காய் . ( . பிஞ்சி .) SST . Cnebula . 3 
சலில் . கக . 588 

4: 1.46 
கடுவன் . Eraption in the waist . 

214 
கட்டி . Boil. 

304 
கட்டுவா திகுளிகை. Astringent pill. 
கணச்சூடு . Tabes Mesenterica . 

209 
கணத்தைலம் . 

148 
கணரோகம் 

209 
கணை. Tabes Mesenterica 

209 
கண்கட்டி . Sty ...... 

274 
கண்டங்கத்திரி . ( கஷாயம் . ரசாயனம். ) ஏலில் , மெல்ல 
13s . Solanum Jacqaini . பா . க .. 
కంటకారికా . 

46 
கண்டகிரந்தி ( சந்து - சுந்தி .) ரோகம் . Infianmation of 
the tonsils. 

211 , 
கண்டத் திப்பிலி . இதுவே திப்பிலி மூலம் . 35 . 

Chavica Roxburghii .3. வையோ, 33 ) 
లిమూలం. 

85 
கண்டமாலரோகம் . Scrofula ; 

211 
கண்டார் த்ரிலேகியம் . ( சுக்கு . ) 

76 
கண்டாலஜிரோகம் . The mumps . 

212 
கண்டுபாரங்கி . சிருதேக்கு . (கஷாயம் .) Xo&vPX= 

Clirodendron seriatum . Tod & DaSE . கள ഭാരങ്ങ 
73 . 

47 
கண்டோஷ்டம் . உதடுவெடிப்பு . Cracked lip . 

207 
கண்டௌஷதம் ..... 

18 
கண்ணோவு . Ophthalmia .. 

275 
கதலிப்பலரசாயனம் . ( கிருதம் ) வாழைப்பழம் . 

133 
கலதிரோகம் . தலைமயிர் உதிரல் . Baldness. 

1941 
கதுநாசகாரிகள் . Deobstruents . 

11 
கத்கதரோகம் . Hoarseness . 

213 


.. 


... 


B 


10 


அட்டவணை . 


பக்கம் . 


47 48 

85 
143 

11 
224 
214 

4 
43 
167 


கந்தகம் . ( லேஹியம் , பஸ்பம் , களிம்பு ) గంధకము .. 

Sulphur . riots . ைைக , Xoss ..... 
கந்தியுப்பு . இதுவே கல்லுப்பு . கந்தகஉப்பு . 
கபஹரகஷாயம் . Expectorand Decoction . 
கபஹரகாரிகள் . Exyectorants. 
கபரோகம் . Bronchitis. 
கபாலகுஷ்டம் . Eruption on the head . 
கமலாக்கினி . 
கமீரேசாபிரா. Confection of cannodis.. 
கம்பவாதம் . Sbaking palsy . 
கம்பியுப்பு . Tea . Saltpetre. 39,3 .. 

. S வ 
உது . 020 . 
கரசிலாங்காணி . 

Ko doXd . Eclipta Prostrata .. 
X& X , கலக 

బృంగరాజం . 
கரப்பான் . Eruptiou . 
கரிசாலைசூர்ணம் . இதுவே கரசிலாங்காணி சூர்ணம் . 
கரிப்பான் . இதுவே கரசிலாங்காணி . 
கரியபிலை . 5857. Myrraya ( Bergeru ) Konigii 

* WS . கலைவ .. SPRoa0. 
கரியபோளம் . మూసాంబరము . Aloes.. ಮಸಾಂಬರ . 


112 


6 . 


.. 


48 
213 
48 
48 


50 


mெ m லகம் , 


123 
143 
213 
48 


49 


49 


கருக்குக்கஷாயம் . 
கருங்கரப்பான் . Fruption . 
கருங்காலிப்பட்டை ( கஷாயம் ) 
கருஞ்சீரகம் . secess . Nigella Sativa . Forgeorg . 

SJgess . 3 . 
கருஞ்செம்பை . ( இலை . தைலம் .) 
கருணைச்கிழங்கு . ( சூர்ணம் ; வடகம் . ) Soses . Typho 

nium Orixense . Foes = 73 . வெ . 5 - ME Soso . 
கருவிமிளை . Antimony . Toaso . 
கருநொச்சி . $ 

99. Justicia Gendarassa . 33.6 
* . NASA. க Sை . 
கருப்புப்பு . 1953 ) . Black salt . ச . 40 

உது . 1950 . 
கரும்பு . ( ரசம் ) 30s . Sugaroane . 53 . 

அக . 


49 
97 


50 


35 


sna ஸ . 


50 


அட்டவணை . 


11 


: 


SUC 


பக்சம் . 
கருவழிவு. Abortion 

216 
கருவேப்பிலை (கஷாயம் ) இதுவே கரியபிலை . 

50 
கருவேலன் ( பிசின் பட்டை கஷாயம் .) 8 . 
Babool... கவைலக .. 
3. கைைவயகம் .. 202F & o . 

51 
கர்ஜுரோஹம் . Itching . 

218 
கர்கடகசுருங்கி . சூர்ணப் ) 185 லை . Rhus 
cedanca . SSESS ) 8 . 

46 
கர்ஜூரஹம் (வடகம் . கிருதம் . பானம் .) 80 . 
Dates . Ed . ைென ஆஸ்கல . 

... 111-112 
கர்ப்பசிராவம் . Teueorrhea . 

184 
கர்ப்பச் சூடு . Deseases of the tongue . 

245 
கர்பச்சூலை . Pain in the womb . 

2010 
கர்ப்பபாதம் . Abortion . 

216 
கர்ப்பப்பிரமேஹம் . Leucorrhea . 

184 
கர்ப்பப்பிரம்ஸம் . Falling of the womb . 

216 
கர்ப்பவிச்சுயுதி . Abortion ...... 

216 
கர்ப்பமேஹம் . Leucorrhea . 

184 
கர்பம் கரைந்து போகுதல் . Abortion . 

216 
கர்ப்பாசயதாபிதம் . Infiammation of the uterus . 

217 
கர்ப்பாசயரோகங்கள் . Diseases of the uterus . 

215 
கர்ப்பாசய வக்ரத்துவம் . Flexion andversion of the 
uterus . 

217 
கர்பாசயவிரணம். 

215 
கர்ப்பூரசிலாஜிது .5588 28 

51 
கர்பூரம் . ( சூரணம் ) 1980 , Camphor . T. 
க amo syrdo . 

51 
கர்பூரவள்ளி . S55352 . Thicked -leaved Lavender . 
,. 

52 
கர்ண அர்ஸரோகம் . Polypus of the ear . 

220 
கர்ணகண்டுரோகம் . Itching in the ear . 

220 
கர்ணக்ருமிரோகம் , Maggots in the ear . 

220 
கர்ண குலை . Ear ache . 

220 
கர்ண தாபிதம் . Inflammation of the ear . 

921 
கர்ணநாதம் . 

220 
கர்ணபூதிகந்தரோகம் . Fetid discharge in the ear 

220 
கர்ணபூயரோகம் . Otorrhoea . 

223 
கர்ணரோகங்கள் . Diseases of the ear . 

220 
கர்ணவித்திரதி . Abscess in the ear .... 

221 


11 


அட்டவணை . 


53 
53 


பக்கம் . 
கலிங்கம் , ( தைலம் . குழம்பு , லேகியம் . ) 58355 ). Colo 
cynth , கலச . GoaT கள் . 

*: 31-32 
கலியாணப்பூசினி. M TRAa . White pumpkin.. 
28.05002 ல் , கதை.ை so . 
9.67 . 

52 
கலியாண ரசம் , கலியாணபைரவரசம் . 

153 
கல்கவிதி . 

10 
கல் தாமரை. 
கல்நார் . 
கல்பாசி . V. Parmelia Perlata . Lichen Rotay 
datus . ச yaas mostso. 

53 
கல்மதம் , Ms. 

53 
கல்க்கஷாயம் . ... 

5 
கல்லடைப்பு . Calculus or stone. 

185 
கல்லுப்பு . ay . Black Salt. 

35 
கவாடகஷாயம் சூர்ணம் ; லேஹியம் ; வடகம் . As 

tringent Decoction , Powder , Confection , - and 
bolus . 

143 
கவாடகுளிகை . Astringent pill 

154 
கவுரிபாஷாணம் . 

103 
கழர்ச்சிப்பருப்பு . இதுவே களிச்சக்காய் . 

54 
கழிச்சல் . Diarrhea . 

229 
கழுத்துநரம்புச்சுளுக்கு , Wry or stiff neck 
களக துரோகம் . Goitre. 

22) 
களாவர்த்தவாதம் . Wry or stiff neck... 

223 
களிச்சக்காய் , 73 ) . Bunduc - nut . Tia கலை, 

க மூணு ) . Sு . 
களிம்புகள் . 

144 
களை . Fatigue . 

192 
கள்ளி. 2000. Milk hedge . = % .* 22 ..... 

54 
கறியுப்பு இதுவே , உப்பு . 

34 
கறியுப்புத்திராவகம் . ఉప్పు ద్రావకము, Hydrochloric 
Acid , உ.889130 . 950S0. 

34 
கறுநாகம் . 

58 
கற்கண்டு . 80som . Sugar candy . T3T56. 

50 
கற்றாழை , 89308 . Indian aloes . . 
யா 9 . 568.... 

54 


223 , 


34 


கண் 


கள . 


so . 


കാ 


அட்டவணை . 


13 


பக்கம் . 


கனகசுந்தரி ரசம் . 
கஷாயங்கள் . Decoctious ..... 


153 
142 


14 


கா 


.. 


1 1 1 


. 


காக்கட்டான் விரை ( சூர்ணம் ) Botos03 . Clitorea 
Ternatea . Pharbitis Nil, Boumoalcomm 

56 
காக்கைவலி . Epilepsy . 

179 
காங்கை . feverishness . Heat . 

..174-206 
காசரோகம் . Bronchitis : 

224 
காசினிவித்து. ஈ Rev. Chieoria Endivia. 

56 
காசுக்கட்டி . ( கஷாயம் ) 70. Catichu . லக . க 00 
a.s ) . PAST . 

56 
காசுலவணம் . 

36 
காச்சக்கட்டி . Enlargemont of the spleen .. 

284 
காச்சல் . Fever ..... 

249 
காஞ்சொரிவேர் .&& Cowhage . 33. லை , 
கெகள. 3- 3 . 

56 
காடாக்கினி . 

4 . 
காடிக்காரம் . 8 ல் , Calistic . 5038. 495 +900 ... 139 
காடிநீர் . ( ஷர்பத்து ) ஈ ass . Vineger . sooo.. aos ) . 
காட்டாமணக்கு ( இலை , பால் .) 50. English Phy 
- sic nut . +3395 . கதவளகக . ல் 3.doso. 

57 
காட்டீருள்ளி. 35 - X . Indian sqill . 5043oss. 
MOS227 . 53Os . 

90 
காட்டு சீரகம் , அ s . Vernonia Authelmintica . 

.கக 

57 
காண்டாமிருகரத்தம் . இதுவே வேங்கைப் பிசின் ... 

140 
காதியம்.. 

2 

220 
காதுநோவு . காதுவவி . Ear ache . 
காதுவியா திகள் . Diseases of the ear . 

220 
காதுவீக்கம் . Inflammation of the ear.. 

221 
காந்தம் . சிந்தூரம் . 5708. Magnet or Lord stone . 

25 
ಸೂಜಿಕು . 
காப்பிக்கொட்டை , ideo . Coffee , 

57 


" 


. 


14 


அட்டவணை , 


பக்கம் . 


காமாக்ஷிப்புல் . ( தைலம் ) TS & S : 03 . Andropogon . 

Nardas . ricas. 432042. Xos3 )ு . 
காமாலைரோகம் . Jaundice . 
காயம் . ஈ a . Wound . ... 
காரங்கள் . Caustics . TSww . 
காரச்சீலை . 
காரட்டுக்கிழங்கு . 33 )DeoR . Carrot . 380. 
காரீயம் . 
கார்போக அரிசி . T30-03 & v . Psoralia corylifolia .... 
காலபைரவரசம் . காலாந் தபைரவரசம் ... 
கால்கைபிடிப்பு . Rheumatism . 
கால்வெடிப்பு. 
காவட்டம்புல்லு . இதுவே காமாக்ஷிபுல்லு . 
காளமேஹநாராயணசிந் தூரம் . 
காற்று , Air. 


58 
227 
223 

2 
83 
58 
58 
58 
152 
190 
279 

58 
152 
132 


கிச்சிலிக்கிழங்கு . பூலாங்கிழங்கு . saxg . Careuma 

zedoaria , 0 . 
கிச்சிலிப்பழம் . இதுவே ஆரஞ்சிப்பழம் . 
திட்டம் , 
கிரஹதோஷம் . .. 
கிரஹணதோஷம் . Hare - lip . 
கிரஹணி . Chronic Diarrhoea . 
கிரந்தி . (Ros . Tumour . 
கிரந்தி நாயகம் . 
கிராம்பு . 350Xo , Cloves . பல் . சுவை , 355030 
கிரியாற்று . 30-38 3.Karyat . 
கிளியூரல் பட்டை . 


58 
29 
24 
229 
207 
229 
230 

58 
129 
95 
59 


es 


கீடாரித் தைலம் . 
கல்பிடிப்பு . கீல்வாதம் , Rheumatism . 
கீழா நெல்லி , கீழ்வாய் நெல்லி . ( தைலம் ) 9688 . 

TPhyllanthus Niruri . . கீழ Ang . ஓல் , 


149 
190 


59 


குக்கில் . go . Bdellium . kgs . ... 
குக்குள நவநீதம், Butter of Bdellium . *335580 . 


59 


.... 


59 


அட்டவணை , 


15 


2 
3 


பக்கம் . 
குக்குடபுடம் . 

4 
குங்கிலியத்தைலம் , 8300 , Copaiba 

60 
குங்கிலியம் . (களிம்பு ) 

60 
குங்குமப்பூ . 50 ல்ல 5 . Saffron . ಕುಂಕುವುಕೆಸರಿ . 
ககவேலு , 380 

60 
குடல் அண்டம் . குடல் அண்டவிருத்தி . குடல் இறக்கம் . 
குடல்வாதம் . Hernia . Rupture 

190 
குடல் இறைச்சல். Flatulency . Drum - belly 

187 
குடித்தைலம் . Preparation of oil for internal use 

3 
குடிநீர் . Decoction 
குடிநீர் திரவியங்கள் . Ingredients of decoction 
குடைச்சல் . Neuralgia 

259 
குட்டி விளா. 

90 
குண்டாலரோகம் . 

232 
குண்டுமணிவேர் . గురిగింజ వేరు . Country Liquorice . 

Terio & zed ) . களகன . 800. 
குதகீலம் . Piles . கதி . 

181 
குதநெகிழ்ச்சி . Prolapsus ani 

232 
குதப்பிரம்ஸம் . Proplasus ani . Raoso . 

232 
குதாங்குரம் . Piles . 58 . 

181 
குதிரைப்புடுக்குமரம் . இதுவே பீநாரி 

106 
குந்திரிகம் . 304855. சகலை. Myrrh ... 
102 
குந் துருஷ்கம் . Soddsi - 0. 

102 
குப்பைக்கீரை, இதுவே முள்ளிக்கீரை. 

122 
குப்பைமேனி . (கஷாயம் , மெழுகு ; ) says. 
Acalypha Indica . 30. am . 

60 
குமஞ்சான் . இதுவே பறங்கிச்சாம்பிராணி 

102 
கும்மட்டிக்காய , இதுவே ஆற்றுத்தும்மட்டிக்கால் 

31 
குமரலண்டம் . Hernia Rupture 

190 
குமாரித்தைலம் . 

55 
கும்பகாமாலை . Jaundice 

227 
குய்யரோகம் . Venerial disease 

233 
குய்யவிரணம் . Syphilis 

200 
குரல் கம்மல் . Hoarseness 

213-248 
குரோசானியோயம் . 

பல . Hen b a ne . 
Hyoscyamus . MOTOR . 

1 
லைஎரிவு , Heart burn 
குல்கந்து . Confection of rose 

129 


::::: 


1 .. 


233 


16 


அட்டவணை : 


பக்கம் 


குல்மசூலை .. --Neuralgia 
குல்மரோகம் : 
குழம்புகள் .... 
குளிர்ச்சித்தைலம் 
குறுந்தொட்டி இதுவே சிற்றாமுட்டி Pavania Zeylanica 
குறுந்தொட்டித் தைலம் . 
குறைநோய் . Leprosy 
குன்மக்கட்டி , குன்மம் . 
குஷ்டரோகம் . Leprosy 


260 : 
233 . 
144 . 
148 . 
71 
148 
234 
235 
234 


En 


கூஷ்மாண்டம் , ( தைலம் , கிருதம், லேகியம் .) . இதுவே 
கலியாண பூசினி . 

கெ 


52-53 . 


கெச்சக்காய் , இதுவே களிச்சக்காய் . 
கெருத்துவர்ஜ்ரசம் . 


54 
158 


கே 


- 


கேசரஞ்சகத்தைலம் . 


149 


கை 


கைகால் எரிச்சல் . Barning of the palms and soles ... 
கைகால்பிடிப்பு . Rheumatism 
கையாந்தகரை. 

இதுவே கரசிலாங்கானி . 


268 
190 
48 : 


கொ 


56 


61 


கொடிகாக்கட்டான் . இதுவே காக்கட்டான் . 
கொடிநாரத்தை . ஈ 882 . Citron. Saradeep 

மஸலைமை ISO. evoxo . 
கொடிவேலி . அல்ல் . Lead wort . ஐ 5,3 . 
കൊടുപ്പുലി. 

చిత్రమూలం. 
கொட்டாவி .. Yawning 
கொட்டிக்கிழங்கு . Cyperus Pertennis . . Tue320. 
கொட்டக்கரந்தை . 
கொதித்தைலம் . 
கொத்துமல்லிவிதை . (கஷாயம் ) 80s . Coriander 
seeds . So be223 . கொன aai ). 

PTSS . 
கொம்பரக்கு . 


-69 
1249 

61: 
61 
3 


! 


61 
25 


அட்டவணை . 


17 


பக்கம் , 


62 
61 


கொம்புப்படல் எனை . Trichosanthes Nervifolia 
S க :50 ப Sை oeu. Stres . 
காம்மட்டிமா துளன் . இதுவே கொடிநாரத்தை . 
கொய்யா .... ( வேர் - கஷாயம் . ) KS 

Gov.a. 3 . 
* வா . 2xvx90 . 
கொருக்கு .. Syphilis 
கொல்லங்கோவை . 
கொழிஞ்சிப்பழம். இதுவே ஆரஞ்சிப்பழம் 


. 


62 
200 
62 
29 


கோ . 


99 


62 


63 


கோடாசுளிமாத்திரை . 
கோதுமை ... கல்ல . Wheat . 2. சொஸை , 

గోధూమ్య, 
கோரை ( கிழங்கு ) toox . Cyperus Rotundus * 6 . 

ము స . 
கோரோஜனை . (குளிகை ) 350. Bezoar . us : 
3.0233 . மெலே . 

ano . 550 . 
கோவை . ( ரசம் ) 3. Coccinia Indica . 80 . 

பெ 1 . 303s . 
கோழிக்கீரை. 
கோஷ்டம் .. கஷாயம். எல். Aplotaxis Auricn 
lata , esories.eer • 55210 , 

க் 


63 


63 


101 


63 


230 
144 


க்ருஸரோகம் . Emaciation 
க்ருதங்கள் . * savev . Preparation of ghee 
க்ருதபாகவிதி . 1334 . 
க்ருத்திரஸிவாதம் . Sciatica . K 

గృధ్రసీవాతము. 
க்ருத்திரமவிஷம், 853;) . 
க்ருமிநாசகாரிகள் . ( STSev . Anthelmintics 
க்ருமிரோகம் . Worms 
க்ருமிவாந்தி . Vomiting 

ச . ஜ . ஷ . க்ஷ . 
சஹதேவிதைலம் .. 
ஜ X நாவர்த்தவாதம் . Lumbago 
ஜனநாதசித்தலேகியம் . Astringent Confection 


9 
231 
231 

11 
231 
236 


234 
41 


18 


அட்டவணை . 


Inerme even 


... 


: 
: 


... 


.. 


பக்கம் . 
சங்கக்குப்பி . 53os . Chlerodendron Inerme 
க . 5089 . 

64 
சங்கத் திராவகம் . Nitric Acid 

112 
சங்கோசனகாரிகள் . Astringents 

12 
சச்சுதானந்தபைரவிரசம் . 

152 
சடாமாஞ்சி . ( கஷாயம் ) Valerian root . 2 & s - 03 . 

64 
சண்டமாருதலேகியம் . 

154 
சதகுப்பை . 13353 ) . Dill . Mr. கக . 359 ) . 64 
க்ஷதரோகம் . Wound 

309 
சதாபு இலை . இதுவே அரூதா . 

26 
சதாவேரிகிருதம் . 

81-95 
ஜதுமணிரோகம் . இதுவே மச்சை . 

235 
சதுரக்கள்ளி . ( பால் ) இதுவே திருக்கள்ளி . 2SOS 30 ல் . 
Euphorbia Antiquorum . வலைம), S ஃசம், 
5 ( SF . 

65 
சத்து . இதுவே துத்தம் . 

86 
சத்துபஸ்பம் . Zinc 

150 
சந்தனக்கட்டை . (கஷாயம் ; ஷர்பத்து . ) Xosas . 
Sandal woot . mes.geoxo. 

65 
சந்தநா திதைலம் . 

- 65 
சந் திகசிலேஷ்மம் . Rheumatism . 

190 
சந்திராவர்த்தவாதரோகம் . Hemecrania Sun - pain 

259 
சந்திவாதம் . Rheumatism 

190 
சந்தி . Convulsions . State of Collapse 

178 
சந் பொதஜுவராங்குசரசம் . 

153 
சந்.பொ தபைரவரசம் சந்நிபாதாந்தகரசம் . 

152 
சந்நியாசிரோகம் . Catalepsy 

235 
சப்ஜா . இதுவே திருநீற்றுப்பச்சை . 

86 
சப்பாத்திப்பூ . (கஷாயம் ; ஷர்பத்து ) SS . 
Shoe flower . 

3. வெவாணியூவ . 
జపాపుష్పం . 

66 
சமனகாரிகள் . Sedatives 

11 
சம்பீரகுழம்பு . சம்பீரதைலம் . 

38 
சம்பீரநவநீதாஞ்சனம் . 

142 
சம்பூகசீரஷ்வாதரோகம் . Arthritis 

235 
சம்வச்சரலவணம் . 

35 
க்ஷயகா சரோகம் . க்ஷயரோகம் , Consumption 

309 


... 


... 


... 
... 


ದಾಸವಾಳ 


அட்டவணை . 


19 


பக்கம் . 


66 
185 
50 
89 
233 
236 
238 
184 
145 

10 
237 
154 


சரக்கொன்றை ( புளி ) . 39. Cassia palp . ச . க ? m , 

వ్యాధిఘాతం . 
சர்கராஸ்மரி . Gravel , Calculus or stone 
சர்கரை . Sugar 
சர்தனபடம் , Emetic cloth 
சர்திகுல்மம் . Pyrosis 
சர்திகுல்மரோகம் . சர் திரோகம் . Vomiting 
சர்பக்கடி . Snake bite 
சர்ப்பப்பிரமேஹம் . 
ஷர்பத்துகள் . Syrups 
ஷர்பத்துபாகவி தி . 
சர்மரோகங்கள் . Diseases of the skin 
சர்வஜித்து ரசம் . 
சர்ஷபதைலம் . ( பொட்டலிகை ) Mustard Oil and 

poultice 
சர்ஷபிகாரோகம் . Balanitis 
ஜயமங்கள ரசம் . ஜயவிக்கிரமரசம் 
ஜல அண்டரோகம் . Hydrocele 
ஜலகூர்மரோகம் . Ovarian dropsy 
ஜல துவேஷரோகம் . Hydrophobia 
ஜலதோஷம் , Cold , Catarrh 
ஜலபயரோகம் . Hydrophobia 
ஜலம் . Water 
ஜலவர்த்தனகாரிகள் . Sialogogues 
ஜலஸ்தம்போதரம் . 
ஜலுப்பு . Cold . Catarrh 
ஜலோதரம் . 
சவலைரோகம் , 
சவுடு . 
சவுரிப்பழம் . ( தைலம் . ) 
சன்னலவங்கப்பட்டை . D % esoxse . Cinnamon bark 

259ases . உலக வா . 35 . 


44 
236 
153 
210 
241 
241 
242 
241 
81 
12 
243 
242 
243 
244 
36 
67 


129 


சா . 


க்ஷா . ஸா . 


244 
11 . 


சாங்கிராமிகரோகங்கள் . Infectious and Contagious 

diseases 
சாடாரக்கினிவர்த்தனகாரிகள் . Stomachics 
ஜாதிக்காய் . ஈ TS . Nutmeg . சலி . ஜூலி 

சிலை. soo . 
ஜாதி ஜம்பீரகுழம்பு . 
ஜாதிலிங்கம் , Cinnabar ; Vermillion 


67 


88 . 


127 


20 


அட்டவணை . 


பக்கம் . 


67 


2 


67 


36 


ஜாதிபத்திரி . 138. Mace . 30,53,. பைஸில்). 

36 . 
சாதுர்சாதம் . 
சாமந்திப்பூ . 85. Chamomile flower . 5g 

2. ஜெனிவ . 135ு. 
சாமுத்திர லவணம் . இதுவே கடலுப்பு . 
சாம்பிராணி . ( தைலம் பதங்கம் .) T. benzoin . 

Tooana , mum . 338. 
சாயமரச்செக்கை . Logwool 
சாரளை . 
சாரப்பருப்பு . 
க்ஷாரங்கள் . 
சாலாமிசிரி . 38 , Salep . mouna ) . 
ஸால்முகிரா ( தைலம் . களிம்பு .) Gynocardia odorata ... 


.. 


. + . 


67 
79 
68 
63 

2 
68 


68 


சி 


சிகிச்சைபேதங்கள் . 
ஜிக்வாகண்டகரோகம் . Cracked tongue 
ஜிக்வா தாபித்தம் . Inflammation of the tongue 
ஜிக்வா ரோகங்கள் . Diseases of the tongue 
ஜிக்வாலஜகரோகம் . Ulcers of the tongue 
ஜிக்வாஸ் தம்பவாதம் . Palsy of the tongue 

த்தபைரவரசம் . 
சித்திரமூலம் . இதுவே கொடிவேலி . 
சித்திரவல்லாதி . இதுவே பல்லாதகி . 
சிந்தாமணிரசம் . 
சிந்தூரங்கள் . 
சிந்தூ ரவிதி . 
சிரங்கு . Itch - 
ஜிரிகி . இதுவே காக்கட்டான் . adv. Pharbitis Nil 
சிலந்தி . Abscess . Boil 
சிலாசத்து . இதுவே கர்பூர சிலாஜித்து . 38 . 
சிலாதைலம் . 
சிலா ரசம் . 
சிலத்தைலம் . 
சிவதை . ( வேர் . ) 3xts . Ipomoea Turpethum . 973. 

விவ ) க . ( 95 ) 5 . 
சிவந்த அரிதாரம் . இதுவேமனோ சிலை . 
சிவனார் வேம்பு . Indigofera aspalathoides 


162 
245 
245 
245 
245 
244 
154 
69 
80 
154 
144 

5 
278 
56 


304 
51. 


3 


69 
4-147 


69 
103 
70 


அட்டவணை . 


21 


பக்கம் . 


7 
56 


70 


70 
47 


சிறியதைலபாகவி தி . 
சிறுகாஞ்சொறி . 
சிறுகீரை. Mas . Amarantus Campestris . idos. 

సెఘ నాదం . 
சிறுதாளி. ஈ . SoX9so 
சிறுதேக்கு..இதுவே கண்டுபரங்கி 
சிறுநாவல்பூ * X $ xdo Mesua Ferrea . or8. 

வெதலைவ )tho . 7X360 . 
சிறுபஞ்சமூலம் . இதுவே லகுபஞ்சமூலம் , 
சிறுபீளை . Erna lanata 
சிற்சுடர்தைலம் : 
சிற்றாமணக்கெண்ணை . 3.Castor cil . & 

33. 
கெள . 58cs To . 
சிற்றாமுட்டிவேர் . இதுவே குறுந்தொட்டி . 
சிற்றாமுட்டிதைலம் . இதுவே பலா மடக்குத்தைலம் 
சினிக்தகாரிகள் , Dermulcents . Emollients 
சின்னியிலை . 


.. 


70 

1 
70 
148 


71 
71 
148 
12 
71 


சீக்கிராம் . 32 . 


72 
230 
310 


172 
11 
5 


72 


க்ஷணம் . Emaciation 
ஜீரரோகம் , 
சீதக்கடுப்பு . சீதக்கழிச்சல் . 

சீதக்கழிச்சல் . சீதபேதி . சீதரத்தபேதி . 
Dysentery 
சீதள காரிகள் . Refregirants 
சீதோதக கஷாயம் . 
சீந்தில்கிழங்கு . இதுவே அமிர்தவள்ளி . கஷாயம் ; உப்பு 

அல்லது சர்க்கரை . 
சீமையகத்தி . 3 :5053 . Ringworm shrub Asser . 
Neram 

ద్వీపాత సీ . 
சீயக்காய் . ( கஷாயம் ; கொழுந்து .) sss . Acacia 

Concinta , 503 ) . 55303- . 
சீரகம் . ( லேகியம் ; வடகம் ; தைலம் ; க்ருதம் ; பாவனம் ) 

Boss Cumin seeds . & ? 973 , 3:04:50 , 88s o . 
சீர்கஸ்து . இதுவே மேனா. . Manna . amy . 
ஜீரண உருப்புகளைக் காண் பிக்கிற படம் . 
சீழ்க்கட்டி . Abscess . Boil 
சீழ்க்காது . Otorrhoea 


73 


73 


73 
74 
165 
304 
222 


22 


அட்டவணை . 


... 


சீழ்ப்பிரமேகம் . Gonorrhoea 
சீனக்காரம் . 3. Alam . 035. Sagoo. 
சீனக்கிழங்கு . Rhubarb 


பக்கம் . 

282 
104 
110 


சு . க்ஷ . 


248 
277 
262 
75 


3 


78 


77 
5 


சுகசந்திபாதம் . Apoplexy 
சுக்கிரப்படுவன் . Phlectinular Ophthalmia 
சுக்கிலநஷ்டம் . Spermatorrhea 
சுக்கு . 3 Dried Ginger . autocos . - TX60 . 
சுடர்தைலம் . 
சுண்டக்காய் . 

s . Solanum Verbascifolium 
ಬೆಟ್ಟ ಸುಂಣೆ . 
சுண்ணாம்பு ( தண்ணீர் ; தைலம் . ) 6. Quick 

line water. Forg 3 { ed ) . வை o . 290 . 
சுரசவிதி . 
சுரை (இலை . ) அ ST . Lagenaria vulgaris . * 

கல் . . 
ஜுரும்பாரோகம் . Yawning 
சுருளுப்பட்டை . 
சுர்மா . இதுவே அஞ்சனக்கல் . 
சுவயமக்கினிரசம் . 
சுரஹரகாரிகள் . Febrifuges 
சுவரக்கட்டி . Enlargement of the spleen 
சுவ்ரகுடாரம் . Preparation of arsenic 
சுவரம் . Fever 
சுவாசகாசம் . சுவாசரோகம் , Asthma 
சுவேதகாரிகள் . Diaphoretics 
சுவேதபித்தம் . இதுவே துர்க்கந்தசுவேதம் . 
க்ஷத்திரசுவாசம் . Asthma 


78 
249 
73 
96 
154 

12 
284 
1014 
249 
253 

12 
270 
253 


சூசிகா சூலை . Dismenorrhea 
சூசிகாவாயு . Dismenorrhoea 
சூடு . Heat 
சூதகக்கட்டு : Amenorroea 
சூதகசந்சி . Histeria 
சூதக சூலை . Dismenorrhea 
சூதகபந்தம் . Amenorrhoea 
சூதகபாண்டு , Chlorosis 
சூதகப்பெருக்கு , Menorrhagia 


257 
... 255-257 
... 174-206 

258 
255 


. 


... 215-257 


... 215-258 

258 
168 


அட்டவணை . 


23 


பக்கம் . 


சூதகவலி . Histaria 
"சூதம் . M 

Mercury . - . . W. 58s . 
சூதாதிகம் . Menorrhagia 
சூரியா வர்த்தவாதம் . Sun - pain 

ர்ணங்கள் . 
சூர்னபிண்டி . 
சூர்ணவிதி . 
சூல . சூலைக்கட்டு . Pain . Neuralgia 
சூலிகணம் . சூழிகணம் . Tabes inesenterica 
சூலைக்கட்டு . 


255 
125 

215 
.... 246-259 

145 
49 

5 
259 
209 
190 


213 


82 


செங்கருப்பான் . Eruption 
செங்கழுநீர் . ( பூ ) இதுவே அல்லித்தாமரை . 8 . 

06580 . 
செண்பகப்பட்டை . ( கஷாயம் .) 80so8 . Michelia 

Champaca oor . வெவச . 3oss . 
செப்பு நெரிஞ்சில் இதுவே தெரிஞ்சில் ). க்ம் . 
செம்பருத்திப்பூ . இதுவே சப்பாத்திப்பூ . 
செம்பு . Copper . Tco. Soo. 06 ) 
செம்பை . ( இலை . ) எல் 8 . Sesbania Egyptica . 6 வ 


78 
78 
66 
83 


( வ OO ஜ . 


74) 


செம்மரம் ( பட்டை . கஷாயம் . ) லைல் , Rohan tree . 

5. . 
செருப்படை . 
செவிநோய் . Earache 
செவுடு . Deafness 
செவ்வாப்புக்கட்டி . A kind of Erysipelas. 
செவ்வியம் . இதுவே மிளகுவேர் . 55so. 2350 33so ... 

சே 
சேராங்கொட்டை . 2. Marking nut . reso . வெ . 

3 . 


79 
79 . 
220 
220 
232 
120 


79 


சை 


சைத்தியக்கட்டி . Inflamination of the tonsils 
சைந்தியலவணம் . இதுவே இந்துப்பு . 
சைந்தியவாதிசூர்ணம் . 


211 
35 
35. 


24 


அட்டவணை , 


பக்கம் . 


294 
265 
-262: 
154 
213 
218 


சொட்டு மூத்திரம் . Stranguary 
சொத்தப்பல் . Caries of tooth 
சொப்பனஸ்கலிதம் . Spermatorrhoea 
சொர்நானந்த பைரவரசம் . 
சொறிகரப்பான் . Eruption 
சொறிசிரங்கு . Psoriases , Itching 

சோ . ஜோ . ஸோ . ஷோ . 
ஜோகிரசமாத்திரை . இதுவே கோடாசுளி மாத்திரை , 

Croton pil 
ஸோபாரோகம் . ஸோபை . Dropsy 
ஸோமரோகம் . Diabetces. Sweet urine . Glucolhenia 
ஸோம்பு . . ( தைலம் , தீநீர் . ) 3. Anise - or Aniseeds 

ಸೋಪು. 
சோயி , (கீரை ) இதுவே சதகுப்பை . Fr. 335 . 
ஷோணகாரிகள் . Rubefacients 
ஷோணிதவாதம் . Rheumatism 


99 
263 
286 


80 
80 
13 
190 


சௌ 


77 


சௌபாக்கியசுண்டி . 

... 

ஸ் . ச் . 
ஸ்தொக்ரோகங்கள் . Diseases of the skin 
ஸ்தனசூலை , ஸ்தனருக்வாதம் . Pain in the mainma 
ஸ்தனவித்ரதி , Abscess of the breast 
ஸ்தூலரோகம் . General fatness 
ஸ்ருங்கிபஸ்மம் இதுவே நீலாஞ்சனபஸ்பம் . 


237 
308 
309 
235 
97 


டங்கணம் . 


துவே வெங்காரம் . 


136 


டிக்கா மல்லி . இதுவே திக்காமல்லி . 
டிரிகுமோர் . 


84 
123 


... 


தகரம் . Tin . 3-831ல்ல . வெந்திவ . 
தக்கோலம் . 
தசமூலம் . 


81 
81 
1 


அட்டவணை . 


25 


பக்கம் . 
தசவித அக்கினிகுமார ரசம் 

154 
தசதோர்ப்பவம் . Dentition 

264 
தசை அண்டம் . Elephantiasis of the Scrotum 

265 
தண்ணீர் . 38s. Cold Water . sees . 

வெந்த 
శీతజలం. 

81 
தண்ணீர் விட்டான் கிழங்கு . 52Xs. Asparagus Sar 
Mentosus . Sma . : 58 

81 
தத்துருரோகம். Urticaria . Nettle Rash 

2.36 
தந்தரோகங்கள் . Affections of the Teeth 

265 
தமகசுவாலம் . Asthma 

209 
தமரகவாதம், Angina Pectoris . 

196 
தமரத்தை . 8555. Averrhoa ( Jaranbola . == . 
2 மஜது . 56ssrs . 

82 
தரைக்கஷாயம் Infusion 

5 
தர்ப்பூசி . 883 Water Melon , sr cra . 

82 
தலைசுற்றல் தலைதிருப்பு . Giddiness Vertigo 

280 
தலைநோவு . தலைவலி . Headache 

246 
தலைப்பேன் . Lice 

296 
தலைமயிர் உதிரல் . Baldness 

194 
தவக்ஷரம் . 35 & 53 . Tabashir . 333. 5292.23 . 

త్వక్ | రా . 
தழுதாழை . ( இலை ) -3, Clerodendron Ph ! onoides 
82 
தனுர்வாதம் . தனுஸ்தம்பவாதம். Tetanus 

267 
தன்மூலம் . இதுவே திப்பிலிமூலம் 

85 


270 


தாஹம் . Thirst 
தாஹரோகம் . Burning of the Body , of the Palms 

and of the Soles 
தாடிமக்கனி . இதுவே மாதுளன் 
தாடிம்பவில்வா தி கஷாயம் 
தாடைவீக்கம் . The Mumrs 
தாதுநஷ்டம் . Spermatorrhoea 
தாத்திரியா திகஷாயம் . இதுவே நெல்லிவற்றல் 
தாபம் , தாபனம் , தாபிதம் . Inflammation 
தாமரை ( பூ -ஷர்பத்து .) ஈலம் , Nymphea . T. 
பை 08 . 590 . 


263 
118 
143 
212 
262 

98 
269) 


82 


26 


அட்டவணை . 


பக்கம் . 


83 


104 


83 


84 


தாம்பிரம் . செம்பு . ( பஸ்பம் , சிந் தூரம் .) * R . Copper . 

BDS ) . ல் . 
தாளகம் ( கட்டு ; பஸ்பம் ) இதுவே அரிதாரம் . Yellow 

Arsenic 
தாளிசபத்திரி ( சூர்ணம் , வடகம் ) ஈன் . Flacortia . 

Cataphracta . SDX33 . ஈ 80. 
தாழை . ( பூ ) 30X3 . Pondanus Odoratissinus . SD 

லெக.ை . 
தானிக்காய் , தான்றிக்காய் . 

POST . Belleric 
Myrobalans . So. M. S. 

தி 
திக்கா மல்லி . 

చినకారింగువ . Gardenia Gummifera 
ಡಿಕನ . 
திந்திரணிகுழம்பு ( புளி ) 
திப்பிலி. ( லேகியம் ) 3308. Long Pepper . 39. 


84 


84 


108 


கைம் ), 33 , 


84 


85 


281 
13 


85 


1 
1 
2 


திப்பிலிமூலம் . 93 ) . Chavaica Rox Burghii. 

ல்ல . கியவை . 930s . 
திமிர்வாதம் . Nunbaess 
திரவகாரிகள் . Sialogogues 
திராக்ஷபழம் ( கிருதம் . ஷர்பத்து சூர்ணம் .) ( க . 

Grapes . 395 லைச . 4. 50. 
திரிகடுகு 
திரிகந்தம் 
திரிசாதம் 
திரிசந்தியாகாலம் 
திரிசுகந்தம் 
திரிசூலிகிருதம் 
திரிதோஷம் 
திரிவிம்பம் 
திரிநேத்திரரசம் 
திரிபத் திரி 
திரிபலாஞ்சனம் 
திரிபலை 
திரிபழுகம் 
திரிமஞ்சள் 


: 
: 


1 
42 
4 

2 
153 

2 . 
142 

1 
2 
2 


அட்டவணை . 


27 


பக்கம் . 


2 
153 

1 


86 


87 


திரிமூலம் 
உதிரிவீக்கிரம ரசம் 
திருணம் 

பஞ்சமூலம் 
திருகுகள்ளி ( பால் ) 205 

3.Euphorbia Tiru 
calli , 409 )rey. M3 MAA ). 3- . 
திருத்துளா. இதுவே துளசி.61 . 
திருநீற்றுப்பச்சை . திருநீற்றுப்பத்திரி . இதுவே ஸப்ஜா.. 
1930. Sweet Basil . 5. a 3 ? 
வ . STE . 
திருஷ்டான வாந்தி . 55003 .. Vomiting 
திருஷ்டி தோஷம் .Vomiting 
திருஷ்ணரோகம் . Thirst 
திரைலோக்கிய சிந்தாமணி ரசம் 
திரைலோக்கிய சூடாமணி ரசம் 
திரைலோக்கியலக்ஷாமணி ரசம் 
தில்லை ( பால் ) 


36 
236 


236 
270 
154 
154 
15+ 
86 


50 


தீநீர்த்தைலம் 
தீபனவர்த்தனகாரிகள் . Stomachics 
தீபாக்கினிசூர்ணம் 
தீபாக்கினிலேகியம் 


3 
13 
145 
154 


து 


86 


87 
36 
198 
270 


துத்தம் . 35. Silphate of Zinc . 5335. ஐ . 

ss - 8 . 
துத்தி . ( இலை வேர் கஷாயம் ) mos . Abutilon 

Indicam . 33.) . ), ( 303y . 
துத்தூரதைலம் , (ஊமத்தன் .) 
துந்திரோகம் . Diseases of the Abdomen 
தும்மல் . Sneezing 
துருசு , லை .. Blue Stone . க . விற்ற. 

TOO . ssc 8000. 
துர்க்கந்தசவேதம் . Acid Fetid Sweating 
துர் நாமம் . Piles . இதுவே மூலரோகம் 
துர்ப்பலம் , Debility 
துவர்ப்புகள் . Astringents 
துவனிவிச்சின்னவாதம் , Hoarseless . Loss of Voice 
துவஜபங்கம் . Impotence 
துவாதசமூலிக கஷாயம் 


83 


++ 
. 


270 
181 


12 
248 
272 
143 


28 


அட்டவணை . 


பக்கம் , 


துளசி ( இலை . ) 83. Ocimum Sanctum , so . 22 

m K. 
துளைச்சிகிச்சைத்தைலம் 


87 - 

3 
260 


துனி 


தூ 


87 
257 
27 


:: 


230 


88 
85 
199 
89 
63 


89 


தூதுளை , தூதுவளை ( இலை ) ஃ good . Solanum Trilo 

batnm . sassoa . ers = . 
தூரச்சூலை . Disnenorrhea 
தூருவா தி ( கிருதம் தைலம் , ) அறுகம்புல் 

தே 
தேஹம்உலரல் . வற்றல் . Emaciation 
தேங்காய் ( பால் , எண்ணெய் , 3 ) 30TM. Cocoanut . 

87. GasES . T8350 . 
தேசாவரம் . இதுவே திப்பிலிமூலம் 
தேமல் . இதுவே உத்கோடரோகம் 

தவதாரு . அகறு 
தேவகந்தம் . சகதேவி 
தேற்றாங்கொட்டை . AeRoa . Strychnos Potatorum 

சி.க. ைோ + og sss . 
தேள் கொடுக்கு ( பூண்டு ) Swasa . Sowman. 

Tiaridium .. Indicam . 2 & dsca . 
53 . 
தேள் கொட்டல் . Scorpion Sting . 
தேன் 33. Honey , கேஸ் 

.. 

தை 
தையிர் . 38X . Card . 3.ஸ். வி . 84 . 
தையிர்ச்சுண்டி சூர்ணம் . Compound Powder of Dry 

Ginger 
தைலங்கள் . Medicated Oils 
தைலபாகவி தி 
தைவசிகிச்சை 

தொ 
தொட்டால்வாடி , தொட்டால்சுறுங்கி . ముట్టిపరి మునివ , 

ex * . 
தொட்டிபாஷாணம் . White Arsenic . 
தொண்டைக்கம்மல் . Hoarseness ; Loss of Voice 


11 ൽ കെട്ടു ക 


89 
306 


89 


105 


76 


145 

6 
162 


90 
103 
24.8 


அட்டவணை . 


29 


பக்கம் . 


237 


247 


تی 


9 


: 
: 


167 
90 


872 
218 


213 
(173 
237 
90 


90 


தோ 
தோல்வியா திகள் . Diseases of the Skia 

ந 
நகச்சுத்து . Whitlow 
ஞ்சருப்பான் . SS . Country Ipecacuantha . 

23. zh3 . வவ) 
நடுக்குவாதம் . Shaking Palsy 
நத்தைச்சூரி . 35. Sperinacoce Hispedla 
கபும்சகம் , Impote.ice 
நமைச்சல் . Psoriases ; Itching 
நமட்டுச்சிரங்கு . IPsoriases ; Itching 
நரம்புச்சிலந்தி . Guinea Worm 
நரித்தலைவாதம் . Arthritis ; Dropsy of the Knee- joint 
நரிவிளா . இதுவே குட்டி விளா 
நரிவெங்காயம் , saxs . Squill. erasoy . * 0 ; 

உதி) 
நல்லெண்ணெய் . 30005. Jingili - oil . . 

Soo . 
நல்லவெல்லம் . ஜல் . Jaggery. வெ . * . 153 . 
நவக்ஷாரம் . நவச்சாரம் , 

35. Sal - ammoniac .. 
ந stor . mamiyo 
நவலோஹ அக்கினிகுமார ரசம் 
நவலோஹபூபதிரசம் 
சறுக்குத் திப்பிலி 
நறுக்குமூலம் . 20333 , 
நறும்பிசின் . இதுவேபறங்கிச்சாப் பிராணி 
நறுவிலிப்பட்டை . 35, 38-6 . Cardia Angustifolio ., 

2393. * 88 . 
நன்னாரிவேர் ( கஷாயம் , ஷர்பத்து ) Xoss . Hen: ides 

mus , or Country Sarsaparilla . பன 3 
. . mmon mu0. KXு. 

நர் 
நாகேசரம் . Mesila Ferrea , TX363a . 
நாகதாளி. இதுவே அரூதா 


39 


50 


153 
154 
85 
85 
102 


91 


11 .- 


91 


... 


70 
91 


30 


அட்டவணை . 


பக்கம் . 


... 


92 

75 
75-77 


நாகமல்லி , ஈ 8 ல் 3. Rhinacanthus Communis Ior 

3. வழ 48 ) . 
நாகரம் . இதுவே சுக்கு 
நாசராதி ( தைலம் ; லேஹியம் .) 
நாகமுஷ்டி . ஈ X3. Strychnos Colabrina 020 

விய OM ) . 
நாக்குவிரணம் . Ulcers of the Tongue 
நாக்குவெடிப்பு . Cracked Tongue 
நாக்குஸ்தம்பனம் . Palsy of the Tongue 
நாசிகாரோகம் . Diseases of th3 Nose 
நாசிரோகநாசதைலம் 
நாடிவித்திரதி . Anurism 

( மாத்திரை .) ஈ . Aconitum Ferox 533 . 


92 
245 . 
245 
245 
285 
145 
273 


நாபி . 


ammma. 


92 


92 


241 


93 


93 


90 


நாயுருவி . (கஷாயம் . ) 43 33. Achyrantlies Aspera 

SY SE். ssass ) . 956-- : 
நாய்க்கடிச்சந்தி . Hydrophobia 
நாய்க்கடுகு . SS - & nv. Polanisis ( Cleome ) Ico 

gandra 
நாய்த் துளசி . 35 - 833. Ocium Album . வெலை 

உ m , 
நாய்ப்பாலை . 30. Country Ipecacuanha. வது 

anoe . 
நாய்வேளை . Tods . Gynandropsis 

Gynandropsis Pentaphylla . 
வென்வே 9 , 
நாரங்கா தி ஷர்பத்து . 
நாரங்கா திலே ஹியம் ( குழம்பு .) 

... 
நாரத்தங்காய் , ஈ850 . Citron . ஓ naraaa. 

வ pை oo 
நாரசிம்ஹரசம் 
நாராயண மண்ரேம் 
நாராயணரசம் 
நாரிகேளாஞ்சனம் 

( பட்டை ) * 36 . Syzigiuur Jamboolauu ., 
S * வைண் . BoPு . 
நாவர V , Thirst 


93 
93 
141 


Om 


153 
154 
153 
88 


... 


நாவல் 


98 


. 


270 


அட்டவணை . 


31 


நாவி . இதுவே நாபி 
நாளிகேரகிருதம் 


பக்கம் 

92 
83 


... 


தி 


13 
42 
175 

94 
278 
99 


89 


94 


94 


95 
90-95 


சித்திராகாரிகள் . Narcotics 
நித்திராகாரிலேஹியம் . Anodyne Confection 
நித்திராபங்கம். Sleeplessness 
நிமிளைபஸ்பம் . Rs . Nitrate of Bismuth 
சிருத் தமணி . Phymosis 
விர்க்குண்டிதைலம். இதுவே நொச்சி 
சீர்மலி பாவனபடம் இதுவே தேத்தாங்கொட்டைப் பிசின் 

துவைத்ததுணி 
நிர்விஷம் , 1893. Jadvar 
வில ஆவாரை . நிலவாகை . (கஷாயம் . சூர்ணம் . ) 1980 

Fs . Senna 3 ம் . നലവാകാ 
சிலப்பனைகிழங்கு . ** & x . Curculigo Orchidioi 
des . 

ನೆಲತಾಳೆಗಡೆ .. லெவசிைழன . ஈு . 
நிலவிளா. இதுவே குட்டிவிளா 
நிலவேம்பு . (கஷாயம் , சூர்ணம் .) * 5 . Creat . 3 

33. காபி uை . Ico . 
நிலாவிரையுப்பாதிகஷாயம் 
நிலைத்துத்தி 
நிரைகள் 

நீ 
நீரடிமுத்து . 58 லை . Hydnocarpus Inebrians 
நீராடுதொட்டிலக்ஷணம் . Description of Bathing Tub ... 
நீராமை . Ovarian Tumour 
நீரிழிவு . Diabetes . Sweet Urine . Glucohemia 
நீரேத்தம் . நீராம்பல் , நீராமயம் . Dropsy 
நீர் . 556. Water . 35. Mango . 2890 . 
நீர் அடைப்பு . Retention of Urine 
நீர் அண்டம் . Hydrocele 
நீர்க்கடுப்பு . Stranguary 
நீர்க்கோவை . நீர்ப்பாண்டு . Dropsy 
நீர்ச்சுருக்கு . Stranguary 
நீர்ப்பீனசம் . Cold . Catarrh 
நீர்முள்ளி. (கஷாயம் .) bef 9 Asteracantha Longifolia 

கை , வ ALR ), HARo48 . 


95 
142 
95 
17 


:: 


M 


96 

7 
241 
286 
268 

81 
292 
240 
291 
263 
291 
242 


96 


32 


அட்டவணை . 


பக்கம் . 


நீலம் . ( $ L ) ST sca . Indigo td . a . 192. 
நீலாஞ்சனம் . ( பஸ்பம் ) Compoand Antimonial Powder . 


90 
93 


நுணா ( இலை . ) 2 , Morinda Umbellata 


97 


105 
97 
63 


நெய் . నెయ్యి 

Ghee 353. வை . 
நெய்தல் கிழங்கு . 
நெய்ச்சிட்டி . 
நெரிஞ்சில் . (கஷாயம் ) 13. Tribulus Lanuginosus . 

ர . எனைமிக . ( isods8 . 
இகருப்பு புண் . Burns . 
நெல்லி ( காய் , முரப்பா . ) 63837. * Ta . 
Phyllanthas Emblica . * 55 . நவதா , அல் 
950 . 


187 


97-98 


1920 . 


274 
98 


நே 
நேத்திரரோகங்கள் . Diseases of the Eye 
நேர்வாளம் . எ . Croton . No. 

நொ 
நொச்சி . 523. Vitex Negundo . : 
3 . 

நோ 
நோவு . Pain 


mெ . 


99 


259 


: 


ப 


:: 


பகந் திரவிரணம் . Urinary Fistula 
பக்கவாதம் . பக்ஷ வாதம் . Hemiplegia 
பக்ஷகாதவாதம் Hemiplegia 
பக்கச் சூலை . Neuralgia . 
பக்கப்பிளவை . Carbuncle 
பசலைக்கீரை, பசறக்கீரை . 2018 , 
பச்சநாபி . இதுவேநாபி 
பச்சிலை 
பச்சைக்கர்ப்பூரம் ( அஞ்சனம் . வடகம் ) 35-30 . 

3e 53. * 8 . 
பஞ்சகோலம் 
பஞ்சபாஷாணச்சிந் தூரம் 
பஞ்சமூலம் 


277 
302 
302 
260 
294 
100 

92 
100 


: 
: 


100 

1 
104 
155 


அட்டவணை . 


33 


பக்கம் . 


பஞ்சலவணம் . 
பஞ்சல வணசுண்ணம் . (பஸ்மம் ) 
பஞ்சலோ ஹசிந்தூரம் . 
பஞ்சவாசம் . 
பஞ்சாமிருதம் . 
படர்த்தாமரை . Ring - worm 
படிக்காரம் . 38-8a . Alum . 5. விக . 


36 
150 
153 

1 


23 


3.3 0 . 


100 


ம0 


101 
129 


101 
160 

2 


183 
304 
105 


15 
271 


பதங்கவி தி . 
பத்தியங்கள் . Diets 
பத்திராக்ஷி ( யிலை . ) 1.3.800 . Mirabilis Jalapa. 

ಸಂಜನಲ್ಲಿಗೆ, 
பந்நீர் . 38. Rose - water F. வானம் 
பப்பளி . ( பால் ) Tow . ias 053 , Papaw To 

Adoo ) 3 . 
பரிநாம சூலை . Gastralgia 
பரிமள திரவியங்கள் வர்க்கம் . 
பரியஸ்தியத்தின் தாபிதம் . Inflammation of the Perios 

teum Node 
பரு . Abscess , Boil 
பருப்புக்கீரை. 3398 ல் . riceed3o0 . 
பலகாரிகள் . Tonics 
பலவீனம் . Debility 
பாலசுபிசினி . இதுவே முருக்கம்பிசினி. 3xdX20s . Gum 
of Butea or Bengal Kino . Soos78. 33 

o , புகிைனவ . 
பலிதரோகம் . Gray Hair 
பல்நோவு . பல்வலி . பல்லரணை . Tooth - ache 
பல்முளைதல் . Dentition 
பல்லா தகி ( தைலம் . லேஹியம் , கிருதம் ) இதுவே சேராங் 

. ) 
பவழம் , பவளம் ( பஸ்மம் ) Coral . க . கல்பன் 

. 
பவுத்திரம் . Urinary Fistula 
பறங்கிக்காய் . இதுவே பூசினி . 
பறங்கிச்சக்கை , China Rooh... SoRas- . 5 . 

మధున్నుహి . 


121 
278 
265 
264 


80 


101 
277 
109 


102 


84 


அட்டவணை , 


பக்கம் . 


102 
102 


127 
200 


102 


பறங்கிச்சாம்பிராணி (களிம்பு ) consto . Oliba 

mum . & C . கே . 
பறங்கிப்பட்டை . இதுவே பறங்கிச்சக்கை . 
பறங்கிபாஷாணம் . இதுவே சவ்வீரம் , Corrosive 

Sublimate 
பறங்கிவிரணம் . Syphilis Chancre 
பற்பாடகம் . எக்ஸ் . Mollugo Cerviana.s. 

HIFs8 . 
பனங்கற்கண்டு . Teasesos . Palmira Sugarcandy 

*** e =் . ஈ ssு . 
பனஞ்சாறு . கள்ளு . Tasv . Palmira Toddy . 5 

* . 
பனவெல்லம் . 3 பேல் . Palmira Jaggrey . ( p . 

5 . 
பன்றி நெய் . c & rog . Lard . 

3. 
ப ஜூளைய .... 
பஸ்மங்கள் . sev . Reduced into Medieinal Powder . 
பஸ்மவிதி . protress of Calcination 


103 


103 


103 


103 
150 

8 


பாகல் ( இலை . ந்சம் ) 38 , Momordica Charantia 
re . 

103 
பாகபேதம் . 

6 . 
பாகலக்ஷணம். 

9 
பாதவெடிப்பு . பார்பேதரோகம் . Cracked Heel 

279 
பாதரசம் . ரசர் , Meic.iry . * Sw 

.. 568 ... 125 
பாதவன் மீகர் . Elepliantiasis 

247 
பா திரியரோகம் ( வாதம் ) Deafness 

... 220-222 
பாண்டாஷாயம் , A lilid of Decuction 

5 
பாண்டுரோகம் Anemia 

279 
பாம்புக்கடி , Snake - bite 

238 
பாமாரோக .. Scabies -ltell 

278 
பாரதிரசம் . 

153 
பாரிசவாதம் . Hemiplegia 

302 
பாரிவார்த்திகம் . 1 } iyitosis 

278 
பாலகிரஹதோஷம் , Igflammaicry parrhoea . of 
Infants 

129 


29 


அட்டவணை . 


5 


பக்கம் . 


பாலசோஷரோகம் . Tabes Mesenterica 
பாலுண்ணி . Wart 
பால் . . Alilk . லை . வக . 65. 
பால்வள்ளி * 5x . Ichnocarpus Fratescens . 


209 
286 
105 


83 


..S 


105 
310 


பால்சுறக்க, 
பால் துத்தம் . இதுவே துத்தம் . && in . MOSSES . 

FUE03. Prepared zinc 
பால்வற்ற 
பாவட்டன்வேர். 
பாவன ஓமம் . 
பாவனசீரகம் . 
பாவன பஞ்சாகுளத்தைலர். 


8 
: 10 
105 
40 
74 
71 


பிசாசு Devil Madness, Histeries 

286 
பிடாலவணம் . 
பிடித்தைலம் . Liniment 

3 
பிட்டி நிகிறவி தி . 

9 
பித்த அரோசகம் . Nausia 

180 
பித்தகாமாலை . Jaundice 

227 
பித்தத்தழும்பு . Urticaria. Nettle Rash 

266 
பித்தா திகரோகம் . Giddiness Vertigo 

210 
பித்தப்பாண்டு . Jaundice 

227 
பித்தமயக்கம் . Giddiness Vertigo 

.... 208-280 
பித்தம் . Madness 

204 
பித்தரோகம் . பித்தபோகம் . Giddiness , Vertigo 

180 
பித்தவாய்வு . Indigestion , ( liddiness 

... 280-170 
பித்தோன்மாதம் . Devil Madness . Histerics 

283 
பிப்பல்லியாதி சூர்ணம். லேஹியம் . 

145 
பிரசவகாரிகள் . Parturifacietits 

1 : 3 
பிரசவவலி . Puery eral Convulsions 

281 
பிராவவேதனை . Labour I ains 
மிரசுரதிரோகம் . Numbness 

28 
பிரதரரோகம் . Mer : orrlagia 

108 
பிரண்டை . 538. Vitis Quarrangularis . 0735 ) 
వవల్లీ 

106 
பிரமதண்டு (பால் ) ( ws33 . Yellow Thistle . ம 
உ.ை 

106 
பிரமேஹம் , பிரமேயம் , பிரமியம் . Gonorrhoea 

262 


விள 2953 . 


36 


அட்டவணை . 


பிரவாளபஸ்மம் . இதுவே பவழம் , Coral 
பிரதாபலங்கேஸ்வரரசம் , 
பிராம்ஹியதைலம் . 
பிருங்கராஜதைலம் , 
பிருங்காமலகதைலம் . 
பிரும்மா நந்தபைரவரசம் . 
பிலீகசோபாரோகம் . பிலிகோதரம் . Enlargement of 
the Spleen 


பக்கம் . 

101 
153. 
131 
43 
48 
154 


-I . 


284 


பிஜவாதம் , பீஜவாயு . பீஜவீக்கம் . Swelled Testicle 
பீதரோகினி , 
பீநாரி , இதுவே குதுரைம்புடுக்குமரம் . 
பீனசகிருதம் . 
பீனசதைலம் . 
பீனசரோகம் . Diseases of the Nose 


... 171.284 

106 
106 
144 
146 
285 


... 


106 


107 
285 

3 
212 
305 


பு 
புசையிலை . ஈ S. Tobacco. ips , வக . 

ధూమపత్రం . 
புங்கமரம் . TIR Sv . Pongamia Gladra . orina . 

2_e09 , 36 ) . 
புச்சாவர்த்தவாதம் . Gout 
புடத்தைலம் . 
புட்டாலம்மை . The Mumps 
புண் . புண்ணு . Ulcer 
புதீனா . புதியனா . .Indiay Peppermint . Mentha 

Sativa 
புத்திரஜீவிவிதை. 
புரசன்விதை. இதுவே முருக்கன்விரை . பலாசு விரை 

35 , Seed of Butea , 300s 72. அவ 
ன . 35 . 
புரைக்குழல் . Goitre 
புழுகுசட்டம் . 
புளி . ( கொட்டை , தோல் , பிஞ்சி , பூ , இலை ) - 20360s. 

Tamarind . moedhaxee . -2 வை y . 80 (Useo 
புளியாரை (கீரை .) 300TS . Oxalis Corniculats . 

Ssyogoedies), 4 ) . 
புளியேப்பம் . Sour Belching 
புனுகு இதுவே புழுகு . . Zibeth 


107 
107 


1.07 
222 
107 


107 


108 
192 
107 


அட்டவணை . 


37 


பக்கம் . 


புன்னை ( எண்ணெய் ) * . Alexandrian Laurel . 

2.வா . 


108 


109 
103 
286 
96 


... 


பூ 
பூசினிக்காய் . கல . Cucurbita Maxima . ச 

வலை . வ w . 
பூதகரப்பான் பட்டை . 
4 ST GOTLOTT SCOOTEL . Devil Madness . Histerics 
பூமிம்பாதி சூர்ணம். நிலவேம்பு . 
பூநீர் உப்பு . 5 ல்கலைக . Impure Carbonate of 

Soda 
பூபதிரசம் , 
பூமிச்சக்கரைக்கிழங்கு . 
பூரக்கட்டு , Crude Calomel 
பூரக்களிம்பு . Ointivent of Calomel 
பூரக்கிலேதம் . Black - wash 
பூரம் . STE 80. .ை Crude Calonel pm 

கவு 0 . N 
பூர்ணசந்திர ரோதயரசம் . 
பூர்ணாதிலேஹியம் , Confection of Hemp 
பூலாங்கிழங்கு . 320X . Long Zedoary . ..4 

வகிழலை . 
பூவரசு , TOUT . Thespesia Populnea . 2000 

ಎರಗ, 
பூனைக்காஞ்சசொறி . * Rom . Cowhage . 0 . 
135. விகொள . 


36 
154 
109 

126 
144-203 

203 


126 
152 
41 


60 


109 


109 


110 
64 


1 


பெ 
பெருங்காயம் . ( சூர்ணம் . லேஹியம் .) ஏ oXs . Assafoetida 

o75 . கல . 
பெருங்கோரை . இதுவே நாட்டு சடாமாஞ்சி . at503 , 
பெருபஞ்சமூலம் . 
பெருமரம் ( பட்டை ) கலம் . Ailanthus Malabari 

cus . வெ . 3. 48 . 
பெருமருந்து . இதுவ ஈச்சுரமூலி , 
பெரும்பாடு . . Menorrhagia 
பெரும் பூசினி. இதுவே கல்லியாணப்பூசினி. Pos 


110 

33 
168 
54 


* 


છેષ્ઠ 


அட்டவணை . 


பக்கம் . 


பெருவயிறு . Diseases of the Abdomen 
பெருவியாதி . Leprosy 


198 
234 


பே 


272 


110 
209 
110 
73 


PLE 


111 


பேடு . Impotence 
பேதான . லல்லக் . 5. Qnince Seeds.35 

ದಾಳಿ ೦ ದೆ 
பேதி , Diarrhoea 
பேதிக்கிழங்கு , 55x3 . Rhub : irl , 337 . 
பேயகத்தி . இதுவே மையகத்தி , 
பேயத்தி . 38 ) . Ficus Oppositifolia. 53. பே 

ஐ . SERESTு . 
பெயம் . 
பேயாவாரை . $ 3cs . Cassia Occidentalis . 130 கைா . 
பேய்ச்சொறி . Scabies , Itch 
பேய்க்கும்மட்டி இதுவே ஆற்றுத்தும்மட்டி . 
பேய்த்தும்மட்டி . இதுவே ஆற்றுத்தும்மட்டி.. 
பேய்நாய்க்கடி சந்வி . Hydrophobia 
பேய்ப்பாலை , இதுவே நாய்ப்பாலை . 
பேய்ப்புடல் . 3. Trichosanthes Cucumerina 

சமை ce , 393 . 
பேய்மிரட்டி , 3wxas Ma abar Catmint . MS). 

க cை a : 32 , 
பேராமுட்டி ( பேர்) Pavalia odorata . 3.3733 . 

సాగబలో 
பேரீச்சம்பழம் . 4-80 . Dates 3. Corevo. 
பேன் . Lice 


218 
31 . 
31 
241 
90 


111 


111 


71-111 

! 11 
219 


பை 


204 
280 
99 


பைத்தியம் . Madless . 
பைத்தியரே .1 கம் . Gidduess Vertigo 
பைரவிமாத்திரை . 

பொ 
பொடுதலை . 1933 s . Verbenis Nodiflora Res, 
తోయపిప్పలి 


112 


அட்டவணை . 


89 


பக்கம் . 


112 


5.வா. 


136 

9 
113 


பொட்டிலுப்பு . ( திராவகம் ) Sultpetre -கல் , 

சக்க .. Sa 950. தை 2 . 
பொரிகாரம் 37Cs . Borax . 33. 

& oss . 
பொரித்தல் . 
பொற்றலைகையாந்தகரை. இதுவே கரசிலாங்காணி . 
பொன்னாங்கானி (கிருதப் ) எ Xoa58. Year 

TS . 
பொன்னந்தகரை . பொன்னாவாரை . SXSaew . Cassia . 

Sopht ra, EC, Sm ) க 
பொன்னு . வாக . Gold . 2. 3. சை . 
பொன்னுக்கு வீங்கி . The Mullyis 

போ 
போஸ்த்தக்காய் , ( கஷாயம் , ஷர்பத்து ) SPd, 
Poppy. Headls . * 06.750 ms . 


113 


113 
114 
212 


21 


ம 


1-155 


300 


243 
114 


மஹாபஞ்சமூலம் . 
LOUNT QUTSCOOTTÀ E 67. Nervous Diseases . Palsy and 

Neuralgia 
பகோதரம் . Ascitis 
மக்கி . 35 * s . Gamboge 
மசக்கை . Amenorrhea 
மசரோகம் . Wart 
மசூ ரிகாரோ கப . Truptive Fev € rs 
மச்சங்கள் . இதுவே லாஞ்சனரோகம் 
மச்சை . 
மஸ்தகிசூர்ணம். இதுவே ரூ.பி.ஸ்தகிசூர்ணம் . 
மஞ்கனை..oodar ) . 
மஞ்சள் , 30. 

Turmelic . AT 
மஞ்சகாமாலை . Jaundice 
மஞ்சிட்டி , 5083. Indian Madder . scam . ணு 
மடலரிதாரம் . 
மடல் துத்தம் . 
பட்டிப்பால் . எல் . Fuse - Ailanthris Mala 

baricus . es | oo , 


258 
236 
289 
299 
235 
18 
14 
114 


errerb . 1 . 


227 


103 
86 


110 


40 


அட்டவணை . 


* 


+ 


. 


... 


பக்கம் . 
மணத்தக்காளி. (வத்தல் ) - 3 . Solanum . T. 
மளகை 

114 
மண்தைலம் . So - Petroleum . Sore case 
மஸவை . 

3-115 
மண்டூரம் ( வடகம் ) 50s . 3,0. 

24-155-154 
மண்டைக்கரப்பான் . Eruption 

21 ) 
மதனப்பூ . கல்ல் . Cyeas Circinalis 

35 
மதனகாமேஸ்வரலே ஹியம் . 

42 
மதம் . Madness 

204 
மதுபாகம் . 

9 
மதுஸ்மிகம் . ( ரசாயனம் ) ஃ pot . 

107 
மது மூத்திரரோகம் . Sweet Urine 

256 
மதுமேஹரோகம் . Diabetes. Sweet Urine, Glucohoe 
mia 

286 
மந்தாக்கினிரோகம் . Dyspepsia 

1.66 
மந்தப்பிரசவம் . Powerless Labour 
மந்தாரகாசம் . மந்தாரசுவாசும் . Asthma 

253 
மயனத்தைலம் . 

123 
மயிர்மாணிக்கம் . మయిలుమాణిక్యం. 

Sida Retusa 
லைவom . 

115 
மயில் கொண்ணை . Poinciana Pulcherrima 

115 
மயில் துத்தம் . ஃ wonds .. Blue Stone . 33 . 

86 
மரஉப்பு . கல் ) . Impure Carbonate of Potash . 
ல்லை . 402s. * &espo . 

35 
மர எண்ணை . Wood - oil . 

115 
மரச்சீனி . இதுவே ஆள் வள்ளி . 

116 
மரமஞ்சள் . ( கஷாயம் .) எல்ல்ல் . Tree Turmeric . 

388835. 0am . * 88ு. 
மரவள்ளிக்கிழங்கு , ல் 30300. Manihot Utilissima . 
anos கவிழ . 

116 
மராட்டிமொக்கு . 

36 
மருக்கொழுந்து (கஷாயம் ) 3550. 855 , 8050 . 

116 
மருக்காளங்காய் 50X7 . Emetic Nat . சா ) . 
ಮಗ್ಯಾಕೆ.33518 . 

116 
மருதம்பட்டை , Myrica Sapida 

116 


20 ஐ . . 


( 


: 


அட்டவணை . 


41 


பக்கம் . 

( 18 
231 
288 
288 
28 ) 
117 


மருள் . ஈ X. Sansesnera Zeylanica bioe . 
மலக்கிருமிரோகம் . Worms 
மலபந்தரோகம் . Constipation 
மலவாதரோகம் . Constipation 
மலாவிருதவாதம் . Constipation 
மலைதாங்கிப்பூண்டு. 
மலைவேம்பு . மலைவேப்பன் . ( கஷாயம் ) rod 35. tos 
35. Melia Azedarach . ஜன. 

. 
மல்லிகைப்பூ . 33. Jasminum Sambac . at 
tors. 234 

19330 . 
மறு . saxo . 56X . Wart . 
மனோசிலை. ( மாத்திரை .) 8 . s339 . Realgar .. 

మనశ్శిం 


117 


117 
2.86 


103 


மா 


மாங்காய் . ( கொட்டை . பருப்பு பிஞ்சு . பட்டை ) 5 . 

Mango 3 லசல் . 9AM , 5190. 
மாசிக்காய் . 37. ஸ்க , 5 $ 30 , Gall - nuts 
மாசிபத்திரி : 500. Artemesia Indica sc33. 

మాచీపత్రం . 


117 
117 


மாஜும். 


118 

(42 
289 
61 


118 


மாசூரசுரம் . Eruptive Fever 
மாதுளங்காதிகிருதம் . ஈ 80 . 
மாதுளன் ( பழம். தோல் . வேர் . ஷர்பத்து . பிஞ்சி . கஷா 
யம் . ) 2030 ல் . cை os . Pomegranate 

దాడిమఫలం . 
மாத்திரைகள் . 
மாந்திரிகசிகிச்சை . 
மாந்தத்தைலம் . 
மாந்தகணம் . Tabes Mesenterica 
மந்தரோகம் 
மார் 

அடைப்பு . Angina Pectoris 
மார்ச்சிலந்தி . Abscess of the MamWT 
மார்ச்சளி .. Bronchitis 
மனுஷசிகிச்சை , 


150 
162 
147 
209 
289 
196 
S9 
224 . 
162 


மான்கொம்பு . 20sri xmissoods. Hartk s Fern. 


* 1803JoXo. 


T 


அட்டவணை . 


பக்கம் . 


மீ 


179. 


மிருகி. Epilepsy . 
மிருதா ரசிங்கி . ( பிளாஸ் திரி ) 
மிளகரணை . ( கஷாயம் . ) அலை35 . Toddalia ), சட் 

evr . edaga80s . 
மிளகு ( லேகியம் . வேர் ) Mas . Black Pepper 
- ) 

3.2 5.S. 


119 


119 


மீன் எண்ணெய் . *33. Cod - liver Oil . 33 


120 


ஓ . 
முகசந்.சி Facial Neuralgia 

... 260-289 
முக தூஷிகாரோகம் . Acne 

290 
முகப்பரு. Acne 

29 
முகரோகம். Diseases of the Mouth 

29 ) 
முக்கடுகு . 

1 
முக்காலம் . 

4 
முக்காவேளை . 33 30 , Galega Spinosa 

120) 
முக்குகானம் . Tabes Mesenterica 

209 
முக்கூட்டு எண்ணெய் , 

2-145 
முசல் செவிக்கள்ளி . இதுவே இலைக்கள்ளி . 
முசுமுசுக்கையிலை . லலல்S. B yonia Scabrella. 
ல cs Neecs ) . 

120 
முச்சந் . 
முடக்கற்றான் ( எண்ணெய் ,) wTF6 . Cardiosper 
mum Halicacabum . 333300 . 

120 
முடக்குவாதம் , Rheumatism 

190 
முடித்தைலம் . 

3 
முட்காவேளை . 

120 
முட்டு குட்டு. Dismenorrhoea 

257 
முட்டை . 1. Egg . 3.o. 43. 9.க. 

120 
முத்தக்காசு , 

துவே கோரை . 500X72 . Soonions 
. , மனை . 

63 
முத்து . முத்தின் குருஸ் . Pearl . ஃப்இல்ல . 33 ) . 3.S. 121 
முந்திரிக்கொட்டை . 303, Cashew - nut ,ras . 
28 2 பன்ன 

121 
மூப்பழம் , 

2 


அட்டவணை . 


43 . 


பக்கம் . 


1 


208 


121 
107 


முப்பலை . 
முப்பிணி . 
முட்பிறைச்சுமை . Hoopiny Cough 
முருக்கம்பியின் . 3-3x2008 , Bengal Kino . 3 

mg.P203 ) . வ 2 2a0 . 5ு 3 So. 
முருக்கன் விரை . இதுவே புரசன்விரை . 
முருங்கை. ( வேர் . பூ ) 35X . Moringa Pterygos - Pernia 

.. . 
முலைக்காம்பு விரணம் . 
முலைநோவு . Pain in the Mamme 
முலைப்பால் . Breast Milk . S. 
முளகாய் , 837 Chillies . 35 ). கது 22. க . 
முள்ளாங்கி , R. Raphanus Sativous. R. 

3 . 
முள்ளிக்கீரை . os- 8 . Amaranthus Spinosus . 

கலாம். கணும் . 
முள்ளிலவு . dx . Red Cotton Tree . ஃ X. 

q வல 
முன்னை . Premna Integrifolia . 18050. Ay304 . 


121 
308 
803 
121 
122 


122 


122. 


122 


122 


மூகரோகம் . மூக்கை . Dumb 
மூக்குரட்டை . ( வேர் ) முலை . Hog - weed . 32 . 


291 


122 


123 


... 


123 
253 


மூங்கில் அரிசி , 353 . 
மூஷாம்பரம் . இதுவே கரியபோளம் . 
மூச்சுமுட்டல் . Asthma 
மூத்திர அதிசாரரோகம் . Diabetes , Sweet Urine . 

Glucohæmia 
மூத்திர உப்பு . 
மூத்திர எரிச்சல் . Strangury 
மூத்திரக்கிருச்சிரரோகம் . Retention of Urine 
மூத்திரசங்கவாதவஸ் திரோகம் . Retention of Urine 
மூத்திரதாஹரோகம் , Strangualy 
மூத்திரபோதிகள் . Diuretics . 
மூத்திரபேதி கஷாயம் , 


286 

35 
291 
292 
292 
291 

13 
143 


44 


அட்டவணை . 


பக்கம் : 


மூத்திரவர்தனகாரிகள் . Diuretics 
மூத்திரத்தரிப்பு . Stranguary 
மூர்ச்சாரோகம் . Fainting 
மூர்ச்சை. Painting 
மூலகணம் . Tabes Mesenterica 
மூலச்சூடு , Prolapsus Ani 
மூலரோகம் . Piles 


13 
291 
293 
293 
209 
232 
181 


: 


மெ 
மெருகன் கிழங்கு . 
மெழுகு . (களிம்பு .) 30:50 . Wax . 3250. nan * , 


123 


మధూ చ్ఛిష్టం . 


123 


மே 


மேககாங்கை . Gonorrhoea 
மேக்குலாந்தகரசம் . 
மேகச்சூடு . Gonorrhea 
மேகப்புண் . 
மேகப்புடைகள் . 
மேகப்புடை . Numbness 
மேகக்கட்டி , Carbuncle 
மேகரோகங்கள் . 
மேகவித்ரதி . Carbuncle 
மேகவியாதி . Venerial Disease 
மேகவிரணம் . 
மேகாரிதைலம் . 
மேதோரோகம் . மேதோவிருத்தி . General Fatness 
மேனா. . Manna . atmo . 


282 
154 
282 
200 
202 
281 
294 
293 
294 
233 
200 
149 

295 . 
74-124 


மை 


124 


6 ) LD GITU $ 24. Tetrantra Roxburghii 

மொ 
மொகடம்பட்டை . X. Minnisops Elengi , s . 
மொட்டத்தலை . Baldness 
மொலாம்பழம் , 3000. Cucumis -Melo , சல 

.... 


124 
194 , 
124 


மோ 


. 


மோஹம் . Fainting . 
மோடி , இதுவே திப்பிலிமூலம் . 
மோர் . ல x . Butter - milk . S. ( TO . 


293 

85 
105 


அட்டவணை . 


45 


யகிர்தோ துதரம் . Diseases of the Liver 
பக்ஷமாரோகம் . Consumption , Phthisis 
யந்திரத்தைலம் . 
யந்திரலக்ஷணம் , 


பக்கம் . 

295 
267 

3 
9 


242 


125 


யானைக்கால் . Elephantiasis 
யானைக்கற்றாழை . (கஷாயம் .) : 34 . Agave Ameri 

cana . மல . வறுகழ. 
யானைத்திப்பிலி. Xa3 : 33 . Scindapsus ( Pothos ) Offi 

cinalis. Titas . 9. என ) Se , xas ) * . 
யானை நெருஞ்சி . 50gs . Pedaliam Murex . 2 ல் 

irs . Rs . 


12 : 


125 


யூகரோகம். Lice . 


296 


யோ 


யோனிமேகம் . ( யோனிசிராவம் .) Leucorrhoea or the 

Whites 
யோனிரோகம் . Diseases of the Vagina 


184 
296 


ர 


ரக்த அதிசாரம் . 
ரக்த ஒழுக்கு . ரக்தப் பெருக்கு . Beeding Heinorrhage 
ரக்தகாசரோகம் . Spitting of Blood 
ரக்தகுல்மரோகம் . ரக்தகுன்மரோகம் . Amenorrhea ஃ .. 
ரக்தசிரஸ்தாபரோகம் , Apoplexy 
ரக்தசோபை . Congestion 
ரக்தஸ்தம்பனகாரிகள் . Stiptics 
ரக்தபித்தரோகம் . Bleeding , Hemorrhage 
ரக்தபீசனம் . Bleeding from the Nose 
ரக்தமதரோகம் . Plethora 
ரக்தமூத்திரம் . Bloody Urine . Hematuria 
ரக்தமூலம் . Bleeding Piles 
ரக்தம் வடிதல் . Bleeding Hemorrllage 
ரக்தவாதபித்தகுன்மம் . Dismenorrahees 
ரக்தவாந்தி . Vomitting of Blood 
ரசகர்பூரம் . 82SH - Tam ... Subchloride of Mercury 

Pme . 
ரசக்களிம்பு . Ointment of Mercury 


175 
297 
296 
251 
297 
297 

14 
297 
298 
298 
297 
297 
297 
297 
29 


* 
.. 


126 
125 


46 


அட்டவணை : 


ரசங்கள் . 


ரசச்சிந்தூரம் , Oxide of Mercury 
ரசத்தைலம் , 
ரசபஸ்பம் . Subchloride of Merary 
ரசபூபதிரசம் 
ரசப்பிடிப்பு . Mercurial Rheumatism 
JF04605 . Mercurial Vapour 
ரசம் . 36:10 . Mercury . 5. 180 . 
ரசமெழுகு , Plummer s Pill 
ரஜதபஸ்மம் . Oxide of Silver . 8230 
ரசாயனபாகவிதி . 
ரக்தசந்தனம் . SS sc& so . Red Sandral rool 
ரக்தசிராவரோகம் . Menorrhegia 
ரக்தபோளம், : . S. 
ரக்தகுல்மம் . Amenorrhoea 
ரக்தம்வடிதல் , Bleeding Herorrhage 
ரத்தாசியம். 


பக்கம் . 

152 
126 
125 
126 
153 
190 
203 
125 
125 
138 

9 
128 
163 
128 
296 
297 
298 


ராஜகண்டேஸ்வரரசம். 
ராஜ்பிளவை. Carbuncle . 
ராஜயக்ஷமாரோகம் . ராஜரோகம் . Consumption , Phthisis 
ராஜராஜேஸ்வர ரசம் . 
ராஜவிரணம் . Carbuncle 
ராஜிகாரோகம் , Prickly Heat 
ராக்ஷசசிகிச்சை . 
ராமரசம் , 

.... 


154 
294 
309 
154 
294 
293 
162 
48 


டு 


ருதுவர்த்தனகாரிகள் . Emmenagogues 
ருத்திரசடை . இதுவே திருநீற்றுப்பச்சை . 
ருத்திரரசம் . 
ருத்திரவாதம் . Angina Pectoris. 


14 
86 
196 
196. 


ரூமிமஸ்திகி . 8230 8. Mastich 


128 


.115 


ரேவல்சின்னி . Rhubarb 

ரோ 
ரோக அட்டவணை . 
ரோகராஜம் . Consumption Phthisis 


163 
809 


அட்டவணை 


47 , 


பக்கம் , 


ரோகினி ( கஷாயம் . ) இதுவே கடுகுரோகினி 
ரோஜனம் . (களிம்பு .) Resin 
ரோஜா . ( பூ . ஷர்பத்து .) 5.Rose 79. வஸ் 


44 
128 


ஆ 0 . 


ரோமக்ஷயரோகம் . Baldness 


128 
299 


88 


1-155. 

1 

4 
154 


லஹூநாரிகேளாஞ்சனம் . 
லஹுபஞ்சமூலம் . 
லஹுபஞ்சாங்கமூலம் . 
லங்கனம் . Prescribed Diet 
லங்கேஸ்வரரசம் . 
லவங்கப்பட்டை . ( தைலம் ) 950x38 . Cinnamon Bark 

Om . மகேவா . X 0433-0 . 
லவங்கப்பத்திரி . Cinna nomum Tamala . acris ( 2 . 
லவங்கம். (கஷாயம் . 

வடகம் . சூர்ணம் .) ebox . 
Cloves ; 957 ) . 40 % . SoXo . 


: 


129 
129 


130 


லா 


வர்ஞ்சனரோகம் . Mole 


299 


லி 


லிங்கம் . ( கட்டு .) 90Xw. Cinna bar , acne = . 

ஜூவைரலை 
.. 
லிங்க கவச சித்திரரோகம் : 
லிக்கவி ரணம் Syphilis . Chancre 


127 
299 
200 


லே 


லேகியங்கள் . 
லேகியபாகவி தி . 
லேகியம் 


154 

9 


லோ 


லோகோத்தமரசம் . 


152 


வங்கம் . (சிந்தூரம் . பஸ்மம் . ) 50X 53. SoX0. 
வங்கேஸ்வரரசம் . 
வசம்பு . (கஷாயம் . ) 5. Sweet Flag . பக் . வவை 


33-34 

154 . 


. 


130 


வசநாபி . வச்சநாபி . Aconitum Ferox . ஈ 32 . 

வ om 
வசந்தகுசுமாகரம் . 
வச்சிரபீஜம் . ( தைலம் . ) இதுவே களிச்சக்காய் , 


92 
154 
54 


48 


அட்டவணை . 


.. 


... 


பக்கம் . 
வச்சிரவல்லி ( சூரணம் . ) லேஹியம் ) இதுவே பிரண்டை , 105 
வடகங்கள் 

155 
வடகபாகவிதி . 

10 
வட்டத் திருப்பி ( பொன்முசுட்டை ) 33. 30 8530 

X0 . Sida Acuta 33. யோணி మేష 
* ) . 

130 
வமனகாரிகள் . Emetics 

14 
வமனரோகம் . Vomitting 

236 
வம்க்ஷண ஸ்தானவித்திரதி . Bubo 

299 
வயற்றுப்பிசம் . வயிற்றுப்பொருமல் . Flatulency . Drum 
Belly 

187 
வயிற்றுவலி . Belly - ache 

250 
வரிகரப்பான் . Eruption 

213 
வரிகும்மட்டி . இதுவே ஆற்றுதும்மட்டி . 

31 
வரியாத்துக்கிழங்கு . இதுவே போதிக்கிழங்கு . Rhubarb . 110 
வர்த்தங்கிசக்கை . 

2TSA. Sappan Wood . s 37 
25. அ SO . 

79 
வலம்புரிக்காய் . Isora Cory hifolia 

-130 
வலி. Pain , Neuralgia , Convulsions 

..259-178 
வலிகுன்மம் . Gastrodynia or Gastralgia 

233 
வல்லாரை , ( தைலம் . சூர்ணம் . கிருயும் . ) 506-5 . 
todos . 
S. Penny - wort . 3r . 

3. As . 
* எல் . 

130 
வல்லைக்கட்டி . Ovarian Tumour 

241 
col, Hernia . 

190 
வளையலுப்பு . T3bgeo . 

35 . 


வா 


131 


வாசனைப்புல் . 10.Lemon Grass கல . 

mo890 % . 
வாசா திகிருதம் ஆடாதோடை . 
வாதசஞ்சீவிதைலம் : 
வாதநாசத்தைலம் . 
வாதநோய் . Palin . Neuralgia 
வாதராக்ஷசரசம் . 
வாதக்குடச்சல் . Nervous Diseases . Palsy , and Neu 

ralgia 


146 
147 
259 
154 


1 . 


300 


அட்டவணை . 


49 . 


பக்கம் .. 


190 


300 


131 
237 
307 
237 
299 
132 
187 
290 
290 . 





வாத சூலை . 
வாதரோகங்கள் . Nervous Diseases, palsy and Neu 

ralgia 
வாதுமைப்பருப்பு . ( நெய் . சூர்ணம் . குழம்பு . அல்வா. 

பிசின் . ) 7.Almond . லை . Sை +02 . 

ஜல். 
வாந்தியிற்க . 
வாந்திபேதி . Cholera 
வாந்திரோகம் . Vomitting 
வாயில் காணுகிறரோகங்கள் . Diseases of the mouth ... 
வாயு . 

. 
வாயுபரிதல் . Flatulency . Drum Belly 
வாய்நாற்றம் . 
வாய்ப்புண் . 
வாய்விளங்கம் . 330x0 . Embelia Ribes . 37. 

20 வ் . 
வாய்வுரோகம் . 
வாலுளுவை அரிசி . Som . Celestris Pani 

culata . வழவ ): Toroo.83 3 . 
வாலேந்திரபோளம் . Ap3L3. Myrrh. As. 

Xoss. 
வால்மிளகு , ( சூர்ணம்.) அலக . Cubebs . 0 

wae 
ಮೆಣಸು ಬ ipಕ ಇತಿಹಿ 
வாழை ... ( பழம் . ) 03 & 35000 . Plantain.as bee . 

வ :: மு .300 . 8.7490 . 
வாளம் : Croton .. 3. . 


132 


300 


132 


133 : 


133. 


133 . 


93 


வி 


விக்கல் ...Hiccup 
விசர்ப்பிரோகம் . Erysipelas 
விஷரோகம் . 
ஷப்பாண்டு . Dropsy 
விஷபேதி . Cholera 
விஷப்பிர்திவிஷங்கள் . 
விஷமுட்டித்தைலம். 3 ல் . . 4. Nux vomica 
விஷமூங்கில் . கைலx . Crinum Asiaticum . வழ ... 
விஸ்வம்பரரசம் . 


192: 
303 
306 . 
263 . 
307 
155 . 

37 
136 . 
153 . 


* 
. 
. 


G 


50 


அட்டவணை . 


பக்கம் . 


136 


.. 


* 
. 
. 


* 


விஷ்ணுகிராந்தி . (கஷாயம் .) DALS & . Evolvulus 

Alsinoides . T80. 5 . 
வித்திரதி . Abscess. Boil 
விந்துநஷ்டம் . Spermatorrhoea 
விபாதிகாகுஷ்டரோகம் . Cracked heel 
விப்புருதி . Abscess..Boil 
வியங்கம் . 
வீயதாபேதகாரிகள் . Alteratives 
விரணகாரிகள் . Caustics 
விரணசஞ்சீவிதைலம் . 
விரணசந்தி . Tetanus 
விரணம் . Ulcer 
விரற்சுற்று . Whitlow 
விருக்ஷத்தைலம் . 
விருச்சிகதம்சம் . Scorpion sting 
விரேசனகாரிகள் . Purgatives 
விரேக் சூடாமணி . 
விரேசனமிளகு . 
விரை நோய் , விரைவீக்கம் . Swelled Testicle 
விரைவாதம் . Swelled Testicle 
விலாரி . ( இலை . வேர் . தைலம். ) 208y. Cinchona 

excelsa . 30773. 20). 
வில்வம் . ( பழம் . ஷர்பத்து . கஷாயம் . ரசாயனம் . லேகியம் . 

தைலம் . ) 35. Bael. Bengal Quince . 9853,. 
குவ Po possec. 
விழுதியிலை. Cleome fruticosa 
விளம்பிகாரோகம் . Constipation 
விளாம் ( பழம் . பிசின் காய் . ) 39X . Wood apple. 30 . 

. 
விநோதபைரவரசம். 


304 
282 
279 
299 
299 
14 
14 
146 
267 
30 
247 

3 
306 
15 
99 
155 
171 
171 


134 


134 


135 
288 


விழைo. 330 


136 
154 


. 


வீக்கம் . Swelling 
வீரக்கிலே தம் . Yellow wash 
வீரம் . ( செயநீர் .) sco . Corrosive sublimate 
வீரியநஷ்டம் , Spermatorrhoea 
வீரிய விருத்திலேஹியம் . 

வு 
வுத்காரம் . Nausia . 


269.304 

203 
127 
262 
1.54 


192 


அட்டவணை . 


51 


பக்கம் . 


வெ 


136 


136 


112 


137 


137 


282 
137 


137 
139 
105 


வெங்காயம் , க x . Onion . 4309 ) . வெக 020. 10 ல்ல : 
வெங்காரம் ( மது . ) பொரிகாரம் Borax . 33 . 

8T3 , tos00 . 
வெடியுப்பு ( திராவகம் . ) S -30 . Saltpetre. Nitre . 

ச . 335 50 . 
வெட்பாலை அரிசி . ( பட்டை .) எஃ doer Wrightia 

Tinctori2 S4354g வவி.ை க . 3. osadiso 
வெட்டிவேர் . ( கஷாயம் . ) 3855. Khuskus grass . 

cs . osa # வை . * 560 . 
வெட்டை . Gonorrhoea 
வெண்டுக்காய் . இதுவே வெண்டைக்காய் . 

... 
வெண்டைக்காய் . ( கஷாயம் ) 3035.Abelmoschus . 

Esculentos . விலை . வெ ando . 8ு . 
வெண்ணாகம் . 
வெண்ணெய் . 33. Butter . p . 3358 . 
வெந்தியம் ( லேஹியம் ) 300 ev . Trigonella Feenum 

Grecum . acas. உபய . 
வெந்நீர் . 3:53 . Warm water . I) . 
வெந்நீர் ஊரல் கஷாயம் . Infusion 
வெந்நீர் விரணம் . Scalds 
வெப்பம் . 
வெர்ப்பேந்தி . இதுவே மலைதாங்கிப் பூண்டு , 
வெல்லம் . 38. Jaggery . . வைக . 15 . 
வெள்ளரிவிரை . எல். Seeds of Cucumber . 3 

2013 , 4pass beo . 
வெள்ளறுகு . 90 க . Adenema . ( Cicendia ) Hysso 

pifolia . 3 & ச் . 
வள்ளாத் திபோளம் . Myrrh 
வெள்ளிபஸ்பம் . 328. Oxide of Silver 
வெள்ளீயம் , Lead pewter 


139 


81 


... 


... 


... 


81 
308 
174 
117 
50 


138 


138 



. 
... 


133 
138 


139 


152 


அட்டவணை . 


பக்கம் . 


... 


139 
282 


" 139 
184 
86 


வெள்ளுள்ளி . 38X . Garlic . ars. 053 . 
வெள்ளை . Glap 
வெள்ளைக்குங்கிலியம் . வெள்ளைக்குந் திரிகம் . White 

Dammer . 
வெள்ளைகுசுமரோகம் . Leucorrhea or the whites 

வெள்ளைத்துத்தம் . இதுவே பால் துத்தம் . -White vitriol ... 
* வெள்ளைப்பாஷாணம். 30pm . White, arsenic 

ஆனை.வெந்துவிஸ . 
வெள்ளைப்போளம் , இதுவே வாலேந் திரபோளம் . 
வெள்ளைப்பூண்டு . 3RXs . Garlic. asses வது . 

956 ல . 
வெள்ளை மிளகு. White pepper . 388 . 
வெள்ளைம்யிர். Gray hair 
வெறி . Madness 
வெறுகக்கிழங்கு . 
வெற்றிலை . 35ms - s . Betel leaf . Dess : உளிவ. 

నాగవల్లి 


103 
133 . 


139 
1391 
278 
204 
140 


140 


me 


* வே 


. 


வேங்கைப்பிசின் . 3033mados . Pteracorpus mar 

supium . aro. வ . 
வேதனை . Pain , Neuralgia 
வேப்பன் . ( கஷாயம் . ) 33. Margosa . வெம் , Pos . 
வேர்க்குரு. Prickly heat 
வேலம் (பட்டை.) கல . Babool. seas. Ft . 
வேலிப்பருத்தி , @wats . Deemia Extensa tres 

கலர் . வெளியி :ை 3ு S 


* 140 
259 
140 
208 . 
51 


34 


வை 


1 
4 . 


வைத்தியபரிபாஷை . 
வைத்தியம் . 
வைத்தியர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயக் 

கள் . 
வைஷ்ட்ணவரசம் . 


15 
153 , 


பை ஷ ஜகல்பம் . 


1 - வது அத்தியாயம் 


வைத்தியபரிபாஷை . 
அஷ்டமூலம்.- முத்தக்காசு , விஷ்ணுக்கிராந்தி , பேய்ப்புடல் 
வேர் , சீந்தில்கிழங்கு , கஞ்சாங்கோரை , ஆடாதோடைவேர் , கரு 
ந்துளசி , பர்ப்பாடகம் , ஆகிய இவ்வெட்டும் சேர்ந்தக் கூட்டுக்குப் 
பெயர். 

அஷ்டவர்க்கம் .-- சீரகம் , கருஞ்சீரகம் , சுக்கு , மிளகு , திப்பிலி , 
இந்துப்பு , பெருங்காயம் , ஓமம் , ஆகிய இவ்வெட்டும் சேர்ந்தக் 
கூட்டுக்குப் பெயர் . 

மஹாபஞ்சமூலம் . - வில்வவேர் , மின்னைவேர் , ஈச்சுரமூலி , 
பா திரிவேர் , பெருமரவேர்ப்பட்டை , ஆகிய இக்கூட்டுக்குப் பெயர் . 

லதபஞ்சாங்கழலம்.- கண்டங்கத்திரி இருவிதம் , ஈரிலைத் 
தாமரை , மூன்றிலைத்தாமரை, நெருஞ்சி , ஆகிய இக்கூட்டுக்குப் பெயர் . 

தசமூலம் . - ஷை 10 - சரக்குகள் கூட்டுக்குப்பெயர் . 

திருணபஞ்சமூலம்.- நாணல்வேர் , தர்ப்பைவேர் , கரும்புவேர் , 
நெற்பயிர்வேர் , வெள்ளை அருகம்வேர் ஆகிய இக்கூட்டுக்குப்பெயர் . 

பஞ்சகோலம் . - சுக்கு , திப்பிலி , திப்பிலிமூலம் , செவ்வியம் , 
சித்திரமூலம் , ஆகிய இக்கூட்டுக்குப்பெயர் . 

பஞ்சவாசம் .-- லவங்கம் , ஏலம் , .கருப்பூரம் , சாதிக்காய் , தக் 
கோலம் , ஆகிய இக்கூட்டுக்குப்பெயர் . 

திரிகடுது ; முக்கடுகு.-- சுக்கு , மிளகு , திப்பிலி , ஆகிய இம் 
மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 

திரிபலை ; முப்பலை.- கடுக்காய் , தான்றிக்காய் , நெல்லிவற்றல் , 
ஆகிய இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப் பெயர் . 

திரிகந்தம் .-- சந்தனம் , அகில்கட்டை , தேவதாரு , ஆகிய இம் 
மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 

திரிசுகந்தம் .-- சாதிக்காய் , சாபத்திரி , லவங்கம் ஆகிய இம்மூ 
ன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 


2 


பைஷஜகல்பம் . 


திரிபழகம் .-- பால் , நெய் , தேன் , ஆகிய இம்மூன்றும் சேர் 
ந்தக் கூட்டுக்குப்பெயர். 

திரிமஞ்சள் .-- மஞ்சள் , கஸ்தூரிமஞ்சள் , மரமஞ்சள் ஆகிய 
இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 

திரிழலம் .-- திப்பிலிமூலம் , சித்திரமூலம் , கண்டுமூலம் , ஆகிய 
இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 

திரிபத்திரி.-- லவங்கப்பத்திரி , சாபத்திரி , தாளீசப்பத்திரி , 
ஆகிய இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப் பெயர் . 

திரிநிம்பம் .-- வேம்பு , நிலவேம்பு , கறிவேம்பு , ஆகிய இம்மூ 
ன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப் பெயர் . 

திரிசாதம் .-- லவங்கப்பத்திரி , லவங்கப்பட்டை , நாககேசரம் 
ஆகிய இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர். 

சாதுர்சாதம் . --- திரிசாதத்தோடு ஏலம் சேர்ந்தக் கூட்டுக்குப் 
பெயர் . 

முப்பழம்.- வாழைப்பழம் , மாம்பழம் , பெலாப்பழம் , ஆகிய 
இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப்பெயர் . 

பஞ்சாமிருதம் .--- பால் , சருக்கரை, நெய் , தேன் , வாழைப்ப 
ழம் , ஆகிய இவ்வைந்தும் சேர்ந்தக்கூட்டுக்குப்பெயர் . 

முக்கூட்டு எண்ணெய் , - பசுவின் நெய் , நல்லெண்ணெய் , 
ஆமணக்கெண்ணெய், ஆகிய இம்மூன்றும் சேர்ந்தக் கூட்டுக்குப் 
பெயர். 

பரிமளவர்க்கம் , பரிமளதிரவ்வியம் .--- சாதிக்காய் , ஏலம், லவ 
ங்கம் , லவங்கப்பட்டை , சாதிபத்திரி , இவை முதலியவைகளாம் . 

லேகியம் : - நாக்கால் நக்கிச் சாப்பிடும்படியான மருந்து . 
சோஷியம் .--உறுஞ்சி விழுங்கும்படியான மருந்து . 
பேயம் .-- குடிக்கும்படியான மருந்து . 
காதியம் .-- மெண்ணு தின்னும்படியான மருந்து. 

உப்பு பேதங்கள் .-- அமரி உப்பு , கறி உப்பு , கந்தக உப்பு , கல் 
லுப்பு , கம்பி உப்பு, அல்லதுவெடியுப்பு , அல்லது பொட்டிலுப்பு , 
சவட்டுப்பு , அட்டுப்பு , கருப்புப்பு , வளையலுப்பு , இந்துப்பு , மரஉப்பு , 
வழலையுப்பு இவை முதலியவைகளாம் . 

காரங்களாவன.-- வெங்காரம் , சீனக்காரம் , சவுக்காரம் , அப் 
பளக்காரம் , ஆம் . 

க்ஷாரங்களாவன.-- நவாக்ஷாரம் , யவாக்ஷாரம் , சத்திக்ஷாரம் , 
தும்பக்ஷாரம் , உமலிக்ஷாரம் , ஆம் . 

குடிநீர் .-- தைலமுறைகளில் சேர்க்க , காய்ச்சுகிற கஷாயத்தி 
ற்கு குடிநீர் என்று பெயர் . 


பைஷஜகல்பம் . 

3 
குடிநீர்த்திரவ்வியங்கள் . - கஷாயத்தில் சேர்க்கிற சரக்குகளுக் 
குப் பெயர் . 

கொதித்தைலம் . -- முத்துக் கொட்டை முதலிய - தினுசுகளை 
இடித்து , சலத்தில் கரைத்துக் கொதிக்கவைப்பதில் நின்றுப்பிறக் 
கிற தைலம் . 

உருக்குத்தைலம்.- வெண்ணெய், கோழிமூட்டைக் கரு , இவ் 
வஸ் துக்களை உருக்குவதினால் பிறக்கிற தைலம் . 

புடத்தைலம். - அடியில் சிறிய துவாரமிட்ட ஒரு குடத்திற் 
குள், சிவநார்வேம்பு ஒத்த திரவியங்களை விறைத்து , வாயைமூடிச் 
சீலைமண் செய்து , கீழ்ப்புறத்தில் கலசம்வைத்து , புடம் போடுவத 
னாற் பிறக்கிற தைலம் . 

தீநீர்த்தைலம் .-- சந்தனக்கட்டை ஒத்த மணமுள்ளச் சரக்குக 
ளைத் தூளாக்கி பானையிற் போட்டு சலம்விட்டு , பட்டிகட்டி, பிறக்கு 
கின்ற தீநீரினால் பிறக்கிற தைலம் . 

ஆதபத்தைலம்.- எள்ளுடன் சில சரக்குகளைச் சேர்த்தரைத் 
தக் கல்கமருந்தைச் சூரிய புடத்தில் வைக்கும்போது , வெய்யிலின் 
வெப்பத்தினால் பிறக்கிற தைலம் . 

மண்தைலம் .-- ஓதமில்லாத பூமிக்குள்ளிருந்து , கொப்பளித்து , 
தானே பிறக்கிற தைலம் . 

விருக்ஷத்தைலம் .-- மரத்தில் வெட்டுப்பட்ட இடத்தில் நின்று 
பிறக்கிற தைலம் . 

சிலாத்தைலம்.- உயர்ந்த மலைகளிலிருந்து வழிகிற தைலம் . 

ஆவித்தைலம்.- மட்டுப்பால் ,சாம்பிராணி இவ்விதச் சரக்கு 
களை , நெருப்பில் காய்ந்தக் கலசத்திற்போட்டு , அதன்மேல் ஜலம் 
நிறைப்பிய தாம்பாளத்தை வைக்க , அந்தப் புகையால் பிறக்கிற 
தைலம் . 

சுடர்த்தைலம் . - பாதரசம் , கந்தகம் முதலியச் சரக்குகளை 
யரைத்து , சீலையிற்றடவிக் காயவைத்ததை , இரும்புக் கதிரில் பந் 
தம்போற் சுருட்டிக் கட்டி , தைலங்களில் தோய்த்துக் கொளுத்தும் 
போது அதில் நின்று சுடரோடே பிறக்கிற தைலம் . 

யந்திரத்தைலம் .-- எள்ளாதி வித்துகளில் நின்று , செக்கு முத 
லிய யந்திரங்களினாற் பிறக்கிற தைலம் . 

முடித்தைலம். --சிரசிற்கிடுகிற தைலம் . 
தடித்தைலம் . - உள்ளுக்குக் குடிக்கிற தைலம் . 
பிடித்தைலம் . -- சருமத்தின் மீது தடவிப் பிடிக்கிறதைலம் . 

துளைச்சிகிச்சைத்தைலம் .-- நவத் துவாரங்களின் வழியாய்ச் 
செலுத்துகிற தைலம் . 


4 


அட்டவணை . 


பக்கம் . 


அழிகர்பம் . Abortion 
அள்ளுமாந்தம் . Bronchitis 


... 


.... 216 


224 . 


... 


27 


... 


27 
232 
245 


. 


28 


96 . 


28 

3 
187 
187 
187 
190 
209 


.. 


ஆகாசகருடன் கிழங்கு . TRS . Bryonia Epigaa 

s . A080640வ . 0088 & soso . 
ஆகாசதாமரை . Pistia Stratiotes ... 
ஆசனம் வெளிப்படுதல் . Prolapsus Ani 
ஆசியபாகம் . Diseases of the Tongue 
ஆடாதோடை . ( கஷாயம் , சத்து ) மூ s Adhatoda 

Vasica 9.er. KSS10540 
ஆடு தீண்டாப்பாளை . (கஷாயம் . ) ஈ a X658 

Aristolochia Bracteata ஓளை 2 . 
ஆதபத்தைலம் . Oil obtained by exposing to the sun . 
ஆத்மானவாதம். Flatulency 
ஆநாகரோகம் , Flatulency 
ஆந்திரபித்வா தரோகம் . Flatulency 
ஆந்திராவிருதிரோகம் . Hernia 
ஆமகணம் . Dysentery 
ஆமணக்கு . ( இலை , எண்ணெய் ) அஸ்கல் . Castor - oil 

லைல . 58083 .. 
ஆமலகம் ( தைலம் , லேஹியம் ) இதுவே நெல்லி . 
ஆமபேதி . Dysentery 
ஆமத்தைலம் . 
ஆமரக்தபேதி . Dysentery 

. 
ஆமவாதரோகம் . Rheumatism 
ஆம்லபித்தரோகம் . Sour Belching 
ஆயாசம் . Fatigue 
ஆரஞ்சிப்பழம் 520300 . Orange . 

கொ Eை 0 க . sor . 
ஆரநாளத்தைலம் 
ஆலகாலவிஷத்தைலம் 
ஆலம்பால் . ல . Milk of Banyan - tree . 

வோவிஸ்வவ . 5 & 80 . 
ஆலுபொகாரா . 8ு . Prunes 
ஆவா ரன் ( பட்டைகஷாயம் பூ - பிசின் . ) 807. Cassia 

uriculata நவபா . 3308. ao (8300. 
ஆவித்தைலம் 


29 
98 
172 


... 


... 


... 


.. 


P .. 


172 
190 
192 
192 


... 


ಕೆತ್ತಳೆ ಹಣ್ಣು , 


... 


29 
57 
148 


... 


... 


.. 


... 


30 
30 


30 


3 


பைஷஜகல்பம் . 


5 


ஊறவை 


லவங்கம் , சாமந்திப்பூ , சீரகம் , ஓமம் , சோம்பு இவ்விதச் சரக்குக 
ளில் , காற்றிலெடுபட்டுப்போகிற சத்து இருப்பதால் , அவைக 
ளைக் கஷாயம் செய்யலாகாது . 10 - முதல் 30- நிமிஷம் வரையில் , 
கஷாயச் சரக்குகளைக் காய்ச்சினால் போதும் . கஷாயங்களை , 
வேளைக்கு - முதல் 4 - ஆழாக்கு அளவு பெரியவர்களுக்கும் , 
அந்த அளவுக்கு 8 - ல் அல்லது 16 - ல் ஒருபங்கு சிறுவர்களுக் 
கும், கொடுக்கவேண்டியது . 

தரைகஷாயம் , அல்லது வெந்நீர் ஊறல்கஷாயம்.- வேர் , 
இலை , பூ , இவைகளி லெதையாவது வெந்நீரிலிட்டு , 
த்து வடிக்கட்டிக்கொள்ளுகிற திரவத்துக்கு வெந்நீர் 

ஊறல்கஷா 
யம் என்று பேர் . சீந்தில்கொடிப்போலொத்தச் சில சரக்குகளை , 
குளிர்ந்த ஜலத்தில் 31)-நாழிகை ஊறவைத்து வடிக்கட்டிகொ 
ள்ளவும் . இதற்குச் சீதோதக கஷாயம் என்று பெயர் . இவ்விதச் 
சரக்குகளை வெந்நீரிலிட்டால் கெட்டுப்போகும் . இலை, புஷ்பம் , 
சிறிய பூண்டுகள் , ஆகிய இவைகளை நீரிலிட்டு , அடுப்புமேலேற்றி 
காய்ச்சலாகாது ; ஆகையால் வெந்நீரில் ஊறவைத்துக் கொள்ளவே 
ண்டியது . வெந்நீரின் சூடுபட்டவுடனே , அவைகளிலிருக்கிற சத்து 
நீரி லிறங்கிவிடும் . கஷாயங்களில் இறங்கியிருக்கிற ஒளஷதச் சத்து , 
சீக்கிரத்தில் அழிகிக் கெட்டுப்போகும் ; ஆகையால் தினந்தோறும் 
செய்துக்கொள்ள வேண்டியது . 1 - முதல் 6 - மணி நேரம் சரக்குகள் 
வெந்நீரில் ஊறினால் போதும் . வெந்நீர் ஊறல் கஷாயங்களை , ஒரு 
வேளைக்கு :-முதல் 4 - ஆழாக்கு அளவு பெரியவர்களுக்கும் , இந்த 
அளவுக்கு 8 - ல் அல்லது , 16 - ல் ஒரு பங்கு சிறுவர்களுக்கும் , கொ 
டுக்கவேண்டியது . பாண்டகஷாயம் என்பது , அநேகச்சரக்குகளை 
நீரிலிட்டு , 1-3 - நாள் காச்சி , அதிலிருந்து நீரை எடுத்துக்கொடுப்பது 
ஆம் . காய்ச்சி , இறக்கிக்கொண்ட கஷாயத்தை வைத்துக்கொண்டுக் * 
கொடுப்பது சிலருடைய வழக்கம் . 7 -நாள்வரையில் காய்ந்துக்கொ 
ண்டிருக்கிற கஷாயத்தில் எடுத்துக்கொடுப்பது சிலருடைய வழக் 
கம் . 

சுரசவிதி .-- இலை , பச்சைவேர் , பச்சைப்பட்டை , இவைகளில் 
ஒன்றை இடித்துப் பிழிந்த தனிரசத்துக்கு , சுரசம் அல்லது , சுவரச 
கஷாயம் என்று பெயர் . அதிமதுரம் , அரத்தை , இவ்வித உலர்ந்தச் 
சரக்குகளைத் தண்ணீர்விட்டிடித்து , அல்லது அரைத்து , ரசம் பிழி 
ந்துக்கொள்ளவேண்டியது . இதற்குக் கல்க்கஷாயம் என்று பெயர். 

சிந்தூரவிதி .-- ரசம் , அயம் , காந்தம் , ஈயம் , இவ்வித லோகங் 
களை , சிறு தீயிட்டு வறுத்தால் , அல்லது புடம்போட்டல், காற்றிலி 
ருக்கிற ஆக்சிஜென் என்கிற வாயுவு, லோகங்களோடுச் சேர்ந்து சிவ 
ந்துவிடும் . 

சூர்ணவிதி.- சில பதார்த்தங்களை வெண்கலம் , அல்லது இரு 
ம்பு உரலிலும் , மிருதுவான பதார்த்தங்களைக் கல்லுரல் அல்லது 
கலுவத்திலுமிட்டு தூள் செய்துக் கொள்ள வேண்டியது . மாசக்காய் , 
கடுக்காய் , இவ்வித துவர்ப்பு பதார்த்தங்களை , இரும்பு உரலிலிட்டுத் 
தூள் செய்யலாகாது , கறுத்துக் கெட்டுப்போகும் . கர்ப்பூரத்தோடு 


6 


பைஷஜகல்பம் . 


கொஞ்சம் சாராயம் சேர்த்து அரைத்தால் , தூளாகிவிடும் . கரிமுத 
லிய சில சரக்குகளை அனலில் வெதுப்பினால் தான் , நன்றாய்த் தூளா 
கும் . தூள் செய்வதற்கு வேண்டியக் கருவிகளாகிய உரல் , உலக்கை , 
கலுவம் , கத்தி இவை முதலியவைகள் சுத்தியாய் இருக்கவேண்டி 
யது . யோகங்களில் சேருகிற சரக்குகளை , முதல் சூர்னித்து , பிரகு 
சிறுத்தெடுத்துக் கொள்ளவேண்டியது ; முதல் நிறுத்துக்கொண்டு , 
பிறகு சூர்னிப்பதில் , சேதமாகிச் சரக்குநிறை குறையும் . 

தைலபாகவிதி .-- யோகத்தி லடங்கிய கட்டிச்சரக்குகளை அரை 
த்துக்கொள்ளவேண்டியது ; அல்லது மெல்லிய தூளாய்ச்செய்துக் 
கொள்ளவேண்டியது . திரவரூபமானச் சரக்குகளை யொன்றாய்ச் 
சேர்த்து , அதில் ஷை பதார்த்தங்களைப் போட்டுக் கரைத்துகாய்ச்சி 
னால் , நீர்ச்சுண்டி திப்பி வேறு , எண்ணெய் வேறு ஆகும் ; திப்பிக் 
குக் கடுகு என்று பரிபாஷை . அந்தக் கடுகு , மெழுகு போல் உருண் 
இத் திரளும் ; அந்தப்பாகத்துக்கு மெழுகுபத மென்பர் . இவ்வித பத 
மாய்க்காய்ச்சிய எண்ணெயை , வடி கலசத்தில் வடித்துக் கொள்ள 
வேண்டியது . யோகத்திற் சேர்ந்திருக்கிற குங்குமப்பூ , ஏலம் , தேவ 
தாரம் , இவ்வித வாசனைச் சரக்குகளின் பொடிகளை , வடிகலசத்தில் 
முன்னுதாகவே தூவி வைக்கவேண்டியது . வடித்த எண்ணெயை , 
வடிகலசத்தின் வாயைமூடி , 1-5 - வாரங்கள் வரையில் , நெற்புடத் 
தில் வைத்தெடுத்துக்கொண்டு , பிறகு உபயோகிக்கவேண்டியது . 
நெற்புடத்தில் வைப்பதற்கு , சத்தி என்று வைத்திய பரிபாஷை , 

வடிகலசத்தை வைத்துத் தைலத்தை வடித்துக்கொள்ளுகிற 
விதி.-- பாக மணம் வந்த தைலத்தை, வாயை வடிகருவியால் யிறுகக் 
கட்டிய வடிகலசத்தில் வடித்து , கல்கத்திலிருக்கும் தைலத்தையும் 
வடிகருவியோடே துளைக்கிட்டி அகப்பையால் பிழிந்து , முன்தை 
லத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது . வடிகலசம் பழகினதாய் , 
இருபுறமும் சுத்திசெய்து , அதனுள் பரிமளம் வீசும்படி நல்ல வாச 
னைப் புகையைப் பூட்டி , முல்லை, மல்லிகை , தாழை , முதலிய புஷ்ப் 
பங்களைப் பரப்பி அதன்மேல் தேவதாரம் , குங்குமப்பூ இவ்வித மண 
ப்பொடிகளைத் தூவி வைக்கவேண்டியது . 

பாகபேதம் .-- மிருதுபாசம் , கல்கத்தைச் சில்லி யகப்பையில் 
எடுத்துப்பார்க்கில் , அல்பநீர் உள்ள மெழுகு பதமாக இருக்கிறபாகம் . 
சிக்கனபாகம் , - திரட்டும்போது கையில் பிடிப்பதாக இருக்கிறபாகம் . 
கரகரப்பு பாகம் .-- அகப்பையால் முகந்தமாத்திரத்தில் , மணல் வடி 
வுமுண்டாவதற்கு யத்தினமாக இருக்கிற பாகம் . 

* கொம்பரக்கு , பிசினிகள் , சிறிய இதழையுடைய புஷ்ப்பக் 
கள் , மாவுகள் , சிறிய வித்துகள் , ஜலத்தில் மிதக்கப்படுகிற பொருள் 
கள் , இவ்வித திரவ்வியங்களைக் கிழிக்கட்டி காய்ச்சி , குடிநீராகசெய் 
துக் கொள்ள வேண்டியது . மாமிசம் , பட்டை , இலை , பழம் , காய் , 
தான்னியம் , இவ்வித திரவ்வியங்களைத் தனித்தனியே காய்ச்சி , குடி 
நீராகச்செய்துக்கொள்ள வேண்டியது . வேர்வகைகளை நைய இடித்து 
ஜலத்திலிட்டு , ஊறிய பிறகு காய்ச்சவேண்டியது , வயிரக்கட்டைகளை 
• 12 -நாளும் , வன்மையுள்ள வேர்களை 7 -நாளும் , கொடிகளை 3 - நா 


பைஷஜகல்பம் , 


7 


ளும் , இலை , பட்டை , மாமிசம் , கிழங்கு , தான்னியம் இவைகளை 
ஒவ்வொருநாளும் காய்ச்சினால் , அவைகளிலுள்ள சத்துக்கள் குடி 
நீரில் இறங்கும் . அடைக்குடிநீர் ; பாண்டகஷாயம் . - வேர் , கிழங்கு , 
பட்டை , கட்டை . , பிசின், இலை , பூ , கனி, வித்து , காரசாராதி திரவ் 
வியங்கள் , ஆகிய இவைகளை ஒன்றுபட இடித்து ஒருபானையிலடை 
த்துக் காய்ச்சுகிற முறைக்குப் பெயர் தொகைகுடிநீர் .--- சரக்கு 
களின் தொகையால் பெயரிடப்பட்ட , பஞ்சமூலகஷாய மாதிரியான 
வைகளுக்குத் தொகைக்குடிநீர் என்று பெயர் . 

கல்கமருந்துகள் ஒன்றுபட்டு , உள்ளிருக்கிற சத்துக்கள் வெளி 
ப்பட்டு , கல்க்கம் நன்றாய் மைகிறவரையில் சேர்த்தரைக்க வேண்டி 
யது . 

சரக்கு இடையும் , ஜலம் அளவும் , குடி நீர் இறக்குகின்ற பிரமா 
ணமும் , இவ்வளவு என்று சொல்லியிராத விடத்தில் , அந்தச்சரக்கு 
க்கு , 8 - பங்கு ஜலத்தைப்பரவவிட்டு , அதை 4 - ல் 

ஒரு பங்காய்க்கா 
ய்ச்சி , தைலங்களில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது . 

சிறியதைலபாகவிதி .--- ஐவகைச் சிகிச்சைகளுக்குரிய தைலங் 
களில்லாமல் , வேண்டியபோது காய்ச்சிக் கொள்ளுவதற்கு , சிறிய 
தைலமென்று பெயர் . அதைச் செய்துக்கொள்ளுவது எவ்விதமெனில் 
சரக்குகளை எண்ணெயிலிட்டுக் காய்ச்சி , அவைகளுடைய நிறம் எண் 
ணெயி லிறங்கினபிறகு , திரிச்சீலையால் தொட்டு விளக்கில் காட்ட 
வும் ; சிடுசிடுப்பு இல்லாமலிருந்தால் , பக்குவபாகத்துக்கு வந்ததே 
ன்று , வடித்துக்கொள்ள வேண்டியது . 

நீராடு தொட்டிலக்ஷணம் , - நதியிலும் , தடாகத்திலும் , உதய 
காலத்தில் வித்தியஸ்நானஞ் செய்தால் நல்லது ; அவைகள் இல்லாத 
விடத்தில் ஸ்நானஞ்செய்வதற்கும் , தைலஸ்நானஞ் செய்வதற்கும் , 
8 - அடி நற்சதுரமாகவும் , 3 அடி உயரமாகவும் , 2 - தொட்டிகளைச் 
செய்துக்கொள்ள வேண்டியது . எண்ணெய்ச்சிக்கும் , அரைப்பும் 
போகுவதற்கு ஒன்றும் , பிறகு சுத்தஸ்நானத்திற்கு ஒன்றும் ஆம் . 
மாவிலைக்கொத்து 2-3 - இட்டுக்காய்ச்சி , தக்கபடி ஆற்றிய வெந்நீரை 
ப்புனலாடுந் தொட்டிகளில் தேங்கும்படி நிறைப்பி , அதில் ஆழ்ந்து 
ஸ்நானஞ்செய்வது நல்லது . அவைகள் இல்லாதபோது , வெந்நீரை 
மண்பாண்டங்களில் நிறைப்பிக்கொண்டு , ஸ்நானஞ் செய்யவேண்டி 
யது . தேகமுழுதும் நனையும்படி சிரசில் சொரிந்து , ஸ்நானஞ்செய் 
வதே அப்பியங்கனமாகும் . கழுத்துக்குக் கீழாய் நீர் வீட்டுக்கொள்ளு 
வதற்கு கண்டஸ்தானமாகும் . இடுப்புக்குக் கீழ் நீர்விடுவதற்கு , கடி 
ஸ்நானமாகும் . 

தைலங்கள் காய்ச்சும்போது , அடுப்பின் பக்கத்தி லிருக்கவேண் 
டிய முக்கிய கருவிகளாவன .- 

- விசிறி . கொதிவரும்போது விசிறி 
னால் அது அடங்கிவிடும் . சட்டிகள் . தைலத்தில் தீப்பிடித்தால் , சட் 
டியால் மூடி அதை யணைக்கவேண்டியது துழாவுகிற அகப்பையைச் 
சட்டியில் வைக்கவேண்டியது . சிறியகத்தி . அகப்பைக்குள் ஒட்டிக் 
கொள்ளுகிற கல்கத்தை , சிறிய கத்தியால் வழித்துக் கொள்ளவேண் 


8 


பைஷஜகல்பம் . 


டியது . மற்றொரு வெற்றுப்பாண்டம் . அடுப்பிலிருக்கிற பாண்டத் 
திற்கு அபாயம் . நேரிட்டால் , மற்றொரு பாண்டத்தில் மாற்றிக் கொள் 
ளவேண்டியது . பற்றகற்றி . தைலங்கள் காய்ச்சும்போது துழாவுதல் 
தவறுமாயின் , கல்கமருந்தானது கெட்டியாகப் பிடித்துத் தடித்து , 
அவ்விடத்து நெய்ப்பசையை யொழித்து , அந்தப்பாண்டத்தினது 
அடியைப் பத்தலாகப் பிளக்கும்படிசெய்யும் ; ஆதலால் , அப்பற்றை 
யுடனே அகற்றுவதற்காகச் சக்கிலியர் ஆறுகின்ற , பிறையுருவமுள்ள 
ஒரு ஆயுதம் , இரும்பினால் செய்துக்கொள்ள வேண்டியது. அதற்கு 
பற்றகற்றி என்று யெபர் . பதிவிளக்கு , குந்தனை , விளக்குமாறு , கலு 
வம் , குழியம்மி , கடைவதற்கு மத்து , துடுப்பு , துளைகள் உள்ள 
கரண்டி , துழாவுதற்கு அகப்பை , வடித்துக்கொள்ளுவதற்குக் கண் 
களையுடைய புதியவஸ்திரம் , கம்பளம் , கோணி , பறவையின் கூடு 
அல்லது பன்ணாடை , ஒரேமாதிரியான விரது , அதிக தணலை அவிக் 
கத் தண்ணீர் , ஆகிய இவைகளாம் . அகப்பையின் காம்பு , தைலம் 
காய்கிற பாத்திரத்துக்கு உயர்வாக விருந்தால் , கையிற் சுடுகைபடாது 
அந்தக்காம்புக்கு அளவு ஏற்படுத்தியிருந்தால் , பாத்திரத்தில் தைல 
முதலியவைகள் 

இவ்வளவு இருக்கிறதென்று அறிந்துக்கொள் 
ளலாம் ; இல்லாவிட்டால் , காயும்போது புகைக் கம்முவதினால் , நேத் 
திரத்துக்கு அகப்படாது . 

பாத்திரம் பழக்கும்விதி .-- பழகிய பாத்திரம் எப்போதும் அக 
ப்படாது ; ஆகையால் வேண்டுமாயின் புதுப்பாத்திரத்தில் ஜலத்தை 
விட்டு விட்டுக் காய்ச்சி , ஊற்றிவிட்டு , அந்தக்காய்ப்பாலுண்டாகிய 
கருமையானது அடியில் கவ்விப்பிடிக்குந்தோறும் கழிவி , அது கை 
யில் ஒட்டாமல் அப்பாத்திரத்தைமாத்திரம் கறுக்கச் செய்ததை யறி 
ந்து , எடுத்துக் கழுவிக் காயவைத்து , விடுகின்ற நெய் வகைகளைக் 
குடிக்க ஒட்டாமல் பழக்கிக்கொள்ள வேண்டியது . ஒரு தைல பாத் 
திரத்தில் மற்றொரு தைலம் காய்ச்சினால் , அந்தத் தைலத்தினது 
நற்குணம் கெடுவதுமல்லாமல் , நோயாளியின் தேகமும் , சிகிச்சை 
கன் புகழும் , பெரியோர் வசனமும் , வைத்திய நூலின் உண்மையும் 
கெடும் . 

இந்த விஷயத்தைப்பற்றி ம- ~ - ~ -ஸ்ரீ , சுப்பிரமணிய பண்டி 
தர் அவர்கள் இயற்றிய , தைலவர்க்கச் சுருக்கமென்னும் திவ்விய 
கிரந்தத்தைப் பார்வையிட்டால் விபரமாய்த் தெரிந்துக்கொள்ளலாம் . 

பஸ்மவிதி .-- சுண்ண மாக்குதல் . நீற்றுதல்.-- பவழம் , முத்து , 
எலும்பு , இவ்வித சரக்குகளைப் புடம்போட்டல் , அவைகளிலிருக்கிற 
சிலபதார்த்தங்கள் ( ஆர்கானிக்மாடர்ஸ் ) நீங்கி , பூசாரபதார்த்தங்கள் 
( அர்த்திமாடர்ஸ் ) மாத்திரம் நின்றிருக்கும். 

பதங்கவிதி.-- கர்ப்பூரம் , கந்தகம் , பூரம் , வீரம் , சாம்பிராணி , 
இவ்விதச் சரக்குகளில் எதையாவது , பாத்திரத்திலிட்டு மூடி , எரித் 
தால் , மூடியிருக்கிற பாத்திரத்தின் கீழ்ப்புறத்தில் , சரக்கு படிந்திரு 
- க்கும் . அதைப் பதங்கமென்று சொல்லுவர் . சரக்குகளைப் பதங்கிப்ப 
தினால் , அவைகளிலுள்ள தோஷங்கள் நீங்கி பரிசுத்தமாகும் . 


* 


பைஷஜகல்பம் 


9 


பிட்டிடுகிற விதி .-- நீருள்ள குடத்தின்வாயைச் சீலையால் கட்டி , 
அதின்மேல் சரக்குகளை வைத்து , மற்றொரு சட்டியால் மூடி , குடத் 
தை அடுப்பிலேற்றி எரித்தால் , நீர்க்கொதித்து அதிலிருந்திப்பிறக் 
கிற ஆவி , சரக்குகளின் மேல்பட்டு , பிட்டு சமைவதுபோல் சமைந் 
துவிடும் . 

பொரித்தல்.-- படிகாரம் , அன்னபேதி , வெங்காரம் , இவ்விதப் 
பதார்த்தங்களை எரித்தால் , அவைகளிலிருக்கிற நீர் நீங்கி , பொரி 
போலாகிவிடும் . 

யந்திரலக்ஷணம் .-- ஜலயந்திரம் ; மருந்தை ஒருபாத்திரத்தி 
லிட்டு , கொதிக்கிற வெந்நீரின் மேல் வைத்துப் பக்குவப்படுத்திக் 
கொள்ளுகிற முறையாகும் . டோலாயந்திரம் ; கொதிக்கிற வெந் 
நீர் ஆவியின் சூடுபடும் படி , மருந்தைக் கிழிகட்டித் தொங்கவிட்டுப் 
பக்குவப்படுத்திக்கொள்ளுகிற முறையாம் . வாலூகாயந்திரம் ; மண 
லைச் சுடவைத்து , அதின்மேல் மருந்து அடங்கிய பாத்திரத்தை 
யிட்டு , பக்குவப்படுத்திக்கொள்ளுகிற முறையாம் . நாளிகாயந்திரம் ; 
பட்டிகட்டி , சாராயம் இறக்குவதுபோல் , இறக்கிக்கொள்ளுகிற 
முறையாம் . 


பாகல க்ஷணம் . 


மதுபாகம்.- தேன் போல் வருகிற பாகத்துக்குப்பெயர் . தந்து 
பாகம் . - 

.-- நூல்போல்வருகிறபாகத்துக்குப்பெயர் . கரபாகம் .-- விரல் 
களை நீரில் துவைத்து பாகமெடுத்தால் , மிருதுவான குளிகைபோல் 
திரளுகிற பாகத்துக்குப்பெயர் . இது தந்துபாகத்துக்குத் 

தள 
மானது . 

லேகியபாகவிதி . - யோகத்தில் சேருகிற சருக்கரையை , திர 
வத்தில் கரைத்துக் காய்ச்சி நூல்பதமாய் வந்தபிறகு , இறக்கிக்கொ 
ண்டு , அதில் சூர்னங்களைக் கொட்டிக் கலந்து , பிறகு தேன் , நெய் 
சேர்த்தப் பிசைந்து கொள்ளவும் . யோகத்தில் கண்டிருக்கிற சர 
க்குச் சூர்னங்கள் மொத்த விறைக்குச் சமன், சருக்கரை அல்லது 
வெல்லம் இருக்கவேண்டியது . சருக்கரைக்கு 2 - நிறை திரவம் 
ரு 
க்கவேண்டியது . 

கிருதபாகவிதி . - யோகத்தில் கண்டிருக்கிற சரக்குகளின் மொ 
த்த நிறைக்குச் சமன்சருக்கரையும் , 2 - பங்கு வெண்ணெய் அல்லது 
நெய்யும் இருக்கவேண்டியது . நெய்யுடன் பால் , கஷாயம் , சுவர் 
ரசம் இவைகளைச்சேர்த்து , காய்ச்சி , பதத்தில் வடிக்கட்டி , அதில்வ 
ஸ்திரகாயஞ்செய்த சூர்னங்களையும் வாசனைத் திரவியங்களையும் , 
சருக்கரையும் சேர்த்துக் கலந்துக் கொள்ளவேண்டியது . 

ரசாயனபாகவிதி.- யோகத்தில் கண்டிருக்கிற சரக்குச் சூர்ன 
ங்களின் மொத்தவிறைக்கு 2 - பங்கு சருக்கரை, அல்லது வெல்லம் 

2 


10 


பைஷஜகல்பம் . 


சேர்த்துச் செய்கிறமுறைக்கு ரசாயனம் என்று பெயர் . இதற்கு மது 
பாகத்தில் சூர்னங்களைச் சேர்க்க வேண்டியது . 

வடபாகவிதி .-- யோகத்தில் கண்டிருக்கிறசரக்குச் சூர்னங் 
களின் மொத்த நிறைக்கு -பங்கு சருக்கரை , அல்லது வெல்லம் 
சேர்த்துக் கொள்ள வேண்டியது . இதற்கு மதுபாகமாய் இருக்க 


வேண்டியது 
. 


கல்கவிதி . - உலர்ந்த சரக்கைப் பால் அல்லது ஜலம்விட்டு 
அரைத்து , மிருதுவான குளிகை செய்துக் கொள்ளுதலுக்கு கல்கம் 
என்று பெயர் . 


ஷர்பத்துபாகவிதி.- கட்டிச் சரக்குகளுக்கு 8 - பங்கு ஜலம் 
விட்டு , 4 - பங்குச் சுண்டக்காய்ச்சி , 

சுண்டக்காய்ச்சி , வடிக்கட்டி , அந்தக்கஷாய 
நிறைக்கு 2-3- பங்கு சருக்கரைச்சேர்த்துக், காய்ச்சி மதுபாகத்தில் 
இறக்கி வடிக்கட்டிக்கொள்ளவேண்டியது . - பழரசம் அல்லது சுர 
சமாயிருந்தால் , 1- க்கு 2-3 - பங்கு சருக்கரை சேர்த்துக்கொண் 
காய்ச்கி , மதுபாகத்தில் இறக்கி வடிகட்டிக்கொள்ள வேண்டியது . 
உலர்ந்த பழங்களையாவது , புஷ்பங்களையாவது , இலையையாவது , 
ஷர்பத்து 

செய்ய வேண்டியபோது , சரக்கை 4 - பங்கு ஜலத்தில் 
1-3 - நாள் ஊறவைத்து , பிசைந்து , வடிக்கட்டி அதில் , 1 - க்கு 3 - பங்கு 
சருக்கரைசேர்த்துக் காய்ச்சி , மதுபாகத்தில் இறக்கி வடிக்கட்டிக் 
கொள்ளவேண்டியது . 


3 - வது அத்தியாயம் . 


தில் , தாதுவர்க்கம் , ஸ்தாவரவர்க்கம் , ஜீவவர்க்கம் ஆகிய இம் 
மூன்று வர்க்கங்களிலிருந்துச் சேகரிக்கிற ஒளஷதங்களுடைய 
செய்கை , ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படும் : செய்கையில் ஒத் 
திருக்குற ஒளஷதங்கள் , ஒரேவகுப்புக்குள் அடங்கும் . ஒளஷதவகு 
ப்புகள் அனேகமுண்டு ; அவைகளில் முக்கியமான சில வகுப்புக 
ளைமாத்திரம் இதனடியில் கூறப்படும் . 

ஔஷத வகுப்புகள் . 
அங்காகர்ஷண நாசகாரிகள் .-- சந்நி , வலி , இசுவு 
சொல்லுசிற வாதரோகங்களைக் 

ராகங்களைக் கண்டிக்கிற மருந்துகள் . ஒளஷ 
தங்கள்.- அபினி , பெருங்காயம் , கஸ்தூரி, சடாமாஞ்சி , கஞ்சா, 
ஓமம் , ஊமத்தன் , புகையிலை, மருக்கொழுந்து , நாய்க்கடுகு , ஆடா 
தோடை , புனுகு இவை முதலியவைகளுக்கு ஷை குணமுண்டு . 
ரோகங்கள் . -- இசுவு , வயிற்றுப்பொருமல் , சூதக சந்தி , இவைமு 
லிய வியாதிகளுக்கு ஷ மருந்துகளிலொன்றைக் கொடுக்கலாம் . 


என்று 


> 


பைஷஜகல்பம் . 

11 
2 

உதரவாத ஹாரிகள் ; சாடராக்கினி வர்த்தனகாரிகள் .- 
வயிற்றிலுள்ள வாயுவைப்போக்கி , பசியுண்டாக்கிற மருந்துகள் , 
ஒளஷதங்கள்.- ஓமம் , ஏலம் , கிராம்பு , லவங்கப்பட்டை , சோம்பு . 
சுக்கு , மிளகு , திப்பிலி , சாதிக்காய் , வசம்பு , அரத்தை , பேய்மிரட்டி 
மருக்கொழுந்து , வெற்றிலை , சீரகம் , சஸ்தூரிமஞ்சள் இவை முத 
லியவைகளுக்கு ஷ குணமுண்டு . ரோாகங்கள்.- வயிற்றுப்பொரு 
மல் , வயிற்றுவலி, மந்தாக்கினி, இவை முதலிய வியாதிகளுக்கு ஷை 
மருந்துகளிலொன்றைக் கொடுக்கலாம் . 

உஷ்ணகாரிகள்.- தேக காங்கையை அதிகப்படுத்துகிற மருந் 
துகள் . ஒளஷதங்கள் . - கஞ்சா , சாராய இனங்கள் , சடாமாஞ்சி , 
நொச்சி , கர்ப்பூரம் , மிளகு, ஓமம் , சுக்கு , திப்பிலி , கடுகு , குங்குமப் 
பூ , லவங்கம் இவைமுதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு . ரோக 
ங்கள்.-- மூர்ச்சை , சந்தி , வாந்திபேதி , பலவீனம் , இவை முதலிய 
வியாதிகளுக்கு , ஷ மருந்துகளிலொன்றைக் கொடுக்கலாம் . 

கதுநாசகாரிகள்.- கட்டிகளைக் கரைக்கிற மருந்துகள் . ஒளஷ 
தங்கள் .-- சுக்கு , பெருங்காயம் , அமுக்கிராக்கிழங்கு , ரக்தபோ 
ளம் , மூஷாம்பரம் , சுண்ணாம்பு , இவை முதலியவைகளுக்கு ஷை குண . 
முண்டு . ரோகங்கள் . - கிரந்தி , வீக்கம் , இவை முதலிய வியாதி 
களுக்கு , ஷை மருந்துகளி லொன்றை , உபயோகிக்கலாம் . 
5 

கபஹாகாரிகள்.-- கபத்தை வெளிப்படுத்தி , இருமலைத் தணிக் 
கிறமருந்துகள் , ஒளஷதங்கள் . - பெருங்காயம் , சாம்பிராணிப்பத 
ங்கம் , விஷமூங்கில் , நாய்ப்பாலை , குப்பைமேனி, கர்ப்பூரவள்ளி, குங் 
கிலியம் , மூக்குரட்டை , உத்தாமணி , ஆடாதோடை , திருவிற்றுப் 
பச்சை , துளசி , கண்டங்கத்திரி, நரிவெங்காயம் இவைமுதலியவை 
களுக்கு ஷை குணமுண்டு . ரோகங்கள்.- இருமல் முதலிய கபரோ 
கங்களுக்கு ஷை மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
8 கிருமிநாசகாரிகள் : - வயிற்றுக்கிருமிகளைப் போக்குகிற மருந் 
துகள் . ஒளஷதங்கள்.- மாசிபத்திரி , மாதுளம்வேர் , புரசன்விரை, 
பூனைக்காலிச்சுணை , ஆடு தீண்டாப்பாளை , வேப்பந்நெய் , பப்பளிப் 
பால் , சிறுதேக்கு , கலியாணப்பூசினிவிரை, வெட்பாலையரிசி , மா 
ம்பரும்பு , காட்டுச்சீரகம் , இவை முதலியவைகளுக்கு ஷை குணமு 
ண்டு . ரோகங்கள் . - வயிற்றுக்கிருமிரோகத்துக்கு ஷை மருந்துக் 
ளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
7 சமனகாரிகள். - உக்கிரரோகங்களைத் தணித்து , தேகம் தளரு 
ம்படிச்செய்கிற மருந்துகள் . ஔஷதங்கள். - புகையிலை , நாபி , 
கஞ்சா, கோஷ்டம் , சந்தனம் , அமுக்கிரா, இவைமுதலியவைகளுக்கு 
ஷ குணமுண்டு . ரோகங்கள் .-- சுரங்கள் , தாபன ரோகங்கள் , 
விரண சந்தி , பேய்நாய்க்கடிசந்தி , இருதயரோகம் , இவை முதலிய 
வியாதிகளுக்கு ஷ மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
8 சீதளகாரிகள் . - தேக அழலையை அடைக்கி , தாகத்தைத்தணிக் 
கிற மருந்துகள் . ஔஷதங்கள் .-- பொட்டிலுப்பு , எலுமிச்சம்பழ 


12 


பைஷஜகல்பம் . 


ரசம் , புளிப்பினங்கள் , புளி , குளிர்ந்தசலம் , கத்தாழை , பனைநொ 
ங்கு , பனங்கள்ளு, தன்னங்கள்ளு , இளநீர் , பனங்கற்கண்டு , கடலை 
ப்புளிப்பு , செம்பருத்திப்பூ , சந்தனப்பூச்சு , இவைமுதலியவைகளு 
க்கு ஷ குணமுண்டு . ரோகங்கள்.-- அத்தியுஷ்ணம் , சுரம் , தாபன 
ரோகங்கள் , ரத்தபித்தரோகங்கள் , இவைமுதலிய வியாதிகளுக்கு 
ஷை மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 

சுரஹாகாரிகள் , - காச்சலைப்போக்குகிற மருந்துகள் . ஒளஷ 
தங்கள் .-- வெள்ளைப்பாஷாணம் , சுவேதகாரிகள் , சிருங்கிய ! ஸ்மம் 
தள காரிகள் , வேப்பம்பட்டை , இவைமுதலியவைகளுக்கு ஷை குண 
முண்டு . ரோகங்கள் .-- சுரரோகங்களுக்கு ஷை மருந்துகளில் ஒன் 
றை உபயோகிக்கலாம் . 

சுவேதகா கள் .-- வியர்வைப் பிறப்பிக்கிற மருந்துகள் . ஔஷ 
தங்கள்.- வல்லாரை , நன்னாரிவேர் , கோரைக்கிழங்கு , பர்ப்பாட 
கம் , பேய்ப்புடல் , முக்காவேளை , நிலவிளா, விஷ்ணுக்கிராந்தி , வெட் 
டிவேர், எருக்கன்வேர்பட்டை , வசம்பு , கர்ப்பூரவள்ளி, முருங்கை 
வேர் , துளசி , சந்தனம் , பேய்மிரட்டி , இவை முதலியவைகளுக்கு 
ஷை குண முண்டு , ரோகங்கள்.-- சுரம் , அதிமூத்திரரோகம் , சரும 
ரோகங்கள் , இவை முதலிய வியாதிகளுக்கு ஷ மருந்துகளில் ஒன் 
றை உபயோகிக்கலாம் . 

ஜலவர்த்தனகாரிகள்.-- ரத்தத்திலிருக்கிற நீரை யதிகப்படுத் 
துகிற மருந்துகள் . ஔஷதங்கள்.-- ஜலம் , இளநீர் , கஞ்சித்தண் 
ணீர், இவைமுதலியவைகளுக்கு ஷை குணமுண்டு . ரோகங்கள் .- 
சுரம் , வாந்திபேதி , மூத்திரக்கிருச்சம் , பிரமேகம் , அழலைரோகங் 
கள் , இவைமுதலிய வியாதிகளுக்கு ஷ மகுந்துகளில் ஒன்றை உப 
யோகிக்கலாம் . 

சங்கோசனகாரிகள் ; துவர்ப்புகள்.- நரம்புகளைச் சுருங்கச் 
செய்து , ரத்தம் சீழ் முதலிய நீர்களை வறட்டுகிறமருந்துகள் . ஔ 
ஷதங்கள்.-- வில்வப்பழம் , சினக்காரம் , காசுக்கட்டி , மாசக்காய் , 
கடுக்காய் , மாதுளம்பிஞ்சு, செம்மரம் , துத்தம் புரசன்பிசினி, கரு 
வேல் , ஆவாரை , நருவிளிப்பட்டை , விளாங்காய் , அழவணம், மாம் 
பருப்பு , ஒதியன்பட்டை , நெல்லிக்காய்வற்றல் , கொய்யாப்பட்டை , 
நாவற்பட்டை , இவைமுதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு, ரோக 
ங்கள்.- அதிசாரம், கிரகணி, மதுமூத்திரரோகம் , பிரமேஹம் , 
கபரோகம் , அதிவியர்வை , இவைமுதலிய வியாதிகளுக்கு ஷ மருந் 
துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 

சினித்தகாரிகள் .-- தாதுக்களின் எரிச்சலைத்தணித்து , அவைக 
ளைத் துவளச்செய்கிற மருந்துகள் . ஔஷதங்கள் விளாம்பிசினி , 
துத்தியிலை , அதிமதுரம் , தேன் , கஞ்சித்தண்ணீர், முட்டை கற் 
கண்டு , எண்ணெய்இனங்கள் , வெண்டை , இஸ்கோல்விரை, கீரை , 
சிலப்பனை , நெருஞ்சில் , பேதானா, இவைமுதலியவைகளுக்கு ஷை 
குணமுண்டு. ரோகங்கள் .-- இருமல் , சீதபேதி , நீர்ச்சுருக்கு , பிரமே 
ஹம் , இவைமுதலிய வியாதிகளுக்கு ஷ மருந்துகளில் ஒன்றை உப 
யோகிக்கலாம் . 


.. 142 


கா 


- Clitorea 


... 


. 


AIRS 


... 


கா 
அட்டவணை . 

13 

பக்கம் . 
கனகசுந்தரி ரசம் . but 

.... 

... - 153 
கஷாயங்கள் . Decoctions.... ....கட்க 

போனகா . 

பாபா 
காக்கட்டான் விரை ( சூர்ணம் ) Boosad . 
Ternatea . Pharbitis Nil . A 01 ஸவியை 

56 
காக்கைவலி. Epilepsy . ......10 

179 
காங்கை . Feverishness . Heat . 

.... 174-206 
காசரோகம் . Bronchitis . 1. 

224 
காசினிவித்து . 300dres . Chieoria Endivia . 

Chieoria Endivia . ..56 
ag ) . was 6 . 

56 
காசுலவணம் . 

36 
காச்சக்கட்டி . Enlargement of the spleen . 

284 
காச்சல் . Fever .... 

249 
காஞ்சொரிவேர் . 

&& Cowhage . 55.லை ,, 
P செகள. US - 3 . 
காடாக்கினி . 

4 
காடிக்காரம் . 33 , Caustic . 5 க . 405 + 900 ... 139 
காடிநீர். ( ஷர்பத்து ) 353. Vineger .33. 435 ). இ 57 
காட்டாமணக்கு ( இலை , பால் .) 30. English Phy 
( Rssic nut . 53339. 40 வகை , 35-3coao. .... 

57 
காட்டீருள்ளி . < s -Ax . Indian sqill. Fv3essory-- 
A05227 . 553Os . 

oro ... aa ... 90 
காட்டு சீரகம் , மூக 958 . Vernonia Authelmintica . 
ಕಾಡುಜಿರಿಗೆ . 
67. A373 க 3 ... 

57 
காண்டாமிருகரத்தம் . இதுவே வேங்கைப் பிசின் ... 

140 
காதியம் . ஏ S. 

2 
காதுநோவு , காதுவவி . Ear ache . . 

.... 220 

220 
காதுவியா திகள் . Diseases of the ear . 

பார்போம் 221 
காதுவீக்கம் . Intammation of the ear .. 
காந்தம் . சிந்தூரம் . 3708. Magnet or Lord stone . 

25 
03 Lee & Tel : 

tamile க்காக் 
காப்பிக்கொட்டை , ஓஃ ses. Coffee, tetue 

57 
Tenட்பது 


... 


..fe 56 


... 


14 


பைஷஜகல்பம் . 


2 ! 


- 


ப்பு , நரிவெங்காயம் , வெண்காரம் , வால்மிளகு , குங்கிலியத்தைலம் , 
விஷமூங்கில் , மர எண்ணெய் , நன்னாரிவேர் , நாயுரிவி , நீர்ப்பிரமி , 
வெண்டை , நீர்முள்ளி, முருங்கைவேர், கல்பாச்சி , யானைநெருஞ்சி , 
கீழாநெல்லி , சந்தனத்தைலம் , கண்டங்கத்திரி , மணத்தக்காளி , 
நெருஞ்சி , அமுக்கிரா இவை முதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு . 
ரோகங்கள்: - நீர்க்க்காவை , மகோதரம் , தாபனம் , இவை முதலிய 
வியாதிகளுக்கு ஷ மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 

ரக்த ஸ்தம்பனகாரிகள் .-- ரத்தப்பெருக்கை நிறுத்துகிற மருந் 
துகள் . ஒளஷதங்கள் : - படிக்காரம் , துரிசு , குளிர்ந்தஜலம் , பனம் 
பஞ்சு , தென்னம்பஞ்சு, இவை முதலியவைகளுக்கு ஷ குணமு 
ண்டு . ரோகங்கள் - காயம்பட்டுக் காணுகிற ரத்தப்பெருக்குக்கு 
ஷை மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
2.2 ருதுவர்த்தனகாரிகள். -- ஸ்திரீகளுக்கு மாதந்தோறுங் காணுகிற 
தலைமுழுக்கைக் கிரமப்படுத்துகிற மருந்துகள் . ஒளஷதங்கள் . 
மூஷாம்பரம் , பொட்டிலுப்பு , அரூதா , வெண்காரம் , வெட்டிவேர் . 
ஆடு தீண்டாப்பாளை , பப்பளிக்காயின் விரை, சித்திரமூலம் , எள்ளு, 
புழுத்த அரிசி இவை முதலியவைகளுக்கு ஷை குணமுண்டு. ரோக 
ங்கள்: -- சூதகச்சூலை , சூதகக்கட்டு இவை முதலிய வியாதிகளுக்குஷ 
மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
2. 2 

வமனகாரிகள்.-- வாந்தியையுண்டாக்கிற மருந்துகள் . ஔஷ 
தங்கள் : - துரிசு , கடுகு , கறியுப்பு , பேயத்தி , எருக்கன் வேர்ப்பட் 
டை , விஷமூங்கில் , நாய்ப்பாலை , குப்பைமேனி, உத்தாமணி , இலுப் 
பைப்பிண்ணாக்கு , நரிவெங்காயம் , நஞ்சறுப்பான் இலையின் தூள் , 
மூக்குரட்டை , அமுக்கிரா, உப்பு சேர்ந்தநொச்சிலையின் ரசம் . இவை 
முதலியவைகளுக்கு ஷைகுணமுண்டு . ரோகங்கள் : -சுரங்கள் ,உன் 
மாதம் , கபரோகம் , காசம் , கக்கிருமல் இவை முதலிய வியாதிகளுக்கு 
ஷை மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
24 வியதாபேதகாரிகள். - பழய ரோகங்களைப் படிப்படியாய் நீக்கி 
சரீரத்தைச் சுக 

சுகஸ்திதியில் கொண்டுவருகிற மருந்துகள் . ஔ 
ஷதங்கள் , - நன்னாரிவேர் , சால்முகுரா, வல்லாரை , யானைக்கற்றா 
ழைவேர் , ஆகாசகெருடன் கிழங்கு , காவ்ஜபான் , கரிசிலாங்காணி , 
நீரடிமுத்துநெய் , பால்வள்ளி, பறங்கிச்சக்கை , இவை முதலியவைக 
ளுக்கு ஷ குணமுண்டு . ரோகங்கள் : - சருமரோகங்கள் , குஷ்டம் , 
கீல்வாதம் , பழயசுரங்கள் இவை முதலிய வியாதிகளுக்கு ஷை மருந் 
துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 
2 விரணகாரிகள் .-- சருமத்தைப் புண்ணாக்குகிற மருந்துகள் , 
ஔஷதங்கள் : - துரிசு , வெள்ளைப்பாஷாணம் , கள்ளிப்பால் , எரு 
க்கன்பால் , மர உப்புக்காரம் , சித்திரமூலம் , சேராங்கொட்டை , 
இவை முதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு. ரோகங்கள் : - துர்மா 
மிசவளர்த்தி , விஷக்கடி , வித்திருதி , இவைமுதலிய வியாதிகளுக்கு 
ஷை மருந்துகளில் ஒன்றை உபயோகிக்கலாம் . 


பைஷஜகல்பம் . 

15 
2.4 விரேசனகாரிகள் .-- பேதியை யுண்டாக்குகிற மருந்துகள் . 
இதில் மூன்று வகுப்புகளுண்டு . 1 - வது . உபத்திரவவிரேசனிகள். 
வயிற்றில் நோவை யுண்டாக்கி பேதியாக்குகிற மருந்துகள் . ஔஷ 
தங்கள் :-நேர்வாளம் , சிற்றாமணக்கெண்ணெய் , ஆற்றுத் தும்மட்டி 
க்காய் , மூஷாம்பரம் , ரசகர்ப்பூரம் , மக்கி , கடுகுரோகனி, சிவதை 
வேர் , விலாவிரை , சதுரக்கள்ளி , குப்பைமேனி, காக்கட்டான்விரை, 
கடுக்காய் இவை முதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு . 
4 

2 - வது . ஜலவிரேசனிகள்.- தண்ணீர் தண்ணீராய்ப் பேதியா 
கும்படிச் செய்கிற மருந்துகள், ஔஷதங்கள்.-- இந்துப்பு, திராக்ஷ 
உப்பு இவைகளுக்கு ஷை குண முண்டு . 
* 3- வது . மலகாரிகள் : - மலத்தை இளகச்செய்கிற மருந்துகள் . 
ஔஷதங்கள் . - சீர்கஸ்து , சரக்கொன்றைப்புளி, ஆலுபகோரா , ரோ 
ஜாப்பூ , புளி, சீமை அத்திப்பழம் , தேன் , வாதுமை எண்ணெய் , 
இவை முதலியவைகளுக்கு ஷ குணமுண்டு . ரோகங்கள் : - மலபந் 
தம் , நீர்க்கோவை , சூதகரோகங்கள் , வாதரோகங்கள் , சிரோரோகக் 
கள் இவைமுதலிய வியா திகளுக்கு விரேசனசாரி மருந்துகளில் 
ஒன்றை உபயோகிக்கலாம் . 


வைத்தியர்கள் கவனிக்கவேண்டிய சில 

முக்கியவிஷயங்கள் 
செம்பு , பித்தளை , வெங்கலம் இவைகளில் மருந்துகள் செய்ய 
வும் , வைக்கவும் கூடாது . 

யோகங்களில் அனேகச் சரக்குகளைச் சேர்ப்பது நல்லதல்ல . 
யோகத்திலிருக்கிற முக்கியச் சரக்கின் குணத்தை யதிகப்படுத்த , 
இரண்டொன்றும் , அந்த முக்கியச் சரக்குக் கேதாகிலும் துர்க்குண 
மிருந்தால் அதைச் சமனப்படுத்த ஒன்றிரண்டும் இருந்தால் போதும் . 
பூர்வயோகங்களை மாற்றலாகாதென்று - சொல்வது அவிவேகம் . 
பிரதி மனுஷ தேகப்பிரகிருதி வித்தியாசப்படுகிற படியால் , அந்த 
வித்தியாசத்துக்குத் தகுந்தபடியாயும் , வித்தியாச லக்ஷணங்களோடு 
காணுகிற வியா திகளுக்குத் தகுந்தபடியாயும் , யோகங்களில் சரக்கு 
களைச் சேர்த்துக் கொடுத்தாலொழிய, ரோகம் வசப்படாது . 

மற்றொரு முக்கிய விஷயம் , வைத்தியன் அறிந்திருக்கவேண்டி 
யதென்னவெனில் , ஒவ்வொரு ஔஷதம் சரீரத்தில் வியாபித்துச் 
செய்கிற குணங்களேயாம் ; அப்படியறிந்துகொண்டவனே பதார்த் 
தங்களை ரோகத்தின்மேல் உபயோகப்படுத்த பாத்திரனாகிறான் . 
குணமும் , பிரமாணமும் அறியாமல் , பதார்த்தங்களை யுபயோகிப்பதி 
தலையே, நமது தேசத்து திவ்விய ஔஷதங்கள் மேல் , இங்கிலீஷ் 
ஜனங்கள் தூஷனை நேரிட்டிருக்கின்றது ; சில விடங்களில் அகால 
மிருத்தியுவு சம்பவிக்கின்றது . இது சகலருமறிந்த விஷயம் , 


16 


பைஷஜகல்பம் 


ஒவ்வொரு மருந்துக் கடியில் காண்பித் திருக்கிற மாத்திரை 
என்கிற பிரமாணம் , பெரியவர்களுக்குக் கொடுக்கத் தகுதியானது ; 
ஆகையால் , சிறுவர்களுக்கு வயதுக்குத் தக்கபடி அதைக் குறைத்துக் 
கொடுக்கவேண்டியது . சகஜ ரோகங்களாகிய பசி , தாகம் இவைக 
ளுக்குத் தகுந்த ஆகாரமும் ஜலமும் , கொள்ளுவதுபோல் , வியாதி 
வேகத்துக்குத் தகுந்த பிரமாணம் மருந்து கொடுக்கவேண்டியதெ 

று சிலர் எண்ணுகிறார்கள் ; இது தப்பிதம் ; ஏனெனில் , மருந்து ,, 
பிரமாணத்தில் அதிகப்பட்டால் , தேகத்தைக் கெடுக்கும் . 

வயதுக்குத் தக்கபடி மருந்து பிரமாணத்தைக் கிரமப் படுத்திக் 
கொள்ள , அட்டவணையொன்றை இதனடியில் காண்பிக்கப்படும் .- 

வாலிபனுக்கு ஒருவேளைக்குக் கொடுக்கிற மருந்தின் பிரமா 
ணம் , 1 - விராகநிறை , அல்லது 60 -உளுந்து நிறையாகில் , 
1.வருஷத்துக் குட்பட்டால் , 12- அம்சத்தில் , 1 - அம்சம் அல் 

லது 5 -உளுந்து நிறை கொடுக்கவேண்டியது . 
2 -- 

பங்கு அல்லது 8 -உளுந்து நிறை. 
3 6 - அம் - ல் - 1 - பங்கு அல்லது 10 
4 4 - பங்கு 

15 
7 3. அம் 1 - பங்கு 

20 
14 -பங்கு 

30 
20 3 - அம் 2 - பங்கு 

40 
21 முதல் , 60 - வயதுவ 

60 
ாையில் பூர்ணபிரமாணம் , 

4 - மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு , அபினிசேர்ந்த 
மருந்துகள் கொடுக்கலாகாது . ரசம் சேர்ந்த ஔஷதங்கள் , குழந் 
தைகளுக்கு அதிகமாய்க் கொடுத்தபோதிலும் கெடுதிசெய்யாது . 

ரசம் , கந்தகம் , பாஷாணம் இவைகள் குரூரமருந்துகள் . ரோகச் 
சிகிச்சையில் இலைகளைக் கையாடுவதைப்பார்க்கிலும் , மூலிகைக 
ளின்மேல் ஞாபகம் வைத்தால் , ரோகிகள் வருத்தமடையார்கள் . 

வைத்தியர்கள் அறியவேண்டிய இவ்வித விஷயங்கள் இன்னம் 
னேகமுண்டு ; அவைகளை யெழுதப்புகின் , விஷயம் விரியும் ; 
ஆகையால் முடிவான முக்கியவிஷயம் ஒன்றுண்டு, அது என்னவெ 
னில் : ஔஷதப் பிரயோகங்களோடு , ரோகிக்கு நல்ல ஊட்டம் 
கொடுப்பதிலும் , சுப்பிரவஸ்திரங்கள் கட்டிக்கொள்ளும்படிச் செய் 
வதிலும் , ரோகியை நல்ல காற்றுள்ள விடத் தி லிருக்கச்செய்து , துர் 
கந்த பதார்த்தங்களையும் , சனக்கூட்டத்தையும் நீக்கிவைப்பதிலும் , 
ரோகிக்கு வேண்டியவைகளை நடப்பிக்க, ஒரு ஆள் அருகாமையி 
லிருக்கும்படிச் செய்வதிலும் , ஞாபகம்வைத்து நடப்பிக்கவேண்டிய 
தவசியம் , அவசியம் அவசியம் , 


அ 


1 


பைஷஜகல்பம் . 


17 


நிறைகள் - அளவுகள் 
1 -உளுந்து , சுமார் , 1 - கிறேன் விறையாகும் . 
60 

1-திராம் 
1 - குன்றிமணி சுமார் 2 - கிறேன்ஸ் 
1 - விராகன் 

1 - திராம் 
10 

1 - பலம் 
1 - ஔன்ஸ் தூக்கம் , சுமார் 2 , -ரூபாய் விறையாகும் . 
1 அளவு 

ஆழாக்கு அளவாகும் . 
1 - பலம் , சுமார் 3 - ரூபாயிடை . 
1 - ஆழாக்கு - சுமார் 6 - ஔன்ஸ் அளவு . 


3 
16 


4 - வது அத்தியாயம் , 


அகத்திக்கீரை - பட்டை . 
செய்கை.- அகத்திக்கீரைக்கு மலகாரிகுணமும் , பித்தசமன 
காரிகுணமும் உண்டு.- பட்டைக்கு பலகாரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- அகத்திக்கீரை ரசத்தை , பைத்தியரோகிகளுக் 
குத் தலைமேற் தேய்த்து ஸ்நானம் செய்துவைக்கலாம் ; சுரத்துக்கு 
உடம்புமேல் பூசலாம் . 

யோகம் . 
அகத்திப்பட்டைகஷாயம் . செய்முறை . - அகத்திப்பட்டை 
1 - பலம் ; தண்ணீர் --படி அரை நாழிகைவரையில் கொதிக்கவை 
த்து , வடித்துக் கொள்ளவும் . உபயோகம் .-- துர்ப்பலத்துக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை 1-1 - ஆழாக்கு அளவு, தினம் 3 - வேளை 
கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

2 

அகருகட்டை . 
உபயோகம்.- பீனசம் , தலைவலி , தினவு , புடைகள் , 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

3 அகில்கட்டை . 
உபயோகம்.- இந்தக் கட்டையின் சந்தனலேபனம் , தளர்ந்த 
தேகத்தை யிறுக்கும் ; இதின் வாசனையால் சுரம் நீங்கும் ; புகையால் 
வாந்தி , அருசி , அயர்ச்சி நீங்கும் . (சிந்தாமணி .) 

3 


வை 


18 


பைஷஜகல்பம் . 


உப 


யோகம் . 
அகில்கட்டை தைலம் . செய்முறை.-- அகில்கட்டை கஷாயம் , 
நல்லெண்ணெய் , பால் , வகை , 1 - க்கு படி 1. சேர்த்து , அதில் அதி 
மதுரம் , தான்றிக்காய் , வகை 1 - க்கு பலம் 1. பால்விட்டரைத்து , 
கலந்து , காய்ச்சி , பக்குவப்பதத்தில் வடித்துக் கொள்ளவும் 
யோகம் .-- சலதோஷம் , மேகம் இவைமுதலியவைகளுக்கு , ஸ்நா 
னம் செய்து வைக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

4 அக்கரகாரம் . 
செய்கை.- இந்த வேருக்கு , உஷ்ணகாரி, ஷோண காரி , திர 
வகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை பல்வலி , உண்ணாக்கு வளர்த்தி , தொண் 
டைக்கம்மல் , நாக்கு அசைவு அற்றுப்போகுதல் , சுரத்தில் காணுகிற 
நாவறக்ஷி , வாதநோய்கள் இவை முதவியவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

மாத்திரை . - 1 - விராக விறை .-- வேரை , வாயிலிட்டு மெல்லும் 
படிச் செய்யலாம் . 

யோகம் . 
கண்டௌஷதம் செய்முறை .-- அக்கரகாரம் , அதிமதுரம் , சுக்கு , 
அரத்தை , இவைகளைப் பால்விட்டறைத்தெடுத்த சந்தனம், சமபா 
சம் ; பேரீச்சம் பழச்சந்தனம் , அதற்கு 4 -பங்கு ; தேன் தேவையா 
னது . இவைகளைச் சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- சுரம் 
முதலியவைகளில் காணுகிற நாவறக்ஷி , சந்ஸ் , இவைகளுக்கு ஷ 
யோகத்தை , விரலாலெடுத்து நாக்குமேல் அடிக்கடித் தடவிக்கொ 
ண்டிருந்தால், வாயில் நீர்ச்சுறக்கும் . வாந்தியிருந்தால் , இதனோடு , 
மயிலிறகு சுட்டசாம்பலைச் சேர்த்துக்கொள்ளுவது வழக்கம் . மான் 
கொம்பு , ருத்திராக்ஷம் , பவழம் , முத்து , பொன் , வெள்ளி, கஸ்தூரி , 
குங்குமப்பூ , இவ்விதச் சரக்குகளை யுரைத்து , சந்தனமெடுத்து , ஷ 
யோகத்துடன் சேர்ப்பது , ஒவ்வொருவருடைய வழக்கம் . மலம் 
உதைய , கடுக்காய்ச் சந்தனம் அதிகமாயும் , மலம்கட்ட , மாசக்காய்ச் 
சந்தனத்தையும் சேர்த்துக் கொள்ளுவதுண்டு . மூத்திரமிறங்க, வெங் 
காரம் சேர்ப்பது வழக்கம் . ( அனுபவமுறை . ) 

5 அதிமதுரம் . 
செய்கை .-- இந்த வேறுக்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இருமல் , நீர்ச்சுருக்கு , இவை முதலியவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . இனிப்புக்காக, மருந்துகளோடு சேர்த்துக் 
கொள்ளலாம் . 


மாத்திரை.- இதின் தூளில் , 3-1- விராகவிறை தேனில் கலந் 
துக் கொடுக்கலாம் . சிறிய துண்டை வாயிலிட்டு அடக்கிக் கொண்டி 
ருந்தால் , இருமல் தணியும் , கறகறப்பு நீக்கும் . 


பைஷஜகல்பம் 


19 


யோகம் . 
அதிமதுர வெந்நீர்ஊறல்கஷாயம் . செய்முறை.- 2 - பலம் 
அதிமதுரத்தைச் சதைத்து , 3- படி வெந்நீரிலிட்டு , மூடி , 4 - நாழி 
கை ஊறவைத்து , வடிகட்டிக்கொள்ளவும் . உபயோகம் .. - இருமல் , 
நீர்ச்சுருக்கு , இவை முதலியவைகளுக்கு , உபயோகிக்கலாம் . மாத் 
திரை.---- 1 - ஆழாக்கு அளவு , அடிக்கடி கொடுக்கலாம் , இதனோடு 
கொஞ்சம் கற்கண்டாவது , தேனாவது , சேர்த்துக்கொண்டால் நல் 
லது ( அனுபவ முறை .) 

அதிவிடையம் . 
செய்கை.- இந்த வேருக்கு - பலகாரி , முறைவியா திரோதி , 
ஆகிய இக்குணங்களுண்டு , 

உபயோகம் .-- வியாதி நீங்கினபிறகு இருக்கிற துர்ப்பலம் , சீத 
சுரம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- இதின் தூளில் , 5-10, உளுந்து நிறை தேனில் 
கலந்துக் கொடுக்கலாம் . முறைக்காச்சலுக்கு , 20-30, உளுந்து விறை , 
சுரமில்லாதபோது கொடுக்கலாம் . 

7 அத்திப்பால் - பட்டை - கள் 

ளு . 
செய்கை.-- அத்திப்பாலுக்கும் , பட்டைக்கும் , சங்கோசனகாரி 
குணமுண்டு . அத்திக்கள்ளுக்கு , சீதளகாரி , வியதாபேதகாரி, குண 
ங்களுண்டு . 

உபயோகம்.-- நீரிழிவு, ரத்தபேதி , பெரும்பாடு , ரத்தமூத்தி 
ரம் , இவை முதலியவைகளுக்கு , அத்திப்பாலையாவது , பட்டையை 
யாவது , உபயோகிக்கலாம் . கீல்வாதத்துக்கு , அத்திப்பாலைப் பற்று 
போடலாம் . மேகவியாதி , விகாரம் , சூடு இவை முதலியவைகளுக்கு 
அத்திக்கள்ளை உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- 1- துலாம் , அத்திப்பாலில் , சருக்கரை சேர்த்துக் 
கொடுக்கலாம் - அத்திப்பட்டையை மோர்விட்டிடித்து , - பிழிந்த ரச 
த்தில் , 4 - ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் .-- 1-2 - ஆழாக்கு அத்திக்கள் 
ளில் , கற்கண்டு சேர்த்துக் கொடுக்கலாம் . 

* அபினி . 
செய்கை.- கசகசாகாயின் உறைந்தப்பாலாகிய அ.பினியானது , 
முதல் உஷ்ணம்செய்து , பிறகு , நித்திராகாரி , வேதனாசாந் திகாரி, 
சுவே தகாரி , அங்காகர்ஷ்ண நாசகாரி, ஆகிய இக்குணங்களைத் தரும் . 
சுரப்பு நீர்களைவரட்டுகிற குணமுண்டு. மாத்திரையில் அதிகமானால் , 
விஷமிக்கும் . 

உபயோகம்.- இதை பேதி , சீதபேதி , வாந்திபேதி , இசிவு , 
சூலை , வயிற்று வலி, வாந்தி , கண்ணோவு , ரணம் , நித்திராபங்கம் , அதி 


20 


பைஷஜகல்பம் . 


மூத்திரம் , மதுமூத்திரம் , இரைப்பு , காதுவலி , பல்வலி , இவைமுதலி 
யவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .---- 2, உளுந் துளிறை , குளிகைசெய்து ஒருவேளை 
க்குக் கொடுக்கலாம் . 

அபினியைக் கெடுக்கிற பதார்த்தங்கள் .-- மாசக்காய் ஒற்றதுவ 
ர்ப்புப் பதார்த்தங்கள் , சுண்ணாம்புஜலம் , பால்துத்தம் , மயில் துத்தம் , 
அன்னபேதி , சல்வீரம் , ஆகிய இவைகளைச் சேர்த்தால் அபினியின் 
குணம் கெடும் . 

அபினிக்கு முறிவு.- அபினியை விஷமிக்கும்படி தின்றவர்களு 
க்கு , மாசக்காயையாவது , அல்லது துவர்ப்பு பதார்த்தங்களில் எதை 
யாவது , கஷாயமிட்டுக் கொடுத்தால் , அபினி முறிந்துவிடும் . 

யோகங்கள் . 


கவாடசூரணம் .-- இதுவே அபினிகலவைச் சூரணம் . செய் 
முறை -அபினி, 12 - பங்கு ; மிளகு , 2 - பங்கு ; சுக்கு , 5 - பக்கு ; சீர 
கம் , 6 - பங்கு ; பாதாம்பிசினி, , -பங்கு . - இவைகளின் தூன்களைக்கல 
ந்து , வஸ்திரகாயம் செய்து , பிறகு கலுவத்திலிட்டு , லேசாய் அரைத் 
துக்கொள்ளவும் . (10 -உளுந்து நிறைசூரணத்தில் , 1 -உளுந் துறை, 
அபினியிருக்கின்றது .) உபயோகம் .-- பேதி, சூலை , சித்திராபங்கம் , 
இசிவு இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .-- 
2-5 , உளுந்து விறை கொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை . ) 

கவாடலேகியம்.- இதுவே அபினிலேகியம் . செய்ழறை .- 
அபினி கலவைச்சூ ரணம் , 192 , உளுந்துநிறை ; ஷர்பத்து 1 , பலம் , 
இவைகளைக் கலந்துக் கொள்ளவும் . சுமார் 40 -பங்கில் , 1 - பங்கு 
அபினி இருக்கின்றது . செய்கை.--உஷ்ணகாரி , வேதனாசாந்திகாரி , 
ஆகிய இக்குணங்களுண்டு , உபயோகம்.-- வயிறு உப்பி ஆகிறபேதி 
யைக் கட்டுவதற்குக் கொடுக்க , இது நல்லயோகம் . மாத்திரை.- 
5-20 , உளுந்து நிறைகொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 

கவாடவடகம்.- இதுவே கட்டுவாங்க குளிகை. செய்ழறை .- 
அபினி -1 - பங்கு ; சுக்கு , 2 - பங்கு ; சாதிக்காய் 2 - பங்கு ; சீரகம் 2 - பங்கு 
அதிவிடையம் , 1 - பங்கு ; பேரீச்சம்பழம் , 2 -பங்கு . இவைகளைச்சேர் 
த்து , எலுமிச்சம் பழரசம்விட்டு, மைய அரைத்து , கடலைப் பிரமா 
ணம் குளிகை செய்து உலர்த்திக் கொள்ளவும் . மாத்திரை.- 
1-2 - குளிகைகள் , தேனில் கலந்துக் கொடுக்கலாம் . (சாரசங்கி 
ரகம் .) 

சிறுபிள்ளைகளுக்கு கட்டுவாதி தளிகை செய்முறை.-- ஒருஜாதி 
க்காயைத் துளைத்து , அதில் 6 -உளூந்து விறை அபினியை வைத்து, 
மஞ்சள் கவசம் செய்து , அதின்மேல் துணிசுற்றி , அரைத்தமண்ணைப் 
பூசி , உலர்த்தி , புடத்திலிட்டு , எடுத்து , கவசத்தை நீக்கி . காய்க்குச் 
சமன் , பேரீச்சன்பழம் சேர்த்து , முலைப்பால் விட்டரைத்து , பச்சை 


பைஷஜகல்பம் . 


21 


ப்பயர் பிரமாணம் உருட்டி , உலர்த்திக் கொள்ளவும் . மாத்திரை.- 
1 - குளிசை , தேனிலுரைத்துக் கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

போஸ்த்தக்காய் . 

யோகங்கள் . 
போஸ்த்தக்காய் கஷாயம் செய்ழறை . - 2 - பலம் , போஸ்த்த 
க்காய் , 1 - பலம் துத்தியிலை இவைகளை 1 - படி தண்ணீரிலிட்டு , அரை 
நாழிகைவரையில் காய்ச்சி வடிகட்டிக்கொள்ளவும் . செய்கை .- 
இதற்குச் சமனகாரி , வேதனாசாந் திகாரி , குணங்களுண்டு . உபயோ 
கம்.- இதைக் கண்ணோய் , வயிற்றுவலி, மூட்டுவேதனை , முதலிய 
நோயுள்ள இடங்களில் , ஒற்றிடமிடலாம் . ( அனுபவமுறை .) 

போஸ்த்தக்காய் ஷரீப்பத்து செய்ழறை . - 41 - அவுன்ஸ் விரை 
யில்லாத போஸ்த்தக்காயை, 100 - அவுன்ஸ் கொதிக்கக்காய்ந்த தீநீரி 
லிட்டு , 40 - அவுன்ஸ் ஆகக் காய்ச்சி : நன்றாய்ப் பிசைந்து , வடிக்க 
ட்டி , மறுபடியும் , 10 - அவுன்ஸ் ஆகக்காய்ச்சி , சூடா இருக்கும்போ 
தேவடிக்கட்டி , 12 - மணிநேரம் அசையாமல் வைத்து , தெளிவான 
நீரை , 5 - அவுன்சுக்குக் காய்ச்சி , 7 ,-அவுன்ஸ் சருக்கரையைச் சேர் 
த்து , சுடவைத்துக்கொள்ளவும் ; முடிவில் , 5 -டிராம் ஆல்கோஹல் 
என்னும் சாராயம் சேர்த்துக் கொள்ளவும் . உபயோகம் .-- குழந்தை 
களுக்கு அபினி, உபயோகப்படுத்தவேண்டிய போது , இதை உபயோ 
கிக்கலாம் . மாத்திரை . - 2-4, திராம் பெரியவர்களுக்கும் , -10-15 , 
துளி குழந்தைகளுக்குக்கொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 

( 5 கசகசா . 
செய்கை .-- இதற்கு சினிக்த காரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதை நமைச்சல் , கிரஹணி , அதிசாரம் , அதி 
த்திரை , இந்திரிய நஷ்டம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

யோகம் , 
கசகசாலேகியம் . செய்முறை - கசகசா , வால்மிளகு , வாதுமை 
ப்பருப்பு , கற்கண்டு , இவைகளின் தூள் சமநிறை ; தேன் , நெய் , தே 
வையானது . இவைகளைச்சேர்த்து , இடித்து , லேகியமாக்கிக்கொள்ள 
வும் . மாத்திரை. - 1-2 , விராகநிறைகொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

// அப்பளக்காரம் . 
செய்கை.-- இந்த உப்புக்கு , ஆம்லநாசகாரி , மூத்திரவர்த்தன 
காரி , அஸ்மரீஹரகாரி , கதுநாசகாரி ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.-- வாதகுன்மம் , வயிற்றுப்பிசம் , கீல்வீக்கம் , வாத 
ரோகங்கள் , இவைகளுக்கு , சோடாவுக்குப்பதில் , இதை உபயோகி 
க்கலாம் . 


22 


பைஷஜகல்பம்: 


மாத்திரை .-- 1-2 , விராகவிறை, தண்ணீரில் கலந்து, கொடுக்க 
லாம் . (சிந்தாமணி .) 

2. அப்பிரகம் 
செய்கை- இதற்கு சங்கோசனகாரி, வியதாபேதகாரி , பலகாரி 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- பெருவயிறு , பிரமியம் , அதிமூத்திரம் , சுரம், 
நமைச்சல் , மேகபையித்தியம் , கண்ணோவு , வாதரோகங்கள் , எலும் 
புருக்கி , உட்சூடு , உள்ளெரிவு , ஆகிய இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . வீரியவிருத்தியையும் , தேகத்தைப் புஷ்டித்து மினுமினுப்பை 
யும் உண்டாக்கும் . ( சிந்தாமணி ) 


யோகம் . 


அப்பிரகசிந்தூரம் . செய்முறை --கிருஷ்ண அப்பிரகத்தைப் 
பழுக்கக்காய்ச்சி , வெள்ளாட்டு நீரில் தோய்த்தெடுத்து , கட்டபாரை 
யால் இடித்து பொடிசெய்து , நெல்லுடன் கலந்து , அவித்து , கம்ப 
ளியில் கட்டி , காடியிலிட்டுவைத்து, மறுநாள் கட்டையவிழ்த்து , கை 
யால் தேய்க்கவும் ; தெளிந் தகாடியை வடித்துவிட்டால் , அடியில் அப் 
பிரகம் உறைந்து விற்கும் ; அதை வெயிலில் உலர்த்திக்கொள்ளவும் 
இவ்விதமாய்ச் சுத்திசெய்த அப்பிரகநவநீதம், 10 - பங்கு ; கந்தகம் 1 
பங்கு . இவைகளை எலுமிச்சம்பழரசம் விட்டு அரைத்து , லேசாய் 
பில்லைதட்டி , காயவைத்து , புடம்போட்டு எடுத்து கரிசாலை ரசத்தில் 
ஒருமுறையும் , செருப்படைரசத்தில் ஒரு முறையும் , பொடுதலைச்சா 
ற்றில் ஒருமுறையும் , முருங்கைப்பூரசத்தில் ஒருமுறையும் , அரைத் 
துப் புடம்போட்டால் , சிந்தூரமாகிவிடும் . ரசங்களைவிட்டரைக்கும் 
போதெல்லாம் , கந்தகம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது . மாத்திரை . 
1 - பண விடை , கொடுக்கலாம் . ( சாமசங்கிரகம் .) 


3 அமுக்கிராக்கிழங்கு . 

இதுவே அஸ்வ கந்தி . 
கெய்கை.- இதற்கு சதுநாசகாரி , வியதாபேதகாரி , தீபன 
காரி ஆகிய இக்குணங்களுண்டு.-- பாலில் அவித்து , உலர்த்தி , 
பொடிசெய்துக்கொள்ளுவதே சுத்தி . 

உபயோகம்.- வீக்கம் , சுரம் , சலதோஷம் , வாதசூலை , உப்பி 
சம் வாந்தி , இருமல் , வாதக்கரப்பான , பாண்டு , மந்தப்பசி , மேக 
வியாதிகள் , இவை முதலியவைகளுக்கு இதை உபயோகிக்கலாம் . 
(சிந்தா மணி .) 

மாத்திரை - இதின் சூர்னத்தில் 1 -விராகவிறை , சருக்கரையி 
லாவது நெய்யிலாவது கலந்துக்கொடுக்கலாம் . 


--- 


சேர்த்து , 


த , 
பைஷஜகல்பம் . 

23 
யோகங்கள் . 
அஸ்வகந்தி சூரணம் . செய்முறை.-- சுத்திசெய்த அமுக்கிராக்கி 
ழங்கு , பலம் , 4 ; திரிகடுகு , எலம், கிராம்பு , சிறுநாவல்பூ , இவைக 
ளின் சூரணம் வகை 1 - க்கு பலம் , ; சேர்த்து . அந்தக்கூட்டுச் 
சூரனத்துக்குச் சமன் சருக்கரை சேர்த்துக்கலந்துக்கொள்ளவும் . 
மாத்திரை.-- 1-2 , துலாம் , தேனில் கலந்து கொடுக்கலாம் ; ( சார 
சங்கிரகம் . ) 

அஸ்வகந்திபலாலாக்ஷாதி தைலம் , செய்ழறை . - 1 -பதக்கு 
ஆற்று நீரில் , 10- பலம் அமுக்கிராக்கிழங்கு , 10- பலம் சிற்றாமுட்டி 
வேர், சிதைத்துப்போட்டு , 10- பலம் கொம்பரக்கைச்சிதைத்து , 
கிழிகட்டி தொங்கவிட்டு , எரித்து , 2 - படி , கஷாயமாகவடித்து , 
அதில் தயிர் சலம் - படி , 6 ; நல்லெண்ணெய்படி , 13 ; விலாமிச்சன் 
வேர் , அரத்தை , அதிமதுரம் , மஞ்சிட்டி , சதபுஷ்பி, ( சதகுப்பை ) கோ 
ஷ்டம் , கப்புமஞ்சள் , சந்தனக்கட்டை , திப்புலிமூலம் , காட்டுமிளகு, 
கடுகுரோகிணி , தேவ தாரம், கோரைக்கிழங்கு , நன்னாரிவேர் 
வகை 1 - க்கு , பலம் , 4 ; இவைகளைப் பால்விட்டரைத்து , 
தீபாக்கினியாக எரித்து , துழாவி , பக்குவத்தில் வடித்துகொண்டு 
1 - மாதம் நெற்புடத்தில்வைத்து , சுத்திசெய்து கொள்ளவும் . உபயோ 
கம் .-- இதை ஸ்நானம் செய்துவைக்கில் , சர்வசுரங்கள் நீங்கும் . 
( தைலவர்க்கச்சுருக்கம் . ) 

- அம்மாம்பச்சரிசி . 

இதுவே சித்திரை வல்லாதி . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதின்பாலை , நகச்சுற்றுக்கு உபயோகிக்கலாம் 
சமூலத்தை , பிரமேகம் , தடிப்பு , நமைச்சல் , இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 

/ 5 அயம் . இரும்பு .. 
செய்கை - அரப்பொடிக்கு , கிருமிநாசகாரிகுண மூண்டு . 
உபயோகம் - கிருமிரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- அரப்பொடியில் 5-20. உளுந்து நிறை , தேனில் 
கலந்துக்கொடுத்தால் , வயிற்றுக் கிருமிகள் வெளிப்படும் . 

யோகங்கள் . 
அயச்சிந்தூரம் . செய்முறை.- இதைச் செய்கிற முறைகள் 
பலவிதம் ; அவைகளில் , சுலபமான இரண்டொருமுறைகளை மாத்தி 
ரம் , இதனடியில் கூறப்படும் . ( 1 ) தேவையான இரும்பின் துப்பை 
அரைத்து , தண்ணீரிலிட்டு , கலக்கி , தெளியவைத்து , நீரை வடித்து 


24 


பைஷஜகல்பம் . 


மாகிவிடும் . ( 2 ) அன்னபேதியை எலுமிச்சம்பழ ரசம்விட்டரைத்து , 
வில்லைதட்டி , உலர்த்தி , புடமிட்டால் , சிந்தூரமாகும் .-- ( 3 ) 1 - பலம் 
அரப்பொடியை, புளிப்பு வெள்ளைமாதுளம் பழரசத்தில் , 3 -நாள் 
ஊறவைத்து , அரைத்து , புடம்போட்டு , எடுத்து , மறுபடியும் இர 
ண்டுதரம் , கற்றாழைச்சாற்றில் அரைத்துப் புடம்போட்டால் , சிவந் 
துவிடும் . அரப்பொடியை, பழச்சாற்றிலும் , காடியிலும் , காட்டாம 
ணக்குப்பாலிலும், மும்மூன்று நாள் ஊறவைத்து , பிசைந்து , கழுவி 
க்கொள்வதே சுத்தி . ஹிந்துழறைகள் செய்கை.- அயச்சிந்தூரத்து 
க்கு , பலகாரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதைப் பாண்டு , முகசந்ன் , புராதன அக்கினிமா 
தியம் , சூதகப்பாண்டு , நடுக்கல் , மது மூத்திரம் , இசிவு, கக்கிருமல் , 
இருதயத் துடிப்பு , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் மா 
த்திரை.- 5-20 , உளுந்துநிறை, தேனில் கொடுக்கலாம் . 

அன்னபேதி , செய்கை.-- இதற்கு தார்ட்டியகாரி , சங்கோசன 
காரி , ருதுவர்த்தனகாரி , கிருமிநாசகாரி , முறைவியாதிரோதி , 
ஆகிய இக்குணங்களுண்டு . மேலுக்கு உபயோகித்தால் , சங்கோசன 
காரி , உஷ்ணகாரிகுணங்களைக் காட்டும் . உபயோகம் - இதைப்பா 
ண்டு , சூதகப்பாண்டு , சூதகக்கட்டு , கர்ப்பப்பிரமேகம் , காச்சக்கட்டி , 
முறைகாச்சல் , சூரியாவர்த்ததலைவலி , மருந் துபையித்தியம் , நாள்ப 
ட்டகக்கிருமல், தட்டைக் கிருமிரோகம் . இவைமுதலியவைகளுக்கு , 
உள்ளுக்கு உபயோகிக்கலாம் . அக்கி , மேகவிரணம் , சீழ்மூலம் , குத 
ப்பிரம்சம் , கருப்பவிரணம் , இவை முதலியவைகளுக்கு மேலுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1-5 , உளுந்து விறை . திராக்ஷபழம் 
தேவையானது சேர்த்து , குளிகை செய்து , தினம் 3 , 4-தடவை 
கொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை. ) 

அயபஸ்மம் . செய்முறை.-- அன்னபேதியைப் பொடித்து , 
இரும்பு பாத்திரத்திலிட்டு வருத்தால் , அதிலிருக்கிற நீர்ச்சுண்டி வெ 
ள்ளைச்சூர்ணமாகிவிடும் . உபயோகம்.-- அன்னபேதியை உபயோகிக் 
கிற ரோகங்களுக்கு , இதை உபயோகிக்கலாம் . மாத்திரை.---- 3, 
உளுந்து விறை , தேனிலாவது , வெல்லத்திலாவது , சேர்த்துக்கொடு 
க்கலாம். திராக்ஷபழம் சேர்த்து குளிகை செய்தாவது கொடுக்கலாம் . 
( இங்லீஷ்முறை .) 

காந்தம் . 
எஃத - இதுவே உருக்கு . 

மண்டூரம் - இதுவே கிட்டம் . 
இம்மூன்று பதார்த்தங்களுக்கு , அயத்துக்கிருக்கிற குணங்களே 
உண்டு. அயமருந்துகளுக்குள் , அயச்சிந் தூரமும் , அயபஸ்பமும் 
அன்னபேதியுமே சிரேஷ்டமானவைகள் . 

காந்தத்தால் செய்தபாத்திரத்தில் , பால் விட்டுக்காய்ச்சி , குடித் 
துக்கொண்டுவந்தால் , ரத்தவிருத்தியுண்டாகும் , துர்ப்பலம் நீங்கும் , 


பைஷஜகல்பம் . 


25 


தேகமேனி தரும் . காந்தப்பாத்திரத்தில் பால்விட்டுக்காய்ச்சினால் , 
பொங்கி உள்ளவேங் ற்கும் வெளிக்குவராது . இது ஒரு விசேஷ 


குணம் . 


காந்தச்சிந்தூாம் . செய்ழறை.- காந்தம் , பொட்டிலுப்பு , 
கந்தகம் , வகை -1 - க்கு பலம் -1 , இவைகளை அம்சபாத இலைச்சாற்றா 
லாட்டி , புடம்போட்டு , எடுத்து , பிறகு கத்தாழைச்சாற்றில் 2 - தரம் 
ஆட்டி , இரண்டுபுடம்போடவும் , சிவந்துவிடும் . உபயோகம் .-- அயச் 
சிந் தூரத்தின் குணமே இதற்குமுண்டு; ஆகையால் , இதற்குப்பதில் 
அயச் சிந்தூரத்தையே உபயோகிக்கலாம் . மாத்திரை.-- 5-20 , உளு 
ந்து விறை தேனிலாவது , வெல்லத்திலாவதுசேர்த்துக் கொடுக்கலாம் . 
( மூலிகை சங்கலிதம் .) 

அயக்காந்தச்சிந்தூரம் செய்முறை .-- சுத்திச்செய்த அயம் , 
காந்தம் , கந்தகம் , வகை 1 - க்கு பலம் -1 ; பூநீர்ச் சுண்ணம், கழஞ்சி , 
1. எலுமிச்சம்பழ சாற்றால் , 4. சாமமாட்டி , வில்லை தட்டி , கா 
யவைத்து , ஒட்டிலிட்டு , சீலைமண் செய்து , 1 - முழக்குழியில் , 50 எரு 
வில் புடம்போட , சிந்தூரமாகும் . மாத்திரை.- 5-10 உளுந் துங்றை 
கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

| 7 அரக்கு - கொம்பரக்கு. 
செய்கை . - இதற்கு வியா தாபேதகாரிகுண முண்டு . 
உபயோகம் .-- இது யோகமுறைகளில் சேருகின்றது . 

யோகங்கள் . 
அரக்குத்தைலம்.- இதுவே கொம்பரக்குத்தைலம் ; லாக்ஷாதி 
தைலம் . செய்ழறை . - 8 - பலம், கொம்பரக்கை , பொடித்து , கிழி 
கட்டி , 8 - படி ஆற்றுநீரில் தொங்கவிட்டு, சிற்றாமுட்டி விரகால் எரி 
த்து , 1 - படிக்குச்சுண்டவைத்த கொம்பரக்குக்கஷாயம் , நல்லெண் 
ணெய் , பால் , வகை 1 - க்கு படி -1 ; புளிச்சத்தண்ணீர் , தயிர்ச்சலம் , 
வகை 1 - க்கு படி -- ஆகிய இவைகளைக்கலந்து , அதில் சந்தனம் , 
அகில்கட்டை , வெட்டிவேர் , குருவேர் , கஸ்தூரிமஞ்சள் , லவங்கப்ப 
ட்டை , கோஷ்டம் , லவங்கப்பத்திரி , பச்சிலை, அதிமதுரம் , சடாமா 
ஞ்சில் , மிளகு , சோம்பு , சுக்கு , சாபத்திரி , கிச்சிலிக்கிழங்கு, கடுகு 
ரோகினி, ஏலம் , சதகுப்பை , கிளியூரல்பட்டை , சீரகம் , வகை 1 - க்கு 
பலம் 4. இவைகளைப் பால்விட்டரைத்து , கரைத்து , எரித்து பதத் 
த்தில் வடித்து , நெற்புடத்தில்வைத்து சுத்திசெய்து கொள்ளவும் . 

உபயோகம்.-- புராதனசுரங்கள் , நளிர்ச்சுரம் , தேகக்கடுப்பு , 
தலைவலி , கத்தாழை நாற்றம் , சுவாசகாசம் , பாண்டு , இவைமுதலிய 
வைகளுக்கு , ஸ்நானம் செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச் சுருக்கம் .) 

18 அரத்தை . 
சித்தரத்தை - பேரரத்தை- என இரண்டு சாதிகளுண்டு . 

செய்கை .-- இந்த வேருக்கு , கபஹாரி , சுரஹாரி , ஜடராக்னி 
வர்த்தனகாரி ஆகிய இக்குணங்களுண்டு . 

4 


26 


பைஷஜகல்பம் 


உபயோகம் .-- இதை , சுரம், இருமல் , வாதரோகங்கள் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- இதின் சூர்ணத்தில் 1-1 , விராகைெற தேனில் 
கலந்துக்கொடுக்கலாம் . 

யோகம் . 
அரத்தைக்கஷாயம் . - 2 - விராகவிறை அரத்தையைச் சிதைத்து 
4 - படி வெந்நீரிலிட்டு , மூடி , 3 - மணிநேரம் ஊறவைத்து , வடிக்கட் 
டிக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை , சுரம், இருமல் இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை.-- - 4 , ஆழாக்கு வீதம் தேன்விட்டு 
கலந்துக் கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

1 - அருநெல்லிக்காய் . 
செய்கை .-- இதற்கு சீதளகாரி , தாகசமனி ஆகிய இக்குணங்க 
ளுண்டு . 

உபயோகம் .-- இ தின் ரசத்தை பித்தம் , தாகம் , உட்சூடு இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . இதின்வேரை சுரம் , அரோசகம், வாந்தி 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
அருநெல்லிக்காய் ஷர்பத்து . செய்முறை.- அருநெல்லிக்காய் 
ரசம் 1 - பங்கு ; சர்க்கரை , 3 - பங்கு இவைகளைச்சேர்த்து , காய்ச்சி , பத 
த்தில் வடிகட்டிக்கொள்ளவும் , மாத்திரை.- ---- பலம் வீதம் தண் 
ணீரில் கலந்துக்கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

அரூதா இலை . 

இதுவே சதாப்பு இலை . 
செய்கை.-- இந்த இலைக்கு , உஷ்ண காரி , அங்காகர்ஷண நாச 
காரி , ருதுவர்த்தனகாரி , கிருமிநாசகாரி ஆகிய இக்குணங்களுண்டு 
அதிகமாய்க்கொடுத்தால் விஷமிக்கும் . 

உபயோகம்.- இதைச் சூதகசந்ஸ் , சூதகக்கட்டு , காக்கைவலி , 
குழந்தைகளுக்குக்காணுகிற மாந்தவலி , இவை 

வை முதலியவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- பச்சையிலையை அரைத்து , 20-40 -உளுந்து நிறை 
கொடுக்கலாம் . இதின் ரசத்தில் 10-20 - துளி தேனில் கலந்து குழந் 
தைகளுக்குக் காணுகிற வலி, கிருமிரோகம் இவைகளுக்குக்கொடுக்க 
லாம் . வலியுள்ள போது ரசத்தை மேலுக்குப் பூசலாம் . 

2. ! அறுகம்புல்லின் வேர் . 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , சீதளகாரி , ஆகிய இக்கு 
ணங்களுண்டு . 


5) 


பைஷஜகல்பம் . 


27 


உபயோகம் .-- இதைக் கோழை , கண்ணோவு , சிரஸ்தாபம் , தூம் 
பிரநோய் , ரத்தபித்தம் , மருந்துச் சூடு , வெப்பம் ஆகிய இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . சரீரவன்மையுண்டாகும் ; அறிவு தரும் . (சிந்தா 
மணி . ) 

யோகங்கள் . 
தூருவாதி கிருதம் .-- இதுவே அறுகம்வேர் நெய் . செய்ழறை .- 
அறுக்கம்புல் சமூலத்தின் , ரசம் படி -2 ; ஆலம்பட்டை கஷாயம் , படி 
2 ; பால்படி - 1 ; நெய் , படி -1 . இவைகளைக்கலந்து , காய்ச்சி பதத்தில் 
வடித்து , அதில் அதிமதுரம் , நன்னாரிவேர், சீரகம் , சந்தனக்கட்டை , 
கோஷ்டம் , விலாமிச்சுவேர் , கோரைக்கிழங்கு , ஆஷாடிவேர் , இவை 
களின் வஸ்திரகாயஞ்செய்த சூர்ணம் வகை 1 - க்கு பலம் -1 ; சாபத் 
திரி, ஏலம் இவைகளின் தூள் வகை 1 - க்கு விராக நிறை 2. சேர்த் 
துக்கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை உடம்பெரிவு , வெள் 
ளை , ரத்தபித்தம் , நீர்க்கடுப்பு , தாகம் , விசர்ப்பி இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1-2 , உத்திரானி அளவு , 
தினம் 2-3 - தடவை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

தூருவாதித்தைலம் . செய்ழறை . - அறுகம்புல்லின் கிழங்கு , 
வீசை -1 ; உரலிலிட்டு , இடித்து , அதில் 6 - படி சலம் விட்டு எரித்து , 
4 -படிக்குச் சுருக்கிய கஷாயத்தை , தைலபாத்திரத்தில் வடித்து ,, 
அதனுடன் 13 - படி , பாலும், 4 - படி நல்லெண்ணெயும் விட்டு; ஒரு 
சாதிவிரகால் எரித்து , துழாவி , பதத்தில் வடித்துக்கொள்ளவும் 

- உஷ்ண வாதரோகம் , மூலச்சூடு , மருந்துகள் உஷ் 
ணம் , ஆண் குறி , வயிறு இவைகளின் எரிவு , அழலை , அழுகிரந்தி , 
பித்தரோகம் , இருத்வாதம், கபால சூலை , சொறி , நீர்க்கோவை , பீன 
சம் இவைகளுக்கு ஸ்நானம்செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக் 
கம் . ) 

ஆகாசகருடன் கிழங்கு . 

இதுவே கொல்லன் கோவைக்கிழங்கு . 
செய்கை . - இதற்கு வியதாபேதகாரி , பலகாரி ஆகிய இக்குண 
ங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மேகரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- இதின்சூரணத்தில் 1-1 , விராகன்றை , சருக்கரை 
யில் கலந்துக்கொடுக்கலாம் . 

2. 3 

ஆகாசதாமரை . 

இதுவே அந்தரத்தாமரை , 
செய்கை . - இந்த இலைக்குச் சீதளகாரி , சீனித்தகாரி , குணங்க 


ளுண்டு . 


உபயோகம் .-- இதை நீர்ச்சுருக்கு , மூலம் , சீதபேதி , பொடி 
இருமல் , தாபிதம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


28 


பைஷஜகல்பம் . 


மாத்திரை .-- இதின் சுரசத்தில் * - 4 , ஆழாக்கு அளவு , 
தேனில் கலந்துக்கொடுக்கலாம் . மூலம் அடிதள்ளிப் போகுதல் , 
தாபிதம் , வித்திருதி இவைகளுக்கு இலையை அரைத்து , மேலுக்கு 
வைத்துக் கட்டலாம் . 

ஆடாதோடை . 
செய்கை.- இந்த இலைக்கு , கபஹாரி , அங்காகர்ஷ்ண நாசகாரி 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை இருமல் , சுவாசரோகம் , சுரம் , க்ஷயம் 
வை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- இதின் சுரசத்தில் . 10-20- துளி, தேனில் கலந் 
துக்கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
ஆடாதோடை வெந்நீர் ஊரல் கஷாயம்.-- செய்முறை - 2-3 
இலையையும் , 1 - ஏலக்காயையும் , 4 - படி வெந்நீரிலிட்டு, 2 - மணிநே 
ரம் ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை --- ஆழாக்கு 
அளவு , தினம் , 3 - வேளைக்கொடுக்கலாம் .. 

ஆடாதோடைச் சத்து செய்ழறை.-தேவையான ஆடாதோடை 
சுரசத்தை மண்பாண்டத்திலிட்டு , மெழுகுபதமாய்ச் சுண்டக்காய்ச்சி 
க்கொள்ளவும் . மாத்திரை. - 4-10 -உளுந் துகிறை, மாத்திரை செய்து 
தினம் 3-4 - தடவை கொடுக்கலாம் . இதனுடன் , திப்பிலிப்பொடி சே 
ர்த்து சொடுத்தால் வீரியம் அதிகப்படும் . 

வாசாதி கிரதம் . செய்ழறை.- ஆடாதோடையிலை, சப்பாத்தி 
ப்பூ இலை , சீந்தில்கொடி , வகை - 1 - க்கு பலம் 3 ; தண்ணீர்படி 2. கா 
ய்ச்சி , 8- ல் 1 -பங்காகச்சுண்டவைத்து , வடிக்கட்டி , அதில் அதிமது 
ரம் , இலுப்பைப்பூ , வகை 1 - க்கு - விராக நிறை -1 ; பாலில் அரைத்து 
கலந்து , 21 - பலம் நெய்சேர்த்து , காய்ச்சி , பதத்தில் வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- ரத்தப்பித்த ரோகங்கள் , பெரும்பாடு , 
இருமல் இவைமுதலிய ரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்தி 
ரை . - 1-2 - விராகங்றை , தினத்துக்கு 3-4 - தடவை கொடுக்கலாம் . 
(சாரசங்கிரகம் .) 

ஆடு தீண்டாப்பாளை . 
செய்கை .-- இந்த இலைக்கு கிருமிநாசகாரி , பிரசவகாரி 
குண 


ங் 


களுண்டு . 


உபயோகம் .-- கிருமிரோகம் , கரப்பான் , கருங்குஷ்டம் , சீத 
சுரம் , மந்தப்பிரசவம் இவை முதலிய வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி . ) 

யோகம் . 
ஆடுதீண்டாப்பாளை வெந்நீர்ஊறல் கஷாயம் , செய்ழறை - 
3 - விராகரிறை இலையை , --படி வெந்நீரிலிட்டு , 2 -மணிநேரம் 


பைஷஜகல்பம் 


29 


ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை .- * - 4, ஆழாக்கு 
அளவுகொடுக்கலாம் . 

2 

ஆமணக்கு இலை , 
செய்கை.- இதற்கு க்ஷரவர்த்தன காரி குணமுண்டு . 

உபயோகம் .-- பாலில்லாத பெண்களுக்கு , ஆமணக்கு இலையை 
வதக்கி , ள் தனங்கள் மேல்வைத்து கட்டிக்கொண்டு வந்தால் , பால் 
சுரக்கும் ; நோவுள்ள விடங்களில் ஒற்றிடமிடலாம் . 
2 ) ஆமணக்கெண்ணெய் -சிற்றாமணக்கெண்ணெய். 

செய்கை.- இதற்கு விரேசனகாரிகுணமுண்டு . 
உபயோகம்.-- மலபந்தத்துக்குக் கொடுக்கலாம் . 

மாத்திரை.- இதில் ! - 4 - ஆழாக்கு அளவு பால் , காபி , சுக்குக 
ஷாயம் , உப்பு சேர்ந்த நீராகாரம் , எலுமிச்சம்பழரசமும் சருக்கரை 
யும் சேர்ந்த கூட்டு, ஆகிய இவைகளில் எதிலாவது கலந்துக்கொடு 
க்கலாம் . 

2-3 ஆரஞ்சிப்பழம் . 
செய்கை . - இதற்கு சீதளகாரிகுண முண்டு . 

உபயோகம்.- இதைச் சுரம், வாந்தி , தாகம் , இளைப்பு , அரோ 
சகம் . இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- ! - ! - ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் ; அல்லது 
சுளைகளை வாயிலிட்டு சப்பிக் கொண்டு இருக்கச்செய்யலாம் . 

24 ஆரஞ்சிப்பழத்தோல் . 
செய்கை.- தீபனகாரி , பலகாரி ஆகிய இக்குணங்களுண்டு .. 

உபயோகம்.- அக்கினிமந்தம் , வாந்தி , துர்ப்பலம் இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
ஆரஞ்சிப்பழத்தோல் வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை . 
4 - பலம் ஆரஞ்சிப்பழத்தோலையும் 1 - விராக நிறை எலுமிச்சம்பழத் 
தின் பச்சைத்தோலையும் , , - விராகநிறை லவங்கமும் சிதைத்து , 
--படி வெந்நீரிலிட்டு , மூடி * நாழிகை வரையில் ஊறவைத்து , வடி 
க்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- - 4 - ஆழாக்கு அளவு கொடுக்க 
லாம் . 

ஆரஞ்சிப்பழத்தோல் ஷர்பத்து . செய்ழறை .-- 21 - பலம் , உல 
ர்ந்த ஆரஞ்சிப்பழத்தோலை , 1 - படி கொதிக்கக்காய்ந்த வெந்நீரிலிட்டு 
30- நாழிகைவரையில் ஊறவைத்து , தோலைப் பிசைந்து , பிழிந்து 
எடுத்துவிட்டு , ஜலத்தை இறுத்து . 10- மிஷம் வரையில் காய்ச்சி , 
வடிகட்டிக்கொண்டு , அதில் 48 - பலம் சருக்கரை சேர்த்து சிறுதீயிட் 
டெரித்து கரைத்துக்கொள்ளவும் . செய்கை . - தீபனகாரி . 


30 


பைஷஜகல்பம் . 


உபயோகம்.- வேகுட்டலையுடைய மருந்துகளோடு இதைச் 
சேர்த்துக்கொடுக்கலாம் . மாத்தினா.- 1-2 , விராகன்றை கொடுக்க 
லாம் . 

3. ஆலம்பால் . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குண முண்டு . 

உபயோகம்.- இதை நாக்கு வெடிப்பு , பிரமேகம் , தாதுக்ஷ்ணம் 
இவைகளுக்கு உள்ளுக்குக்கொடுக்கலாம் . பல்லு ஆட்டத்துக்கும் ,, 
கால் வெடிப்புக்கும் மேலுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - 1-2- துலாம் நிறை சருக்கரையில் சேர்த்துக் கொ 
இக்கலாம் . 

3 ! ஆல்பகோரா . 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி, லகுவிரோசனகாரி குணங்க 
ளு 

உபயோகம் .-- சுரம் , அரோசகம் , தாகம் இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - ரோகிக்குத் தேவையான பழங்களைக் கொடுப்பிக் 
கலாம் . 

5.ஆவாரன்பட்டை - பூ - பிசின் . 
செய்கை .-- இதின் பட்டைக்கும் , பூவுக்கும் , சங்கோசனகாரி 
குணமுண்டு . 

உபயோகம் .-- வாய் ரணம் , மதுமூத்திரம் , ரத்தமூத்திரம் , கர்ப் 
பசிராவம் , பெரும்பாடு இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
ஆவாரன் பூவை , கண்ணோவுக்கு ஒற்றிடமிடலாம் . இதின் தூளை பச் 
சைப்பயிர்மாவோடு சேர்த்து , நமைச்சலுக்கு பூசலாம் . 

மாத்திலா.--பட்டையின் சூர்ணத்தில் , 10-30 , உளுந்து நிறை 
சருக்கரையில் கலந்துக்கொடுக்கலாம் . 

ஆவாரன்பட்டைக்கஷாயம் . செய்முறை . - 14 - பலம் 
பட்டையை இடித்து , 3 - படி நீரிலிட்டு , 15 - சிமிஷநேரம் காய்ச்சி , 
வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- 3 - 4 , ஆழாக்கு அளவுகொ 
டுக்கலாம் . 

இந்திரபுஷ்பாதிகிருதம் செய்ழரை .-- 10 - பலம் ஆவாரன் பூவை , 
20 - பலம் நெய்யிலிட்டு , 3- நாள் ஊறவைத்து , பிறகு காய்ச்சி , வடிக் 
கட்டி அதில் 10- பலம் கற்கண்டும் , ஏலம் , சீரகம் , லவங்கப்பட்டை , 
சடாமாஞ்சி , சந்தனம் இவைகளின் தூள் . வகை 1 - க்கு விராகவிறை 
1 - ம் , சேர்த்து , கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- மேகவியா திகளு 
க்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 1-2 , துலாம் நிறைகொடுக்க 
லாம் . 

33 ஆளிவிரை, 
பவே அலிசிவிரை ; அகத்திவிரை. 


ஆவாரன் 


பைஷஜகல்பம் . 


31 


செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷணகாரி குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இருமல் , ஒக்காளம் , மூத்திரத்தரிப்பு , அருசி , 
பீசவாயு , அஸ்திச்சூடு, வித்திருதி ஆகிய இவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

யோகங்கள் . 
ஆளிவிரை பொட்டலிகை . செய்ழறை . - ஆளிவிரை மாவு 

மாவு தே 
வையான்தை யெடுத்து , அதற்கு வேண்டிய வெந்நீர்விட்டு , இளகிய 
களிபதமாய்க் கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை கட்டிகளு 
க்கு வைத்து கட்டினால் , சீக்கிரத்தில் பக்குவமாகும் . 

ஆளிவிரை கஷாயம் . செய்முறை . - 6 -விராகைெற ஆளிவிரை 
2 - விராகநிறை அதிமதுரம் . இவைகளைச் சதைத்து , , -படி வெந்நீரி 
லிட்டு , மூடி 4 -மணிநேரம் அனல்பட வெதுப்பி , வடிகட்டிக்கொள் 
ளவும் . உபயோகம்.- இதை இருமல் , கிரகணி , சீதபேதி , நீர்சுருக்கு 
வெள்ளை இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. 
4 - ஆழாக்கு அளவு அடிக்கடி கொடுக்கலாம் . 

ஆளிவிரை நவநீதம் . செய்ழறை . - 1 - பங்கு ஆளிவிரை எண் 
ணெயில் , 3 - பங்குச் சுண்ணாம்பு நீர்விட்டுக்குழப்பினால் , வெண்ணெய் 
போலாகும் . உபயோகம்.- நெருப்பாவது , வெந்நீராவது பட்டு கா 
னுகிற ரணங்களுக்கு , இதை இறகால் தடவிக்கொண்டுவந்தால் , 
குளிர்ந் திருக்கும் ; ரணங்களும் சீக்கிரத்தில் உலரும் . 

- ஆற்றுத்தும்மட்டிக்காய் . 
துவே கலிங்கம் , கும்மட்டி , பேய்த் தும்மட்டி , பேய்க்கும்ம 
ட்டி , வரிக்கும் மட்டி . 
செய்கை.-- இதற்கு விரேசனகாரி குண முண்டு . 

. 
உபயோகம்.- இதை மலபந்தம் , கிர்த்கண்டரோகம் , நீர்க் 
கோவை இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- விரை நீக்கி , உலர்த்தி , பொடித்ததூளில் , 2-8 ; 
உளுந்து நிறை வெல்லத்தில் கலந்துக்கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
கலிங்காதித்தைலம் . செய்ழறை. - வரிக்கும்மட்டிக்காயின்சாறு , 
வெங்காயச்சாறு , எலுமிச்சம்பழரசம் , ஆமணக்கு எண்ணெய் , வகை 
1 - க்கு படி -1 ; இஞ்சிரசம் படி -4 . இவைகளை கலசத்திலிட்டு , காய் 
ச்சி , கொஞ்சம் நீரிருக்கும்போதே அதில் , சீரகம் , கொத்துமல்லி , 
சதகுப்பை , லவங்கம் , லவங்கப்பட்டை , மஞ்சள் , ஏலம் , இவைகளின் 
தூள் வகை 1 - க்கு பலம் -1 ; போட்டு காய்ச்சி , பதத்தில் வடித்துக் 
கொள்ளவும் . மாத்திரை. - 2-5 -விராகங்றை நீராகாரத்தில் கலந்துக் 
கொடுக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 


32 


பைஷஜகல்பம் 


குணங் 


கலிங்காதிக்குழம்பு . செய்முறை . - 1 - படி , பேய்க்கும்மட்டிக்கா 
ய்ச்சாற்றைக் குழம்பாய்க்காய்ச்சி , கலுவத்திலிட்டு , அதில் 10 - விராக 
நிறை பெருங்காயப்பொடியும் , கடுகுரோகினி, ஏலம் , வால்மிளகு , 
இந்துப்பு , வெங்காரம் இவைகளின் பொடி , வகை , 1 - க்கு விராகம் 
றை , 2 - ம் , சேர்த்து அரைத்துக் கொள்ளவும் . உபயோகம் .- 

--- இதை 
மலபந்தம் , சூதக சந்தி , இவைகளுக்குக் கொடுக்கலாம் . (சாரசங்கிர 
கம் .) 

கலிங்காதிலேகியம் . செய்ழறை.- பேய்க்கும்மட்டிக் காய்ச் 
சாறு , தேங்காய்ப்பால் , வகை , 1 - க்கு படி -3 ; கலந்து அதில் 20 
பலம் வெல்லம் கரைத்து , காய்ச்சி லேகிய பாகம் வரும்போது , இற 
க்கி அதில் சத்திச்சாரம் , யவக்ஷாரம் , பஞ்சலவணம் , பெருங்காயம் , 
கருஞ்சீரகம் , கிராம்பு , திரிகடுகு , திரிபலை , ஏலம் , சதகுப்பை , ஓமம் , 
வெள்ளப்பூண்டு இவைகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு பலம் 1 ; தூவி 
பிசைந்துக்கொள்ளுகிறபோது 5 - பலம் சிற்றாமணக்கெண்ணெய் 
கூடவிட்டுக்கொள்ளவும் , உபயோகம் .-- வயிறு உப்பசம் , வயிற்று 
நோவு , பிலீகரோகம் , யகிர் த்கண்டரோகம். மகோதரம் இவைமுதலி 
யவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.-- 1-1 . விராகவிறை 
கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் . ) 

*** இஸ்கோல்விரை. 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி, லகுசங்கோசணகாரி 
களுண்டு . 

உபயோகம்.-- இதை சுரம், இருமல் , மூத்திரத்தரிப்பு , பேதி , 
சீதபேதி , வித் திருதி இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் , 

மாத்திரை.- இதின் தூளில் , 2-3 - விராகவிறை , கற்கண்டு தூள் 
சேர்த்துக் கொடுக்கலாம் . 

யோகங்கள் , 
இஸ்கோல்விரை கஷாயம் . செய்முறை.- 2 - விராகநிறை இடி 
த்த இஸ்கோல்விரையை , , -படி நீரிலிட்டு , மூடி , -நாழிகை நேரம் 
காய்ச்சி , 

வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை . - 4-1 - ஆழாக்கு 
அளவு , அடிக்கடி கொடுக்கலாம் . 

3 { இலந்தம்பட்டை - கொழுந்து . 
செய்கை .-- இலந்தம் பட்டைக்கும் , கொழுந்துக்கும் , சினிக்த 
காரி , சங்கோசனகாரி குணங்களுண்டு. 

உபயோகம் .-- இவ்விரண்டிலொன்றைச் சீதபேதிக்கு உபயோ 
கிக்கலாம் . 

இலுப்பைக்கட்டி , 

இதுவே இலுப்பைப்பிண்ணாக்கு . 
செய்கை .-- இதற்கு வமனகாரி 

தற்கு வமனகாரி குணமுண்டு . 


பைஷஜகல்பம் . 


33 


34 ஈச்சுரமூலி , 


உபயோகம்.--ஊமத்தன் காயை விஷமிக்கும்படி தின்றவர்களு 
க்கு , இலுப்பைப் பிண்ணாக்கைத் தண்ணீரில்கரைத்து கொடுக்கலாம் . 
கரப்பான் , விரைவீக்கம் , கடுவன் இவைகளுக்கு மேலுக்கு உபயோகி 
க்கலாம் . (சிந்தாமணி .) 

3 இலைக்கள்ளி. 

இதுவே முசல் செவிக்கள்ளி . 
செய்கை . - இதின்ரசத்துக்கு விரேசனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக்கரப்பான், காதுநோய் , சூலை, வாதநோய் , 
சுவாசகாசம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . இந்தரசத் 
தை , வேப்பெண்ணெய்க் கலந்து , வாதநோய்களுக்குத் தேய்க்கலாம் 
இலையைவதக்கி , மூத்திரக்கட்டுக்கு வயிற்றின் மேல் போடலாம் . 
(சிந்தாமணி . ) 

. 
உபயோகம் . - இதைச் சோபை ரோகங்களுக்கு உபயோகிக்க 
லாம் . 

1 ஈயம் - வங்கம் , 
ஈயச்சிந்தூரம் - வங்கச்சிந்தூரம் , 

யோகம் . 
ஈயச்சிந்தூரக்களிம்பு . செய்முறை - சிந்தூரம் , 12- பங்கு ; ரச 
. கர்ப்பூரம் , 1 - பங்கு . இவைகளைச் சேர்த்து , அரைத்து , 24 - பங்கு நல் 
லெண்ணெயிலிட்டு , எரித்துத் துழவிக்கொண்டே யிருந்தால் , களி 
ம்புபதம் வரும் ; பிறகு தீயை விட்டிறக்கி , குளிர்ச்சியாகிறவரையில் 
துழவிக்கொண்டே இருக்கவேண்டியது . உபயோகம் . - காயம் , விர 
ணம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

4 ! ஈயவெள்ளை . 
செய்கை. - இதற்கு சங்கோசனகாரி , சமனகாரி ஆகிய இக்கு 
ணங்களுண்டு . 

உபயோகம்.- தோல் உரைப்பட்டு போனதற்கு இதை மேலுக் 
குத்தூவலாம் ; இதனோடு பன்றிநெய் சேர்த்து , களிம்பு செய்து உப 
யோகிக்கலாம் . 

யோகம் . 
ஈயவெள்ளைக்களிம்பு . செய்முறை.- 4 - பலம் ஈயவெள்ளையை 
8- பலம் நல்லெண்ணெயிலிட்டு , கலக்கி எரித்து , துழவிக்கொண்டி 

20 
ருந்தால் , சரக்குகள் கருத்து , களிம்புபதம் வரும் ; அப்போது , 
பலம் அல்லது தேவையான ரோசனம் சேர்த்து , எரித்து பக்குவ 
பதம் வந்தபிறகு இறக்கி , குளிர் கிறவரையில் துழவிக்கொண்டே 
யிருக்கவும் . உபயோகம் . - இதை வெட்டுக்காயம் , கட்டிகள் முத 
லியவைகளுக்கு , சீமை பிளாஸ்திரிக்குப்பதிலாய் உபயோகிக்கலாம் , 
( அனுபவமுறை .) 


5 


84 

பைஷஜகல்பம் . 

மிருதாரசிங்கி. 
உபயோகம்.- மிருதாரசிங்கியை எண்ணெயிலுரைத்து , 

மேக் 
விரணங்களுக்குப் பூசலாம் . 

யோகம் . 
மீருதாரசிங்கி பிளாஸ்திரி . செய்முறை , -- மிருதா ரசிங்கித்தூள் , 
4.ராத்தல் ; நல்லெண்ணெய் , 1 - காலன் ; தண்ணீர் , 3 ,-பைன்ட் . 
இவைகளை இரும்புப்பாத்திரத்திலிட்டு , வெந்நீர்மேல்வைத்து , 4-5 
மணிநேரம் வரையில் , இளந் தீயிட்டெரித்து பிளாஸ் 

திரிபதத்துக்கு 
வருகிறவரையில் , துழவிக்கொண்டிருக்க வேண்டியது . தேவையா 
னால் அதிகசலம் விட்டுக்கொள்ளலாம் . உபயோகம் . - இந்தப்பிளா 
ஸ் திரியை வெட்டுக்காயங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

வங்கபஸ்பம் . செய்ழறை.- கரு ஈயத்தைச் சட்டியிலிட்டு , 
கோவைச்சாறு அடிக்கடிவிட்டு , 12 -மணிநேரம் , அல்லது சிவந்தநிற 
மாகிறவரையில் வறுத்து , பிறகுதுத்தியிலை ரசம்விட்டு அரைத்து , 
புடம்போடவும் ; அதை எடுத்துமறுபடியும் துத்தியிலைரசம் விட்டு 
அரைத்து புடம்போடவும் . இவ்விதமாய் , 12 - புடம்போடவும் . உப 
யோகம் .-- இதை க்ஷயம், இருமல் , உஷ்ணரோகம் இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சாரசங்கிரகம் .) 

43 உத்தாமணி ,. 

இதுவே வேலிப்பருத்தி . 
செய்கை.- இதின் ரசத்துக்கு வமனகாரி , கபஹாரி குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதைவாதநோய் , குன்மம் , தனுர் வாதம் , சுவா 
சம் தடிப்புகள் , அக்கினிமந்தம் இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 

44 உப்பு. 
இதுவே கறியுப்பு - சோற்றுப்பு - கடலுப்பு . 
செய்கை .-- உப்புக்கு தீபனகாரி , விரேசனகாரி , வனகாரி,, 
கிருமிநாசகாரி , ஷோனகாரி, ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை குன்மம் , பாலரோகம் , முறைக்காச்சல் , 
ரக்தவாந்தி , க்ஷயம் , மூட்டு வீக்கங்கள் இவைமுதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

மாத்திரை. - 10-20 -உளுந்து நிறை கொடுத்தால் , தீபனகாரி 
குணந் தரும் . 1-1 - பலம் கொடுத்தால் , பேதியாகும் , 11-2 - பலம் வெந் 
நீரில் கலந்துக்கொடுத்தால் , வாந்தியாகும் . ஆசன வஸ்தி செய்தால் , 
புழுக்கள் வெளிக்குவரும் . 

கறிஉப்புத்திராவகம் . செய்ழறை , - சுத்திசெய்த கறியுப்பு , 
பலம் -8 , படிகாரம் , பலம் 6. இவைகளைப் பொடித்து , 8 - பலம்கடலைப் 
புளிப்பு சேர்த்து வாலையிலிட்டு வடித்தால் திராவகம் இறங்கும் . 


பைஷஜகல்பம் . 


35 


உபயோகம் .-- இதை மந்தாக்கினி , துர்ப்பலம் , வாதரோகங்கள் 
அஜீர்ணம் இவை முதலியவைகளுக்குக்கொடுக்கலாம் . மாத்திரை .- 
5 - துளி , பிரமாணம் , தண்ணீரில் கலந்துக் கொடுக்கலாம் . ( சார் 
சங்கிரகம் .) 


15 இந்துப்பு . 


இதுவே சைந் திய லவணம் . 
செய்கை.- இதற்கு சலவிரேசனகாரி , தீபனகாரி , அரோசக 
ஹரகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை அக்கினிமந்தம் , வயிற்றுவலி , சுரம் , தாப 
னம் , நீர்க்கோவை இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
திரை.- 20-40 , உளுந்துநிறைகொடுத்தால் மூத்திரத்தைய திகப்படுத் 
தும் . 1-2 , விராகரிறை கொடுத்தால் , மலம் இளகும், 3-6 , விராக விறை 
கொடுத்தால் , தண்ணீர்த் தண்ணீராய்ப் பேதியாகும் . 

யோகம் . 
சைந்தியவாதிசூரணம் செய்ழறை . - சைந் தியலவணம் , 1- பங்கு 
சீரகம் , 2- பங்கு ; ஓமம் , 4 -- பங்கு ; திப்பிலி , 8 - பங்கு ; சுக்கு 16 - பங்கு ; 
கடுக்காய் , 32 -பங்கு . இவைகளின் தூளை நிறுத்தெடுத்து , சேர்த்து , 
கலந்துக்கொள்ளவும் , உபயோகம்.-- இதை வாந்தி , அக்கினிமாந் 
தியம் இவை முதலியவைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை .- 
1 - துலாம் இறைகொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

கறுப்புப்பு . செய்முறை.- 45 - பலம் கறியுப்பைப் பொடித்து , 
14 - பலம் நெல்லிவற்றல் தூளைச் சேர்த்து கலந்து , 4 - பங்காக்கி , 
1- பங்கை சட்டியிலிட்டெரித்து , பிறகு அதின்மேல் மற்றொரு பங்கை 
யிட்டு எரிக்கவேண்டியது . இவ்விதமாய் , 4 - பங்குகளை எரித்துக் 
கொண்டு , 6 - நாழிகைவரையில் குளிரவைத்து , பார்வையிட்டால் , 
உப்பு கறுத்து நிற்கும் . செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , மல 
காரி , பலகாரி , தீபனகாரி , குணங்களுண்டு . உபயோகம்.- இதை 

ரணம், காச்சக்கட்டி , யகிர் கண்டரோகம் . நாள்பட்ட வாதரோ 
கங்கள் , மலபந்தம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 1 - விராக விறை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

உப்பு பேதங்கள் . 
பிடாலவணம் . 
வளயலுப்பு .-- இதுவேகாசுல வணம் . 

கல்லுப்பு.- இதுவே கந்தக உப்பு . கந்தியுப்பு . இதில் கறியுப் 
பும் , கந்தகமும் . அயமும் , காணலாம் . 

சவ்வச்சாலவணம் . 

ஒளத்பிஜ்யலவணம் . மரஉப்பு . பூண்டுகளிலிருந்தெடுக்கிற 
உப்பு. 

அமரியுப்பு . இதுவே மூத்திர உப்பு : 
அட்டுப்பு . 


அஜீரண 


36 


பைஷஜகல்பம் . 


பஞ்சலவணம் . என்பது , காசுலவணம் , பிடாலவணம் , சயந்திய 
லவணம் , சவ்வச்சரலவணம் , சமுத்திரலவனம் ஆகிய இவைகளின் 
கூட்டுக்குப் பெயர் . 

உழமண்ணுப்பு . 
இதுவே பூநீறு ; உவர்மண்ணு ; சவுடு ; காரம் . 
செய்கை.- இதற்கு ஆம்லநாசகாரி வியதாபேதகாரி, குணங்களு 
ண்டு , 

உபயோகம்.- இதை வயிற்றுப்புளிப்பு, குலை எரிவு , வயிறு 
உப்பசம் , மந்தவாந்தி , கீல்வாதம் , சர்மரோகங்கள் இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 15 , 40 -உளுந்து நிறைகொடுக்கலாம் . 

ஊமத்தை - இலை - விரை . 
இதின் மொக்குக்கு .-- மராட்டிமொக்கு , மதனப்பூ என்று பெ 
யர் , 

செய்கை . - ஊமத்தன் இலைக்கும் , விரைக்கும் , வேதனாசாந்தி 
காரி , அங்காகர்ஷ்ண நாசகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை சுவாசகாசம் , காசம் , கீல்வாதம் , எலும்பு 
வீக்கம் , வித்திரதி இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- இலை தூளில் 1-3 , உளுந்து நிறை கொடுக்கலாம் ;; 
10 , 30 -உளுந்து நிறை , உலர்ந்த இலையை , ஒருவேளைக்குச் சுருட்டுப் 
பிடிக்கும்படிச் செய்யலாம் . 

யோகம் . 
துத் தூரதைலம் . செய்ழறை.- கரி ஊமத்தன் இலை ரசம் பலம் 
12 ; தேங்காய் எண்ணெய், பலம் 24 - சேர்த்து காய்ச்சி , ரசம் சுண்டி 
வரும்போது , 1 - பலம் ஓமச்சூர்ணம் சேர்த்து , மெழுகுபதமாய் 
ம்போது வடித்து , அதில் 1 - பலம் கர்ப்பூரம் சேர்த்து கரைத்துக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- வாதநோய்களுக்கு இதைப்பூசி , வெந் 
நீர்விட்டு உருவச்செய்யலாம் . ( அரமனை டிஸ்பென்சேரிமுறை .) 

எட்டிக்கொட்டை .. 
செய்சை.- இதற்கு நரம்பு தாருட்டியகாரி , உஷ்ணகாரி குணங் 
களுண்டு . பிரமாணம் அதிகமானால் கொல்லும் . 

உபயோகம் .-- பக்ஷவாதம் , நரம்புவியா திகள் , பேதி , சிதபேதி , - 
மலபந்தம் , குதம்பிரம்சம் , சொட்டு மூத்திரம் , இந்திரநஷ்டம் . இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. -வித்தின் சூர்ணத்தில் , 2-3-உளுந்து விறை , கிரமே 
ணாய் அதிகரித்து , 10 -உளுந்து நிறைவரையில் தினம் 2-3 தடவைக் 
கொடுக்கலாம் . 


பைஷஜ்கல்பம் . 


யோகங்கள் . 
எட்டிக்கொட்டை வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்முறை . -- 
2 - விராகநிறை எட்டிக்கொட்டைத் தூளை , --புட்டி வெந்நீரிலிட்டு 
மூடி , 1 - மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோ 
கம்.-- இதை துர்ப்பலம் , நீரேத்தம் இவை முதலியவைகளுக்கு கொ 
டுக்கலாம் . மாத்திரை. - 4-8-10 , உச்சிக் கரண்டிவரையில் படிப்படி 
யாய் அதிகரித்து , தினம் , 3- தடவை கொடுக்கலாம் . ஆனால் இதின் 
குணத்தை சாக்கிரதையாய்க் கண்டறிய வேண்டியது . ( இங்கிலீஷ் 
முறை ) 

விஷழட்டித் தைலம் செய்முறை. - வெள்ளாட்டுப் பாலில் , 
30 - நாழிலை 

கை ஊறிய எட்டிக்கொட்டைச்சிவல் , பலம் 2 , ; நல்லெண் 
ணெய் , படி 2 ; உரித்தவெள்ளைப்பூண்டு திரி, பலம் 2 ) ; ஆயில்பட் 
டைத் தூள், பலம் 11. இவைகளைக்சேர்த்து , எரித்து , மூணுசரக்குக 
ளும் சீவந்தபக்குவம் அறிந்து வடித்து வைத்துக் கொள்ளவும் . உப 
யோகம் . - இதை மேலிற் தடவிப்பிடித்தால் , கனத்த வாயுவின் 
கூட்டமெல்லாம் விலகும் . ( தைலவர்க்கச் சுருக்கம் .) 

எருக்கன்வேர்ப்பட்டை - பால் - இலை. 
செய்கை.- எருக்கன் வேர்பட்டைக்கு, வியதாபேதகாரி , பல 
காரி , சுவேதகாரி , வமனகாரி குணங்களுண்டு . இதின் பாலுக்கு ஷோ 
ணகாரி, கந்துநாசகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதின் பட்டையை குஷ்டம் , மேகப்புடை , 
மேகவிரணங்கள் , சீதபேதி , பேதி , நாள்பட்ட கீல்வாதம் , வாத 
நோய் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . இதின்பாலை வாதக்கட்டிக 
ளுக்கும் , வாதநோய்களுக்கும் , வலிகளுக்கும் , சுளுக்குக்கும் , எலி 
விஷத்துக்கும் பூசலாம் .இதின் இலையை , எலிவிஷம் வலி , கீல்வீக் 
கம் , வாதநோய் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - எருக்கன் வேர்ப்பட்டையின் சூர்ணத்தில் , 3-10 , 
உளுந்துநிறை கொடுக்கலாம் . --1 , விராகநிறை கொடுத்தால் , வாந் 
தியா கும் . 

யோகங்கள் , 
அர்க்குரதைலம் செய்முறை. - எருக்கன் பால் , ஆட்டுப்பால் , 
கருநொச்சிச்சாறு , புளியிலைச்சாறு வகை 1 - க்கு படி 4 ; நல்லெண் 
ணெய், படி 1 ; மிளகு , கடுகு , மஞ்சள் இவைகளின் தூள் வகை 1 
க்கு பலம் 1 இவைகளை முறைப்படி சேர்த்து , பதமாய்க்காய்ச்சி , வடி 
த்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை வாதநோய்களுக்குத் தட 
விப் பிடிக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் .) 

எலுமிச்சம்பழம் . 
செய்கை . - இதின் ரசத்துக்கு , சீதளகாரி , க்ஷாரநாசகாரி குண 
ங்களுண்டு , 


38 


பைஷஜகல்பம் . 


உபயோகம்.- இதை சுரம் , தாபம் , கீல்வாதரோகம் , பேதி , 
சீதபேதி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை .- ! -- ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
எலுமிச்சம்பழ ஷர்பத்து . கெய்ழறை.- எலுமிச்சம் பழரசம் , 
1 - பங்கு ; கற்கண்டு , அல்லது சருக்கரை 3 - பங்கு . இவைகளைச்சேர் 
த்து , காய்ச்சி , பதமறிந்து வடித்துக்கொள்ளவும் . மாத்திரை.-- 1-2 , 
உச்சிக்கரண்டி அளவு கொடுக்கலாம் .--- எலுமிச்சன் பழத்தை, ரச 
ம்பிழிவதற்குமுன் வெந்நீரிலிட்டு , கொஞ்சநேரம்வைத்து , எடுத்துக் 
கொண்டாவது , அல்லது தோலை உரித்துவிட்டு கழுவி , ரசத்தைப் 
பிழிந்துக்கொண்டால் , ஷர்பத்தில் கசப்பு இராது . (அனுபவமுறை . ) 

சம்பீரதைலம் செய்முறை - எலுமிச்சம் பழச்சாறு படி 4 ; 
நல்லெண்ணெய் படி 1 ; இவைகளைச்சேர்த்து , அதில் நெய்தல் கிழ 
ங்கு , சாதிக்காய் , சந்தனம் , மரமஞ்சள் , கோஷ்டம் , அஷ்டவர்க்கம் , 
யானைத் திப்பிலி , வெட்டிவேர் , கிரந்திநாயகம் , பச்சைகர்ப்பூரம் , புளி 
யங்கொட்டைத்தோல் , குங்குமப்பூ , தக்கோலம் வகை 1 - க்கு பலம் ! 
இவைகளைப் பால்விட்டரைத்து , கரைத்து , எரித்து பதத்தில் வடித் 
துக்கொள்ளவும் . உபயோகம் .-- தலைநோய்களுக்கு இதை , 4 - நாளை 
க்கொருக்கால் ஸ்நானஞ் செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச் 
சுருக்கம் .) 

சாதிசம்பீரக்குழம்பு . செய்ழறை.- 1 -விராகைெற சாதிலிங்கக் 
கட்டியை, கற்றாழை ரசத்தில் நனைத்தச் சீலையால் , 2-3 , கவசமிட்டு , 
2 -விரட்டியில் புடம் வைத்து , எரித்து , சிலையை நீக்கி , சரகைக் 
கலுவத்திலிட்டரைத்து , பீங்கான் பாத்திரத்திலிட்டு , 5 - பலம் எலுமி 
ச்சம்பழரசம் கொஞ்சங்கொஞ்சமாய்விட்டு , தென்னம் பாளையால் 
சுண்ட எரித்து , குழம்புபாகத் திலிறக்கி , பீங்கானில் வைத்துக் கொ 
ள்ளவும் . தீய திகமானால் , கருத்துவிடும் . வாலுகாயந்திரத்திலிட் 
டும் பதப்படுத்திக் கொள்ளலாம் . உபயோகம் .-- சுரம் முதலிய வியா 
திகளில் காணுகிறதாகம் , நாவறணி இவைகளுக்கு , இந்தக் குழம்பில் , 
சுப்பலைத் துவைத்து , நாக்குமேல் அடிக்கடி வைத்துக்கொண்டு வந் 
தால் , சலம் ஊறும் , தாகம் அடங்கும் . ( சு . ப . முறை ) 

சம்பீராதிகிருதம் . செய்முறை.- எலுமிச்சம் பழரசம் , படி -1 ; 
பசுவின் நெய் , படி -1 , இவைகளைச்சேர்த்து , காய்ச்சி , பதத்துக்கு வரு 
ம்போது வடிக்கட்டி , அதில் , பரங்கிச்சக்கை பலம் 2 ; திரிகடுகு , 
வகை 1 - க்கு , பலம் ) ; சீரகம் பலம் 1 ; கருஞ்சீரகம் , பலம் 1 ; சவ்வ 
ச்சரலவணம் , பலம் , கல்லுப்பு , பலம் , வஸ்திரகாயம் செய்த 
இவைகளின் பொடியைத் தூவி , துழவிக்கொள்ளவும் . உபயோகம் . 
இதைப் பித்தரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1 
விராகநிறை தினம் 2-3 தடவை கொடுக்கலாம் . ( மூலிகை சங்கலிதம் .) 


எள்ளு. 


செய்கை , --- இதற்கு ருதுவர்த்தனகாரி குண முண்டு , 


பைஷஜகல்பம் . 


39 . 


உபயோகம் . - இதை சூதகக்கட்டுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
நல்லெண்ணெய் செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷண 
காரி . குணங்களுண்டு , உபயோகம் . - இதுபுத்திக்குத் தெளிவு கொடு 
க்கும் , விழிகளுக்குக் குளிர்ச்சியை யுண்டாக்கும் ; தேகபுஷ்டி, பலம் 
தேஜசு , இவைகளைத் தரும் . இதைநேத்திரநோய் , காதுநோவு , கபால 
உஷ்ணம் , காசம், விரணம் , காயம் , சொறிசிரங்கு இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - கூறல் எண்ணெயில் , 
2-4 , உச்சிக்கரண்டி அளவுதினம் கொடுத்துக்கொண்டு வந்தால் , 
தேகம்பூரிக்கும் , சொறிசிரங்கு நீங்கும் , இருமல் தணியும் . 

ஏலரிசி . 
செய்கை . - இதற்கு உஷ்ணகாரி , உதரவாத ஹாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம் .-- இதை அக்கினிமந்தம் , வயிற்றுப்பொருமல் , வயி 
ற்றுவலி , உஷ்ணபேதி , இருமல் , இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

மாத்திரை . - இதின் தூளில் , 10-20 உளுந்து நிறை கொடுக் 
கலாம் . 

யோகம் . 


ஏலாதிவடகம் . செய்முறை .-- ஏலம் , லவங்கப்பட்டை , முந்திரி 
ப்பருப்பு , திப்பிலி , வகை 1 - க்கு பலம் 6 ; அதிமதுரம், சருக்கரை, 
பேரீச்சம்பழம் , வகை 1 - க்கு பலம் 3. இவைகளை இடித்து , கழர்ச் 
சிக்காய் பிரமாணம் உருண்டை செய்துக்கொள்ளவும் . உபயோகம் , 
அக்கினிமாந்தியம் , பித்தா திகம் , வயிற்றுவலி இவை முதலியவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . -- 1-2 , உருண்டை கொடுக்கலாம் . 
( சாரசங்கிரகம் .) 

ஏலாதி கிருதம் . செய்ழறை.- 8 - பலம் ஏலப்பொடி . ; 1 - படி பால் 
1 - படி நெய் ; , படி இளநீர் . இவைகளைக்கலந்து , காய்ச்சி , பதத்து 
க்கு வரும்போது வடிகட்டி , அதில் வால்மிளகுத் தூள் பலம் 1 ; சா 
திக்காய் , சாபத்திரி , லவங்கம் . சுக்கு , கொத்துமல்லி விதை , உலர்ந்த 
கொப்பரைக்காய் , திராக்ஷை இவைகளின் பொடி, வகை 1 - க்கு பலம் 
} ; கற்கண்டு பொடி , பலம் 24. சேர்த்துக் கலந்துக்கொள்ளவும் . உப 
யோகம் . - இதைரத்த உஷ்ணம் , சலுப்பு , அக்கினிமாந்தியம் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1-2 துலாம் 
நிறை கொடுக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் . ) 

ஏலா திசூரணம் , செய்முறை.- ஏலம் , அதிமதுரம் , சந்தனம் , 
நெல்லிவற்றல் , வால்மிளகு , இவைகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு 
பலம் 1 ; சருக்கரை பலம் 21.இவைகளைச் சேர்த்து கலந்துக்கொள் 
ளவும் . மாத்திரை.- 1-1 விராக சிறை கொடுக்கலாம் . ( ஷை) 


40 


பைஷஜகல்பம் . 


ஒதியன்பட்டை . 
செய்கை - இதற்குச் சங்கோசனகாரி , குணம் உண்டு . 

உபயோகம் . - இதை விரணம் , கிரகணி , அதிசாரம் , வாய்விர 
ணம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் 

ஓமம் . 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரி , அங்காகர் 
ஷண நாசகாரி ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி , அக்கி 
னிமாந்தியம் , பேதி , வாந்திபேதி , குடலிறைச்சல் , சுவாசகாசம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. -- --1 , விராக நிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
ஓமத் தீநீர் . செய்முறை. - 1 - வீசை ஓமத்தை , சல்லாத் துணியில் 
முடிந்து , வாலை பாத்திரத்தில் தொங்கவைத்து , ( அடியில் படிந்தால் 
காய்ந்துவிடும் .) 6 - புட்டி தண்ணீர்விட்டு, 4 - புட்டி தீநீர்வடித்துக் கொ 
ள்ளவும் . ( இங்கிலீஷ்முறை .) 

மாத்திரை.--- 1, ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் . 

ஓமத்தைலம் . செய்முறை.-- ஒமத் தீநீர்வடிக்கும்போது , தீநீரின் 
மேல் தைலம் மிதக்கும் ; அதைக் கோழியிற்றகால் சேகரித்துக்கொள் 
ளவும் . மாத்திரை.-- 1-2- துளி, சருக்கரையில் விட்டுக் கொடுக்கலாம் 
( இங்கிலீஷ்முறை .) 

பாவனஓமம் . செய்ழறை .-- ஒமம் , பலம் , 8 ; ஆடாதோடை 
இஞ்சி , எலுமிச்சம்பழம் , புதீயனா , இவைகளின் ரசம்வகை , 1 - க்கு 
பலம் 4 ; சயிந்திய லவணம் , பலம் 1. ஓமத்தை ஆடாதோடை ரசத்தி 
லிட்டு வெயிலில் உலர்த்திக்கொள்ளவும் . இவ்விதமாய் மற்ற ரசங்க 
ளிலுமிட்டு உலர்த்திக்கொள்ளவும் . லவண த்தை கடைசீரசத்தில் 
கரைத்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை அக்கினிமாந்தியம் , 
இருமல் , சுவாசரோகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
கலாம் . மாத்திரை.-- 10-30 , உளுந்துவிறை கொடுக்கலாம் . 

ஓரிலைத்தாமரை. 

இதுவே ஓரிதழ்த்தாமரை 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரிகுணமுண்டு. 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , மூத்திரத்தரிப்பு , இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

கஞ்சா. 
செய்கை.- இது முதல் உஷ்ண காரி , உச்சாககாரிகுணங்களைத் 
தரும் . இதற்கு வேதனசாந்தகாரி, சமனகாரி , அங்காகர்ஷணநாச 


பைஷஜகல்பம் . 


41 


காரி , நித்திராகாரி , மூத்திரவர்த்தனகாரி , பிரசவகாரி , திபனகாரி 
ஆகிய இக்குணங்களுமுண்டு , 
உபயோகம் .-- இதை 

விரரண சந்நி , குழந்தைகளுக்குக்காணு 
கிற இசிவு , சூலைகள் , நரம்பு வேதனை , வாந்திபேதி , பெரும்பாடு , 
கீல்வாதம் , சுவாசரோகம் , மந்தப்பிரசவம் , மந்தாக்கினி, அதிசாரம், 
வை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - கஞ்சா இலைத் தூளில் , 1-2 -உளுந் துநிறை கொடு 
க்கலாம் . 

கஞ்சாசுத்தி .-- சடைக்கஞ்சாவை விரை , காம்பு நீக்கி நீரிலிட் 
டுக் கொஞ்சநேரம் ஊறவைத்து பிசைந்து , நீரைவடித்துவிட்டு உலர் 
திக்கொள்ளுவதேசுத்தி 

யோகங்கள் . 
ஜகநாத சித்தலேகியம் . செய்முறை.- சுத்திசெய்த கஞ்சா 
இலைத்தூள் , பலம் , 1 ; அபினி , பலம் : ஓமம் , திரிகடுகு , ஏலம் , 
லவங்கம் , நெல்லிவற்றல் , சாதிக்காய் , கர்க்கடகசிங்கி , இவைகளின் 
தூள் வகை 1 - க்கு பலம் 11 ; காசுக்கட்டி , பலம் 2 , ; எலுமிச்சம் 
பழரசம் , பலம் 5 ; வெள்ளைச்சருக்கரை, பலம் 12 , ; தண்ணீர் 
பலம் 5 எலுமிச்சம்பழ ரசத்தில் நீரைச் சேர்த்து , சருக்கரையைக் 
கரைத்து , காய்ச்சி , தாராபாகமாய் வரும்போது , இறக்கி சரக்குத் 
தூள்களைச்சேர்த்து , செவ்வையாய்ப் பிசைந்துகொள்ளவும் . அபினி 
யை மாத்திரம் , கொஞ்சம் சலத்தில் கரைத்து , சேர்த்துக்கொள்ள 
வும் . 22 --உளுந்துநிறை லேகியத்தில் , 4 -உளுந்து நிறை அபினியும் 
-உளுந்து நிறை கஞ்சாவும் இருக்கின்றன. உபயோகம் .-- வாந்தி 
பேதி ரோகங்கொண்டவர்களுக்கு , ஆலஸியம் செய்யா மல் , ஆரம்பத் 
தில் தானே இந்த லேகியத்தைக்கொடுத்தாள் , வாந்தியும் , பேதியும், 
தக்ஷணமே நின்று , சவுக்கியம் உண்டாகும் . வயிற்றிறச்சலுடன் காணு 
கிறபேதிக்கு , இது சஞ்சீவி என்று சொல்லலாம் . முக்கியமாய் குழந் 
தைகளுக்குக் காணுகிற கழிச்சலுக்குக் கொடுக்கலாம் . இந்த மருந்த 
உடம்பில்பற்றியிருக்கும்போது , புத்தி தெளிவாய் இருக்கும் ; ஞாப 
கசக்த் தியதிகமாகும் ; சந்தோஷம் பிறக்கும் ; குழந்தைகளை நெம் 

தியாய்வைக்கும் . மாத்திரை. - 1-1 - விராக நிறை கொடுக்கலாம் . 
குழந்தைகளுக்கு , 5-10 உளுந்து விறை , தேனில் கலந்துக்கொடுக்க 
லாம் . ( சுவானுபவமுறை . ) 

பூர்ணாதிலேகியம் . செய்முறை.- சுத்திசெய்த கஞ்சா , திரிகடுகு 
தாளீசபத்திரி , சிறுநாகப்பூ , சோம்பு , சீரகம் , அரத்தை , அதிமதுரம் , 
இவைகளி சூர்ணம் , வகை 1 - க்கு பலம் 1 ; திரிபழுகம் , வகை - 1 - க்கு 
பலம் 2 ; பரிமள பஞ்சகம் , வகை 1 - க்கு பலம் , 4 ; சருக்கரை வீசை , 
3 ; செவ்விளநீர் பலம் 10 இவைகளை விதிப்படிச்சேர்த்து , லேகியமா 
கிக்கொள்ளவும் . கடைசியில் , 1 - பலம் கசகசாவைச்சேர்த்து , பிசை 
ந்துகொள்ளவும் . உபயோகம் .-- இதை அசீர்ணம் , மந்தம் , பசியில் 
லாமை , உஷ்ணபேதி , மாந்தபேதி , வயிற்றிரச்சல் , இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 40 -உளுந்து நிறையில் , 1 -உளுந்து 


42 


பைஷஜகல்பம் 


நிறை கஞ்சாசாத்தூள் இருக்கின்றது . மாத்திரை. - 1-2- விராகவிறை 
கொடுக்கலாம் . குழந்தைகளுக்கு பிரமாணத்தை , வயதுக்குத்தக்கபடி 
நிறுக்கிட்டு கொடுக்கவும் . ( அனுபவமுறை .) 

நித்திராகாரி லேகியம் . செய்முறை . - சுத்திசெய்து , நெய்யில் 
வறுத்து இடித்த கஞ்சாத்தூள் 3- பங்கு ; சாதிக்காய் ஏலம் இவை 
களின் தூள், வகை , 1 - க்கு 1 - பங்கு ; சருக்கரை பேரீச்சம்பழம் வகை 
1 - க்கு 8 - பங்கு தேன் 6 - பங்கு . இவைகளைச் சேர்த்து அரைத்துக் 
கொள்ளவும் . உபயோகம் . - இதை நித்திரையில்லாமல் உபத்தி 
ரவப்படுகிறவர்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 10-20 , உளு 
ந்து நிறைகொடுக்கலாம் . ( மைசூர் அரமனை வைத்தியசாலைமுறை.) 

மதனகாமேஸ்வரலேகியம் . செய்ழறை. -- சுத்திசெய்த கஞ்சா 
த்தூள் , விராகவிறை , 5 ; சாலாமிசிரித்தூள் , விராக 8 ; சாதிக்காய்த் 
தூள் , விராக , 3 ; லவங்கம் , ஏலம் , குங்குமப்பூ , இவைகளின் தூள் . 
வகை 1 - க்கு விராக , 1 ; ரூமிமஸ்தகி , வாதுமைப்பிசினி , முருங்கை 
விரை, இவைகளின் தூள்,வகை 1 - க்கு விராக 2 ; அரைத்த திராக்ஷ 
பழம் விரா-8 , 1 - சேர் இளநீரில் --சேர் சருக்கரைச்சேர்த்து ; எரி 
த்து , பாகபதம் வந்தபிறகு இறக்கி அதில் , மேல் கண்ட சரக்குகளை 
யும் , தேவையான வெள்ளிரேகையும் சேர்த்து பிசைந்துகொள்ளவும் 
உபயோகம்.- இதை தாதுக்ஷணத்துக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
திரை. - 1-1 - விராகன்றை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

திரிசூலிகிருதம் . செய்ழறை . - 3- துலாம் கஞ்சாவைச் சல்லாத் 
துணியில் கிழிக்கட்டி , 1 - சேர்பாலிலிட்டு , 4 - சேர் தண்ணீர்ச் சேர் 
த்து , தண்ணீர்ச்சுண்டக்காய்க்சி , கிழியிலிருக்கிற ரசம்பாலிலிறங்கும் 
படிப் பிழிந்து நீக்கி , பாலுக்குப்புரை குத்திவைத்த , மறுநாள் அந்தத் 
தயிரைக்கடைந்து , வெண்ணெய் எடுத்து காய்ச்சி , நெய்பதத்தில் 
இறக்கிக் கொள்ளவும் . மாத்திரை. - 1-2 -உளுந்து நிறைகொடுக்கலாம் .. 
( அனுபவமுறை . ) 

வேறுமுறை . -- 6 - துலாம் சுத்திசெய்து சிதைத்த கஞ்சாவை , 
12- துலாம் நெய்யிலிட்டு காய்ச்சி , இலை தூளாகிற பதத்திலிறக்கி 
கம்பளியில்விட்டு வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை .-- 1-2 , உளு 
ந்துநிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

மாஜும். செய்முறை.-- 1 - சேர் சருக்கரையை 3 - சேர் தண்ணீ 
ரிலிட்டு கரைத்து காய்ச்சி , கட்டிப்பாகமாய் வரும்போது , அதில் 
திரிசூலி கிருதத்தில் , 2- துலாம்விட்டு கலந்துகொள்ளவும் . மாத் 
திரை .--- 10-20 - உளுந்துநிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

வேறுமுறை .-- சுத்திசெய்து நெய்யில் வறுத்து , இடித்த கஞ் 
சாத்தூள் , 1- துலாம் ; வெல்லம் , 12- துலாம் ; தண்ணீர் , 6 துலாம் 
வெல்லத்தைத் தண்ணீரில் கரைத்து , காய்ச்சி , கட்டிப்பாகமெடுத்து 
ஷை தூளையும், 1 - தூலாம் கசகசாவையும் சேர்த்து , கலந்துக்கொள் 
ளவும் . மாத்திரை ,-10-20-உளுந்து விறை கொடுக்கலாம் . ( அனுபவ 
முறை .) 


| 


பைஷஜகல்பம். 


43 


ராமரசம் . செய்முறை . -- சுத்திசெய்த கஞ்சா, 1 - விராகவிறை ; 
மிளகு , --விராகவிறை ; சோம்பு , 1 -விராக விறை; கசகசா 2 - விராக 
நிறை; இவைகளைத் தண்ணீர் விட்டரைத்து , 4 - படி , தண்ணீரில் கல 
ந்து , அதில் , 4 - படி -பாலும் , 3 - பலம் சருக்கரையும் சேர்த்து , வடிக் 
கட்டிக்கொள்ளவும் , மாத்திரை . - 2-3 - ஆழாக்கு அளவு கொடுக்க 
லாம் . (அனுபவமுறை . ) 

கமீரேசாப்பிரா . செய்ழறை - 6- துலாம் சுத்திசெய்த கஞ்சா 
வை , 1 - சேர் தண்ணீரிலிட்டு , 13- துலாம் வெண்ணெய் சேர்த்து 
கஞ்சா இலை , தூள் ஆகிரபதம் வருகிறவரையில் , காச்சவும் . பிறகு 
கம்பளித் துணியிலிட்டு பிழிந்து நெய்யை எடுத்துக்கொள்ளவும் 9 ரூ . 

நெய்யிருக்க வேண்டியது , ஒருவேளை அதற்குக்குறைந்தால் , 
மறுபடியும் கஞ்சாவில் கொஞ்சம் நீர் விட்டு , காச்சி , கம்பளியிலிட்டு 
பிழிந்து கொண்டு அசையாமல் வைத்தால் நெய் தண்ணீர் மேல்படி 
யும் ; அதையும் எடுத்து ஷ நெய்யுடன் சேர்த்துக் கொள்ளவும் . 
இவ்விதம் செய்து , 9 ரூபாய் நிறை நெய் சேகரித்துக்கொள்ளவும் . 
பிறகு , 1 - சேர்தோல் நீக்கியபாதம் பருப்புடன் , --சேர் கசகசா , 
த்து அரைத்து , 2 - சேர்த்தண்ணீரில் கலந்து , அதில் , 2 - சேர்தேனும் 
2 - சேர் , சருக்கரையும் , 3 - சேர் கற்கண்டும் சேர்த்து , கரைத்து , அடுப் 
பிலேற்றி , எரித்து , பதத்தில் இறக்கிக் கொள்ளவும் . (பாகைக் கடு 
தாசியிலிட்டு , குளிர்ந் தபிறகு திருப்பினால் , கீழேவிழாம லிருக்க 
வேண்டியது . ) அதில் ஷை கஞ்சாநெய்யைச் சேர்த்துக்கொள்ளவும் . 
2- துலாம் குங்குமப்பூவை பந்நீர்விட்டு அரைத்து , அதில் சேர்க்கவும் , 
நீர் அதிகமாய் இருந்தால் , சுண்டிக்கவும் ; கட்டியாய் இருந்தால் நீர் 
சேர்த்துக்கொள்ளவும் . இவ்விதம் செய்துப் பதத்தில் வைத்துக்கொ 
ண்டு , அடியில் கண்ட சரக்குகளின் சூர்ணங்களைத் துலாம் கணக் 
காய்ச் சேர்த்து கலந்து கொள்ளவும் . சாதிக்காய் 3 , ; ஏலம் , சாதிபத் 
திரி , லவங்கப்பட்டை , லவங்கம் , வகை - 1 - க்கு -1 ; தாளீசபத்திரி, 
சந்தனம் , அனிசூன் , சிறிய கசோரம் , வகை- 1 - க்கு- குல்கந்து , 5 . 

ரணங்கள் சேர்த்தபிறகு அடுப்பிலேற்றலாகாது . உபயோகம் .- 
இதை, அஜீர்ணம், உடம்பு வேதனை , எத்திராபங்கம் , குன்மம் இன 
முதலியவைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை . - 10-20 , உளுந்து 
நிறை கொடுக்கலாம் . ( ஆஜிமஹம்மத் புடன் அனுபவமுறை . ) 

கடலைப்புளிப்பு . 
செய்கை.- இதற்கு சீதளகாரிகுண முண்டு . 

உபயோகம்.- இதை சுரம் , தேக அழலை , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- 1-2 - விராகநிறை தண்ணீரில் கலந்துக் கொடுக்க 
லாம் . 

கடுகு . 
செய்கை . - இதற்கு உஷ்ண காரி . சடராக்கினி வர்த்தனகாரி 
வமனகாரி , குணங்களுண்டு ; மேலுக்குப்போட்டால் , ஷோண காரி , 
துவக்ஸ்போடகாரி குணங்களைத்தரும் . 


சூ 


வை 


- 


44 


பைஷஜகல்பம் . 


உபயோகம் . - இதை மந்தாக்கினிக்கு உள்ளுக்கு உபயோகிக்க 
லாம் . 

மாத்திரை ,-10-20 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 1-4 , விராக 
நிறை , தண்ணீரில் கலந்துக்கொடுத்தால் வாந்தியாகும் . 

யோகங்கள் . 
சர்ஷப பொட்டலிகை . செய்ழறை.- கடுகுத்தூள் , அரிசி 
மாவு இவைகளைச் சமனாய்ச் சேர்த்து , தேவையான தண்ணீர்விட்டு 
களிபோல் செய்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைத்துணிமேல் 
தடவி வயிற்றுவலி , குடைச்சல் , வாதநோய்கள் , இவைகளுக்கு , நோ 
யுள்ள விடத்திலும் , இருமல் , இரைப்பு , இவைகளுக்கு மார்பின் மே 
லும் , தலைவலி , உன்மாதம் , இவைகளுக்கு , பிடரியின் மேலும் , குளு 
மை , சந்வி , வாந்தி பேதி இவைகளுக்கு , காலின் கெண்டச்சதைக 
ளின் மேலும் , வைத்துக்கட்டலாம் . 

சர்ஷபதைலம் . உபயோகம்.- இதை வாதநோய்களுக்கும் , 
கிரந்திகளுக்கும் மேலுக்குப் பூசலாம் . 

கடுகுரோகினி . 
செய்கை .-- இதற்கு விரேசனகாரி , தார்ட்டியகாரி , முறைவியா 
திரோ 
ராதி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை உள் மாந்தம் , மலபந்தம் , வயிற்று நோய் 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - 10-20 , உளுந்து வறை கொடுத்தால் , தார்ட்டிய 
காரிகுணத்தையும் , 2040 ,உளுந் துங்றை கொடுத்தால் முறை வியாதி 
ரோதிகுணத்தையும் தரும் . 

யோகம் 
ரோசினிகஷாயம் . செய்ழறை.-- சிதைத்த கடுகுரோகினி, 
மீள நாரத்தன் தோல் , சந்தனக்கட்டை , சீரகம் , வகை , 1 - க்கு , 
விராகமிறை 1 ; வெந்நீர், பலம் -5 . சேர்த்து , மூடி , --மணிநேரம் 
ஊறவைத்து , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.---- 4, ஆழாக்கு 
அளவு , தினம் 3-4 தடவை கொடுக்கலாம் . (அனுபவமுறை. ) 

கடுக்காய் . 

துவே அரிதகி . 
செய்கை .--- இதற்கு 

இதற்கு விரேசனகாரி , சங்கோசனகாரி , ஆகிய 
க்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- பேதி , சீதபேதி , மூலவியாதி இவ்விதரோகங்க 
ளில் , விரேசனம் கொடுக்க வேண்டியிருந்தால், எண்ணைக்குப் பதில் , 
கடுக்காயைக் கொடுத்தால் நல்லது . கண்ணோய் , வாய் விரணம் , ஈறு 
விரணம் , பல்லாட்டம் , மூலரோகம் , ரத்தபீனசம் , இவை முதலிய 
வைகளுக்கு இதை உபயோகிக்கலாம் , 


பைஷஜகல்பம் . 


45 


மாத்திரை . - 2 , 3 விராகவிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
அரிதகிகஷாயம் . செய்ழறை.- நொறுக்கி விரை நீக்கியகடுக் 
காய் , விராக , 6 ; லவங்கம் , ரோசாப்பூ , சீரகம் , வகை 1 - க்கு விராக 
1 ; தண்ணீர் ஆழாக்கு , * இவைகளை , 10 - நிமிஷம் காய்ச்சி , வடிக் 
கட்டிக் கொள்ளவும் . உபயோகம்.-- இதையெல்லாம் ஒரு வேளைக் 
குக் கொடுத்தால் , வயிற்றுக்கடுப்பும் , வாந்தியுமில்லாமல் செவ்வை 
யாய் பேதியாகும் . ( அனுபவ முறை .) 

அரித கிலேகியம் . செய்ழறை . - சூரத்துக்கடுக்காய்த்தூள் , 2 
பங்கு ; பிஞ்சிக் கடுக்காய் , நெல்லிவற்றல் , சுக்கு , சூரத்துக் கறுப்புப்பு , 
சோம்பு , கொத்துமல்லிவிரை , நிலாவிரை , இவைகளின் தூள் , வகை 
] -க்கு 1 - பங்கு ; எலுமிச்சம்பழரசம் , 1 - பங்கு ; தேன் , 6 - பங்கு ; வாது 
மைநெய், 2 - பங்கு . இவைகளைச்சேர்த்து கலந்துக்கொள்ளவும். உப 
யோகம்.- இது மலபந்த ரோகத்துக்கு உபயோகிக்க நல்லயோகம் . 
மாத்திரை . - 2-4 விராகவிறை , இரவில் சாப்பிட்டு படுத்துக்கொண் 
டால் , காலையில் மலம் தாராளமாய் இறங்கும் . ( அனுபவமுறை . ) 

அரிதகி லேகியம் . ( வேறுழறை ) செய்ழறை.- 100 -பலம் , கடுக் 
காயை உடைத்து , விரைநீக்கி , ஒரு தூணி தண்ணீரிலிட்டு , எட்டி 
லொன்றாய்க் காய்ச்சி வடித்து , அதில் , 10 பலம் சருக்சரை சேர்த்து 
பாகுசெய்து, அதில் , சிவதைவேர்த் தூள் , இஞ்சிரசம் , மிளகுத்தூள் , 
ஓமத் தூள் , திப்பிலித் தூள், வகை 1 - க்கு பலம் 1 ; நெய்படி -1, சேர்த் 
துப் பக்குவப்படுத்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை அக்கினி 
மாந்தியம் , சூலை , மலக்கட்டு , மூலவாயு , இவை முதலியவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1 , 2 , 3 விராகநிறை கொடுக்கலாம் . 
( சாரசங்கிரகம் .) 

அரிதகிவடகம் . செய்முறை. - காடியில் , 3 நாள் மூன்று முறை 
ஊறவைத்து , உலர்த்தி , நறுக்கி , விரைநீக்கியக் கடுக்காய்ப் பங்கு -10 
கந் தகவுப்பு , பங்கு , 3 ; ஓமத்தூள் பங்கு , 1 ; சீரகத்தூள் பங்கு , 1 ; 
எலுமிச்சம்பழ ரசம் , பங்கு 10; இஞ்சிரசம் , பங்கு 10 - சரக்குகள் 

ளைப் 
பழரசத்திலும் , இஞ்சிரசத்திலும் அரைத்து , கழச்சிவிதைப்பிரமா 
ணம் உருண்டைசெய்து , உலர்த்திக் கொள்ளவும் . உபயோகம் .- 
இதை மலபந்தம் , வயிற்று உப்பசம் , வயிற்றுவலி , பிலிலீகசோபை , 
அரோசகம் , ஆந்திரவிர்த்தி , மூலம் , மஞ்சகாமாலை , சுவாசகாசம் , 
சோபை , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .- 
1 , 2 , 3 உருண்டைகளைத் தூள் செய்து தேனில்கலந்துக் கொடுக்க 
லாம் . மலம் உதையும் , மலபந்தத்தால் காணுகிற வியாதிகளைக்கண்டி 
க்கும் . (சாரசங்கிரகம் . ) 

அரிதகிகிருதம். செய்முறை .-- உடைத்து விரைநீக்கிய கடுக்காய் , 
பலம் -10 , 4 படி , தண்ணீரிலிட்டு 1 - படிக்குச் சுண்டக்காய்ச்சி வடி 
கட்டி அதில் 1 -படி பசுவின்நெய்விட்டு , காய்ச்சி , அதில் , 1 - பலம் 
சயிந்திய லவணமும் , 1 - படி , மாவிலிங்கப்பட்டை ரசமும் , சேர்த்துக் 
கொள்ளவும். உபயோகம்.- இதை வாந்தி , பித்தரோகங்கள், உதா 


46 


பைஷஜகல்பம் . 


குண 


ரோகங்கள் , அரோசகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . மாத்திரை.- 1 விராகலிறை , கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் . ) 

கடுக்காய்ப்பிஞ்சு.. 
செய்கை .-- இதற்கு விரேசனகாரி , சங்கோசனகாரி ஆகிய இக் 
ங்களுண்டு . 

உபயோகம் .-- மூலம் , சீதபேதி, பேதி , ஆசனக்கடுப்பு இவை 
களில் , மலத்தைப் போக்கும்படி நேரிட்டால் , இதைக்கொடுக்கலாம் . 

மாத்திரை . -- கடுக்காய்ப் பிஞ்சுமேல் சிற்றாமணக்கெண்ணெய்த் 
தடவி , வறுத்து தூள் செய்ததில் , 1 , 2 விராகரிறை கொடுக்கலாம் . 

கர்க்கடகசிரிங்கி . 

இதுவே கடுக்காய்ப்பூ . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி, லகுவிரேசனகாரி , குண 
ங்களுண்டு . 

உபயோகம் .--சீதபேதி , பேதி , இவை முதலியவைகளுக்கு , 
இதை உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- 5 , 10 உளுந்து விறைகொடுக்கலாம் . 

யோகம் . 
கர்க்கட சிரிங்கி சூர்ணம் . செய்முறை .-- கர்க்கடகசிரிங்கி பங் 
கு -15 ; காசுக்கட்டி . பங்கு -10 ; வறுத்திடித்த சீரகம் , சாதிக்காய் , 
நெல்லிவற்றல் , வகை , 1 - க்கு பங்கு -5 ; வறுத்திடித்த வெந்தியம் பங்கு , 
20 இவைகளின் தூள்களைச் சேர்த்து கலந்துக்கொள்ளவும் உபயோ 
கம் .-- இதைக் குழந்தைகளுக்குக் காணுகிற கழிச்சலுக்கு உபயோ 
கிக்கலாம் . மாத்திரை . --1 , விராகவிறை, தேனில் கலந்துக் கொடுக்க 
லாம் . இரவில் இதனுடன் அபினிசேர்த்துக் கொடுத்தால் , வெகுநன் 
மை செய்யும் . (மைசூர் அரமனைடிஸ்பென்சேரிமுறை .) 

கண்டங்கத்திரி . 
செய்கை.- இதற்கு கபஹாரி , மூத்திரவர்த்தனகாரி குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதை இருமல் , சுவாசகாசம் , சுரம் , வாதரோகம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
கண்டங்கத்திரி கஷாயம் செய்முறை .-- கண்டங்கத் திரி சமூலம் 
பலம் 2 ; அதிமதுரம் , கொத்துமல்லி , அரத்தை , மிளகு வகை 1 - க்கு 
பலம் 1. இவைகளைச்சிதைத்து , 1 - படி , தண்ணீரிலிட்டு , 15 -நிமிஷம் 
காய்ச்சி , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை. 3-4 , ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

கண்டங்கத்திரிரசாயனம் . செய்ழறை.-- கண்டங்கத்திரி ரசம் , 
பலம் 14 ; கருந்துளசிரசம் , பலம் 21 ; ஆடாதோடை ரசம் , பலம் 


பைஷஜகல்பம் 


47 


32 ; தேன் , பலம் 73 ; திரிகடுகு , திரிபலை , லவங்கம் , லவங்கப்பட்டை 
ஏலம் , சிற்றரத்தை , பேரரத்தை , அதிமதுரம் , தாளிசபத்திரி, சாதிக் 
காய் , சாபத்திரி, இவைகளின் தூள், வகை 1 - க்கு , விராகவிறை ,, ரச 
ங்களை ஒரு புதுச்சட்டியிலிட்டு , சிறு தீயிட்டெரித்து , மதுபாகமாய் 
வரும்போது , சூர்ணங்களைச் சேர்த்துப் பக்குவப்படுத்திக்கொள்ளவும் , 
உபயோகம்.- இதை இருமலுக்கும் கக்கிருமலுக்கும் உபயோகிக்க 
லாம் . மாத்திரை.- ஒரு விரலிலெடுத்து , நாக்குமேல் , இரண்டு நாழி 
கைக்கொருதடவை தடவிக்கொண்டு வந்தால் , வியாதி நாளுக்குநாள் 
குறையும் . ( ஜீவரக்ஷாமிர்தம் .) 

கண்டுபாரங்கி வேர் . 

இதுவே சிருதேக்கு . 
செய்கை.- இதற்கு சுரஹாரி , கபஹாரிகுணங்க 

ங்களுண்டு . 
உபயோகம்.- இதை வாதசுரம் , இருமல் வை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
கண்டுபாரங்கி கஷாயம் . செய்முறை.-- கண்டுபாரங்கி , பலம் , 
2 ; சுக்கு , சீரகம் , வகை 1 - க்கு விராநிறை 1 இவைகளைச் சதைத்து 
1 - படி தண்ணீரிலிட்டு , 15 - மிஷம் காய்ச்சி , வடிக்கட்டிக்கொள்ள 
வும் . மாத்திரை.--- 4 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 

கந்தகம் . 
பேதங்கள்.-- கந்தகப்பதங்கம் ; நெலிக்காய் கந்தகம் ; குழாக் 
கந்தகம் ; அமரசிலை கந்தகம் . கந்தகத்திலிருக்கிறதோஷங்களை நீக்கா 
மல் , உள்ளுக்குக்கொடுக்கலாகாது . 

செய்தை.- இதைக் குறைந்த மாத்திரையில் கொடுத்தால் , 
தாபேதகாரி , சுவேதகாரிகுணங்களைக்காட்டும் ; அதிக மாத்திரையில் 
கொடுத்தால் , மலகாரி குணத்தைத் தரும் . 

உபயோகம்.- இதைச் சொறிசிரங்கு , சர்மரோகங்கள் , நாள் 
பட்ட கீல்வாதம் , சுவாசகாசம் , மாரடைப்பு , கக்கிருமல் , நாள்பட்ட, 
இருமல் , கண்டமாலை , மூலவியாதி , குதப்பிரம்சம் , நாள்பட்ட சீத 
பேதி , இவை முதலியவைகளுக்குக் கொடுக்கலாம் . 

மாத்திரை. - 10-30 , உளுந்து நிறைகொடுக்கலாம் ; 1-3 விராக 
நிறை கொடுத்தால் மலம் இறங்கும் . 

யோகங்கள் . 
கந்தகலேகியம் . செய்முறை.- பதங்கித்த கந்தம் , பலம் 4 ; சயி 
ந்தலவணப்பொடி டலம் 1 ; தேன் பலம் 4 ; சுக்குத் தூள் பலம் 1 ; 
குங்குமப்பூ , விராகவிறை, 1. இவைகளைச் சேர்த்துச் செவ்வையாய் 
மிஸ்ரமிக்கும்படி அரைத்துக்கொள்ளவும் . மாத்திரை.-- 1-2 . விராக 
விறை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 


விய 


. 


48 


பைஷஜகல்பம் . 


ழ 


கந்தகபஸ்மம் . செய்ழறை.- 1 - பலம் கந்தகத்தை , தாமரைக்கி 
ங்கு சாற்றாலாட்டி , பில்லை தட்டி , உலர்த்திக்கொள்ளவும் . இவ்வித 
மாய் இரண்டுமுறைச்செய்து பிறகு அதை ஒரு தோண்டியிலிட்டு 
வாயைமூடி , ஒரு சாண் குழியிலிட்டு , மேலே மணல்மூடி , அதின் 
மேல் விறாட்டிவைத்து எரிக்கவும் . பஸ்மமாகிவிடும் . உபயோகம் .- 
இதைக் குஷ்டரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . ( சாரசங்கிரகம் .) 

காசிலாங்காணி . 
இதுவே கையாந்தகரை ; பொற்றலைக்கையாந்தகரை ; கரிப்பான் 
கரிசிலாங்கண்ணி ; கரிசாலை . 

செய்கை.- இதற்கு பித்தகாரி , மலகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மஞ்சகாமாலை , காச்சக்கட்டி , நீர்க்கோ 
வை , கணபாலரோகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 
மாத்திரை. - இதின் ரசத்தில் -1 , ஆழாக்கு கொடுக்கலாம் , 

யோகங்கள் . 
பிருங்கராஜதடித்தைலம் . செய்முறை.- கரிசாலைச்சாறு , ஆமண 
க்கெண்ணெய் , சமனாய்க்கூட்டி கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சேர்த்து 
எரித்து , பக்குவப்பதத்தில் வடித்துக் கொள்ளவும் . மாத்திரை - 1-1, 
பலம் அளவு கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

பிருங்காமலகத்தைலம் . செய்முறை . - கரசிலாங் காணிச்சாறு , 
நெல்லிக்காய்ச்சாறு , பொன்னாங்காணிச்சாறு , நல்லெண்ணெய் , 
வகை , 1 - க்கு , படி , 1 ; பால்படி , 2, இவைகளை ஒரு குடத்திலிட்டு , 
அதில் கப்புமஞ்சள் , மரமஞ்சள் , அரத்தை , கோரைக்கிழங்கு , நெய் 
தற்கிழங்கு , நன்னாரிவேர் , சந்தனம் , சீரகம் , கடகரோகினி , மஞ்சி 
ட்டிவேர் , விலாமிச்சுவேர் , சாதுர்ச்சாதம் , தேவதாரம், பெரும் ; 
குரும்பை , திப்பிலி , வகை , 1 - க்கு , விசாக விறை 1 ; அதிமதுரம் பலம் 
1. இவைகளை அரைத்து , கரைத்து , எரித்து , பக்குவத்தில் வடித்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.-- இதைப் பித்தரோகங்கள் , கண்ணோவு , 
சிரோ ரோகம் , செவிடு , இவைகளுக்கு ஸ்நானஞ்செய்விக்கலாம் . 
பீனசத்துக்கு நசியம் செய் துவைக்கலாம் ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

கரிசாலைச் சூர்ணம் . செய்முறை.- கரசிலாங்காணிச் சூர்ணம் , 
4 - பங்கு ; திரிகடுகு , திருபலை , மரமஞ்சள் , கருஞ்சீரகம் , தாளிசபத் 
திரி , எலம் , சீரகம், அதிமதுரம் , கொத்துமல்லிவிதை , மூக்குரட்டை 
வேர், வகை 1 - க்கு 1 - பங்கு இவைகளின் சூர்னங்களைக் கலந்துக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- இதைப்பாண்டு , காமாலை , சோபை , 
இவைகளுக்கு அயம் சேர்த்து உபயோகிக்கலாம் . மாத்திரை.--- 1, 
விராகவிறை கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம்.) 

கருங்காலிப்பட்டை . 
செய்கை.- இதற்குபலகாரி, சங்கோசனகாரி , குணங்களுண்டு . 


பைஷஜகல்பம் . 

49 
உபயோகம் . - இதை பேதி , அக்கினிமந்தம் , துர்ப்பலம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 


யோகங்கள் , 


கருங்காலிப்பட்டைக்கஷாயம் செய்முறை - கருங்காலிப்பட்டை 
பலம் 1 ; தண்ணீர் , ஆழாக்கு 2. 15 - மிஷம் காய்ச்சி வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . மாத்திரை.-- ---- ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 

கருஞ்சீரகம் . 
செய்கை . - இதற்கு உதரவாதஹாரி , சர்மகதகிரிமிநாசகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வயிறு உப்புசம் , சிரங்கு , மண்டைக்கரப் 
பான் , விரணம் , பீனசம் , தலைநோவு , இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . (சிந்தாமணி . ) 
மாத்திரை.---- 1, விராகரிறை கொடுக்கலாம் . 

கருஞ்செம்பையிலை. 
உபயோகம் . - இதை வதக்கி வீக்கங்களுக்கு வைத்துக்கட்ட 
லாம் . 


யோகம் . 


கருஞ்செம்பைத்தைலம் . செய்முறை.- கருஞ்செம்பையிலை ரசம் , 
வெள்ளுள்ளிரசம் , நல்லெண்ணெய் . இவைகளைச் சமனாய்க் கூட்டி , 
எரித்து , தைலப்பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் .- 
இதை வாதநோய்களுக்குப் பூசலாம் . 

கருணைக்கிழங்கு . 
செய்கை . - இதற்கு உஷ்ண காரி , ஷோண காரி , ஆகிய இக்கு 
ணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைக் கட்டி , மூலவியாதி , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 


யோகங்கள் . 


கருணைக்கிழங்குச் சூர்ணம் . சூர்ணபிண்டி . செய்ழறை . - கரு 
ணைக்கிழங்குப்பொடி , பலம் 12 ; திரிகடுகு , திரிபலை , இவைகளின் 
தூள் , வகை 1 - க்கு பலம் 1. 18 - பலம் வெல்லத்தைப் பாகு செய்து , 
அதில் ஷை தூள்களைத் தூவி கலந்துகொண்டு , ஒரு விராக நிறை 
யாகவடகம் செய்து , உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம் . 
மூலவியாதிக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1 - வடகத்தைப்பொ 
டித்து , 1-2 - பலம் தைரில் கலந்துக்கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

7 


50 


பைஷஜகல்பம் . 


கருநொச்சியிலை . 
செய்கை.- இதற்கு ஸ்வேதகாரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- கீல்வாதத்துக்கு இதை ஒற்றிடமிடலாம் . 4-5 , 
பிடி இலையை ஒரு குடம் தண்ணீரிலிட்டு காய்ச்சி , ஸ்நானஞ்செய்து 
வைக்கலாம் . 

கரும்புரசம் . 
செய்கை . - இதற்கு சீதளகாரிகுணமுண்டு . 

உபயோகம் - இதைத் தாகம் , பித்ததோஷம் இவைமுதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . அதிகமாய்க்குடித்தால் சிலேஷ்மம் 
அதிகப்படும் , மயக்கம் காணும் . 

யோகம் . 
இக்ஷரசாதிகிரதம் . செய்முறை.- கரும்புரசம் , பசுவின் நெய் 
வகை 1 - க்கு படி , 2. இவைகளைக்கலந்து , காய்ச்சி வடிக்கட்டி அதில் 

கொத்துமல்லி , குரோசானி ஓமம் , திப்பிலி, அரத்தை , தா 
ளிசபத்திரி , ஏலம் , சீரகம் , இவைகளின் தூள் வகை 1 - க்கு பலம் 1 ; 
சேர்த்து கலந்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை இருமல் , அக் 
கினிமந்தம் , பித்தாதிக்கியம் , இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . மாத்திரை.-1- துலாம் கொடுக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் . ) 

நல்லவெல்லம் . செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷண 
காரி, குணங்களுண்டு . உபயோகம்.- இது மருந்து முறைகளில் சே 


மிளகு , 


ருகிறது . 


சருக்கரை . செய்கை.- இதற்குச் சினிக்தகாரி, போஷண காரி 
குணங்களுண்டு . உபயோகம் .-- இதை வமனம் , பித்ததோஷம் , விக் 
கல் , அரோசகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

கற்கண்டு செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷண காரி 
குணங்களுண்டு . உபயோகம்.- இதை இருமல் , தாகம் , பல்லரணை 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

கருவேப்பிலை , 

இதுவே கறியபிலை . 
செய்கை.- இதற்கு பலகாரி , தீபனகாரிகுணங்களுண்டு . 

உபயோகம் . இதை வாந்தி , அரோசகம் , சுரம் , பித்தம் , வயி 
ற்றுவலி, அசீர்ணபேதி இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
கறிவேப்பிலைக்கஷாயம் . செய்ழறை . - 2 - விராகமிறை கறி 
வேப்பிலிலையை , 2 - ஆழாக்கு வெந்நீரிலிட்டு மூடி 4 - மணிநேரம் ஊற 


- 


பைஷஜகல்பம் . 


51 


வைத்து , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை ,-1-4 , ஆழாக்கு கொடு 
க்கலாம் . ( அனுபவமுறை .) 

கருவேலம்பட்டை . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரிகுணமுண்டு. 
உபயோகம்.- இதை குதப்பிரம்சம் , கர்ப்பமேகம் , வாய்விரணம் , 
விரணங்கள் , ரத்தபித்தரோகங்கள் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

யோகம் . 
கருவேலம்பட்டைக்கஷாயம் . செய்முறை.- 2- பலம் , வேலம் 
பட்டையையிடித்து -படி தண்ணீரிலிட்டு 15 - மிஷம் காய்ச்சி வடி 
கட்டிக்கொள்ளவும் . உபயோகம்.-- இதை மேல்கண்ட ரோகங்களு 
க்கு உபயோகிக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

கருவேலம்பிசினி. செய்கை .-- இதற்கு சினிக்தகாரி குணமு 
ண்டு . உபயோகம்.- இதை இருமல் , ரத்தபித்தரோகங்கள் , சீதபேதி 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 10-20 , 
உளுந் துன்றை சருக்கரையில் கலந்துக்கொடுக்கலாம் . 

கர்ப்பூரசிலாஜிது . 
து படிகாரமும் , அயச்சிந் தூரமும் சேர்ந்த ஒருவித சரக்கு . 

செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி, தார்ட்டியகாரி , ரக்தஸ்த் 
தம்பனகாரி ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை ரத்தபித்தரோகம் , அதிசாரம் , சீழ்ப்பிர 
மேகம் , கக்கிருமல் , சிலேஷ்மரோகம் , இவை முதலியவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - 10, 20 உளுந்துகிறை, தேனில் கலந்துக்கொடுக்க 
லாம் . 

யோகம் . 
கர்ப்பூரசிலாஜிது பஸ்பம் . செய்முறை.-- கர்ப்பூரசிலாஜிது 
வைப்பாலிலிட்டு , காய்ச்சி , கழுவிச்சுத்திசெய்து , சிறுசெருப்படைச் 
சாற்றால் 4 - சாம மாட்டி , லேசாய் வில்லைதட்டி , உலர்த்தி ஓட்டிலி 
ட்டு , சீலைமண் செய்து புடம் போடவும் . இவ்விதமாய் ஷை சாற்றால் 
3 - முறையாட்டி , 3 - புடம்போட்டெடுத்துக் கொள்ளவும் . மாத்திரை . 
10, 20 உளுந் துங்றை கொடுக்கலாம் (சாரசங்கிரகம் .) 

கர்ப்பூரம் . 
செய்கை.-- இதற்கு உஷ்ணகாரி , ஸ்வே தகாரி , சமனகாரி, வே 
தனாசாந்தகாரி , அங்காகர்ஷண நாசகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு ; 
திகமானால் விஷமிக்கும். 


52 

பைஷஜகல்பம் .. 
உபயோகம்.- இதைத் துர்ப்பலசுரங்கள் , தாபனங்கள் , பிரஸவ 
உன்மாதம் , இரைப்பு , மாரடைப்பு , கக்கிருமல் , மார்த்துடிப்பு , சூதகச் 
சூலை , சொப்பனஸ்கலிதம் , பிளவை , சொட்டு மூத்திரம் , சூதகசந்ஸ் , 
கீல்வாதம் , அழிவிரணம் , எட்டிக்கொட்டை தோஷம் , வேதனை , 
சுளுக்கு , நமைச்சல் , சலதோஷம் , இருமல் , வாந்திபேதி , இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - 1 5 , உளுந்து வறை குளிகை செய்துக்கொடுக்க 
லாம் . 

யோகம் . 
கர்ப்பூராதி சூர்ணம் , செய்ழறை.- கர்ப்பூரம் , 1 - பங்கு ; சாதிக் 
காய் , ஏலம் , லவங்கம் , மிளகு , இவைகளின் தூள் , வகை 1 - க்கு , 
பங்கு ; சருக்கரை , 3 - பங்கு . இவைகளைச்சேர்த்து கலந்துக்கொள்ள 
வும் . மாத்திரை.-- 10-20 உளுந்துநிறை கொடுக்கலாம் . ( சாரசங்கிர 


கம் . ) 


கர்ப்பூரவள்ளியிலை . 
செய்கை. - இதற்கு உஷ்ணகாரி , கபஹாரி , குணங்களுண்டு. 

உபயோகம்.- இதை இருமல் , சலுப்பு , இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

மாத்திரை. - நீர்ச்சுண்டக்காச்சிய ரசத்தில் 1-2 , விராகவிறை 
கொடுக்கலாம் . 

கலியாணப்பூசினி. 

இதுவே பெரும் பூசினி . 
செய்கை . - இதற்கு சீதள காரிகுணமுண்டு. 

உபயோகம்.- இதைப் பயித்தியரோகம் , உட்காச்சல் , மூத்திரக் 
கிரிச்சிரம் , இடுமருந்து , பித்தசுரம் , அஸ்த்திதாதுகதசுரம் , பேய்ச் 
சொறி , பிரமேகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாணி , ) 

யோகங்கள் . 
கூஷ்மாண்டக்குடித்தைலம் செய்முறை.- பெரும் பூசினிக்காய் 
ச்சாறு , சிற்றாமணக்கெண்ணெய் , ஈருள்ளிச்சாறு , எலுமிச்சம்பழச் 

ஓரிலைத்தாமரைச்சாறு , வகை , } -க்கு , படி , 1 ; வெந்தியம் , 
பலம் -2 , கோரோசனம் , குங்குமப்பூ , வகை , 1 - க்கு விராக நிறை, 2 
இவைகளை முறைப்படிசேர்த்து காய்ச்சிவடித்துக் கொள்ளவும் . உப 
யோகம் .-- மேகரோகம் , மேகசுவரம் , பிரமேகம் , மூலரோகம் , மூத் 
திரக்கிரிச்சிரம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
திரை.-- 1-4 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் . ) 

கூஷ்மாண்டக் கிரதம் . செய்ழறை.- பெரும்பூசினிக் காய்ச் 
சாறு , இளநீர் , பால் , நெய், வகை . 1 - க்கு . படி , 1 ; சிந்திற்சாறு , படி , 
-இவைகளைக்காய்ச்சி வடித்து அதில் , அதிமதுரம் , ஏலம் , சீரகம், 


பைஷஜகல்பம் 


53 


சந்தனம் , சாதிபத்திரி , திராக்ஷபழம் , அஜமோதம் , இவைகளின் தூள் 
வகை , 1 - க்கு பலம் -1 ; சருக்கரை , பலம் . 20. சேர்த்து கலந்துக் கொ 
ள்ளவும் , உபயோகம்.-- இதைப்பிரமேகம் , பழய சுரம் , அத்தியுஷ் 
ணம், தாது நஷ்டம் , சுஷ்கரோகம் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை .----பலம், விறைகொடுக்கலாம் . ( மூலிக 
சங்கலிதம் . 

கூஷ்மாண்டலேகியம் . செய்ழறை.- கலியாணப் பூசினிக்காய்ச் 
சாறு , படி , 4 ; எலிமிச்சம்பழரசம் , படி , 3 ; சருக்கரை , பலம் 40 . 
இவைகளைச் சேர்த்து எரித்து பாகபதம் வந்தபிறகு , அதில் அதிமது 
ரம் , சீரகம் , கொத்துமல்லி , திருமலை , சாதுர்ச்சாதம் . இவைகளின் 
சூர்ணம் , வகை , 1 - க்கு . பலம் , 1 ; ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி . வகை , 
1 - க்கு , விராகைெற , 1 ; நெய் , பலம் -2 ; தேன் , பலம் , 2. விதிப்படி 
சரக்குகளைச் சேர்த்து பக்குவப் படுத்திக்கொள்ளவும் , உபயோகம் . 
இதை அஸ்திவெட்டை , பிரமேகம் , நீர்ச்சுருக்கு , உஷ்ணநோய் , சுஷ் 
கநோய் , தாதுநஷ்டம், இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் 
மாத்திரை . - 2-4, விராகமிறை கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் .) 

கலியாணப்பூசினி விதையை அரைத்து அதில் , 2 - பலம் , வெறும் 
வயிற்றில் கொடுத்து , 2-3 , மணிநேரஞ் சென்றபிறகு , சிற்றாமணக் 
கெண்ணெய் கொடுத்தால் , தட்டைக் கிருமிகள் வெளிப்படும் . 

கல் தாமரை . 

துவே மலையில் முளைகிறதாமரை . 
செய்கை.- இதற்கு வியதாபேத பலகாரிகுணமுண்டு. 

உபயோகம் .-- துர்ப்பலம் , வீரிய நஷ்டம் , குஷ்டம் , இவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம்.-- காரீயத்தைச் செம்பாக்கும் . (சிந்தாமணி .) 

கல் நார் . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.-- இதை பித்தகாசம் , பல்குடைச்சல் , நீர்க்குறி எரி 
ச்சல் , பித்தவாந்தி , மூத்திராதீதம் , க்ஷண சுக்கிலம் , அஜீர்ணம் , இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தா மணி . ) 

கல்பாசி . 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- மழையால் பிறந் தகல்பாசியை , மேகரோகத்துக் 
கும் , சோபைக்கும் , உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

கல்மதம் . 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரிகுண முண்டு , 

உபயோகம் .-- இதை தந்துமேகம் , மூத்திரக்கிரிச்சிரம் , தாது 
நஷ்டம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி.) 


54 


பைஷஜகல்பம் . 


களிச்சக்காய் - இலை . 
இதுவே கெச்சக்காய் . வச்சிரபீஜம் . கழற்காய் . 
செய்கை.- களிச்சப்பருப்புக்கு பலகாரி , முறைவியா திரோதி 
குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைச் சீதசுரம், துர்ப்பலம் , வீக்கம் , இவைக 
ளுக்கும் , இலையைவதக்கி வாதரோகங்களுக்கும் உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - பருப்பில் , 10-15 , உளுந்து நிறைகுளிகை செய்துக் 
கொடுக்கலாம் . 

யோகங்கள் , 
வச்சிரபீஜதடித்தைலம் . செய்ழறை . - 20 - பலம் கழற்சிக் கொ 
டிவேரின் பட்டையையிடித்து , 6 - படி தண்ணீரிலிட்டு , 1 -படிகஷாய 
மாய்க் காய்ச்சி , இறுத்து , அதில் , 5 - பலம் . கழற்ச்சிக்கொடியின் கொ 
ழுந்தையும் , 2 -பலம் . கழற்ச்சிப்பருப்பையும் , அரைத்து கலந்து , 1 
வீசை சிற்றாமணக்கெண்ணையும் சேர்த்துக்கொள்ளவும் . இக்கூட்டில் 
இளவருப்பாய் வறுத்து வஸ்திரகாயஞ்செய்த , ஏலம் , பறக்கிச்சக்கை, 
வால்மிளகு , லவங்கப்பட்டை , வகை 1 - க்கு பலம் , , ; கலந்துக் கழற் 
சிவிரகால் எரித்து , பதத்தில்வடித்து , அதில் , , -பலம் வாளப்பருப் 
பையும் , 3 - பலம் . ரசகர்ப்பூரத்தையும் , ஷை தைலம் விட்டு மைபோல 
அரைத்து கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைக்குடல்வாயு , 
பீசவாயு , பீசவீக்கம் , கால்வீக்கம் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை.-- 1-2 , விராக நிறை, காலையில் கொடுக்க 
லாம் . 3-5-7 -தாள் கணக்காய்க் கொடுத்து பத்தியம்வைக்கவும் . ( தை 
லவர்க்கச்சுருக்கம் .) 


கள்ளி . 

இதுவே கொடிக்கள்ளி . 
செய்கை.-- இதின் பாலுக்கு விரேசனகாரி , விரண காரி 

குண 
களுண்டு . 


உபயோகம் .-- இதை மலபந்தம் , மறு , வீக்கம் , நரம்புச்சிலந்தி , 
கரப்பான் , புடை , சிரங்கு , பெருவிரணம் , இவை முதலியவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- உலர்ந்தபாலில் 1-2 - உளுந் துநிறை கொடுக்கலாம் , 

கற்றாழை . 
செய்கை.-- இதற்கு சீதள காரி , குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக் கண்ணோவு , வித்திருதி , தேகச்சூடு , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம். 


பைஷஜகல்பம் . 


55 


மேக 


யோகம் . 
குமாரித்தைலம் . செய்ழறை.- கடுக்காய்த் தூள் சேர்த்து பிசை 
ந்து , பிழிந்து வாங்கியகற்றாழை ரசம் , படி 1 ; நல்லெண்ணெய் படி 
1 ; பசுவின்பால் , படி 1. இவைகளை ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் , 
கோஷ்டம் , மஞ்சிட்டிவேர் , சந்தனம் , திரிகடுகு , திரிபலை , சாதிக்காய் , 
அதிமதுரம் , சடாமாஞ்சி , விலாமிச்சம்வேர் , வெட்டிவேர் , சாதுர்ச் 
சாதம் , கிரந்திநாயகம் , கோரைக்கிழங்கு, நன்னாரிவேர் , செங்கழுநீர்க் 
கிழங்கு , பூலாங்கிழங்கு , தக்கோலம் , வகை 1 - க்கு விராகவிறை 3 , 
இவைகளைப் பசுவின்பால் விட்டரைத்து கரைத்து , காய்ச்சி , பதத்தில் 
வடித்து , அதில் , புனுகுசட்டம் , பச்சைக்கர்ப்பூரம் , வகை ) -க்கு விரா 
கவிறை 3 - சேர்த்து 15 - நாள் நெற்புடத்தில்வைத்து , எடுத்துக்கொள் 
ளவும் . உபயோகம்.- கண்ணருகல் , நீர்க்கம்மல் , அமரம் , கண்ணோவு , 

அழலை , தலைநோய் , இவை முதலியவைகளுக்கு இதை ஸ்நான 
ஞ்செய்துவைக்கலாம் . ( மூலிக சங்கலிதம் . ) 

கஸ்தூரி . 
செய்கை . - இதற்கு உஷ்ணகா 

உஷ்ணகாரி , அங்காகர்ஷண நாசகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சந்திபாதசுரங்கள் , சுவாசகாசம் , கக்கிரு 
மல் , பாலமாந்தவலி , காக்கைவலி , சூதகசந்தி , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. - 5-10 -உளுந்து விறைகொடுக்கலாம் . 

யோகங்கள் , 
கஸ்த்தூரித்தைலம் . செய்ழறை.-- ஆமணக்கெண்ணெய், படி 
1 ; வெங்காயச்சாறு படி -2 ; ஆகாயத்தாமரைச்சாறு படி 1. இவைக 
ஒரு பாத்திரத்திலிட்டு அதில் , நீரடிமுத்துப்பருப்பு , கார்போகவிதை , 
கருஞ்சீரகம் , சுத்திசெய்த வாளப்பருப்பு , வெட்பாலையரிசி 
1 - க்கு பலம் } ; அரைத்து கரைத்து எரித்து பதத்தில் வடித்து அதில் 
ஏலம் , விராகநிறை-2 ) ; கோரோசனம் ,விராக விறை 2 ; கஸ்தூரி விராக 
நிறை , . வைகளின் தூளைத் தூவிக் கலந்து கொள்ளவும் . உபயோ 
கம் .-- மூவகைப் பாலர்கட்குக்காணுகிற இசுவு , சுவாசரோகம் , வாய்ப் 
பிதத்தல் , மயக்கம் , வயிற்றைப்பற்றியரோகம் , செவ்வாப்புக்கட்டி , 
இவை முதலியவைகளுக்கு இதை உபயோகிக்கலாம் . மாத்திரை. 
----- பலம் வீதம் , வெதுப்பி , பாலகருக்கு காலையில் மாத்திரம் கொ 
டுக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

கஸ்த்தூரிதளிகை. செய்ழறை.- கஸ்தூரி, 1 பங்கு ; குங்கும 
ப்பூ . திரிசுகந்தம் , வகை 1 - க்கு பங்கு 4. இவைகளைத் துளசி ரசத்தில் 
மைய அரைத்து , கடலைப்பிரமாணம் குளிகை செய்து உலர்த்திக் கொ 
ள்ளவும் . மாத்திரை. - 1-2- குளிகைகொடுக்கலாம் . 

கஸ்த்தூரிமஞ்சள் . 
செய்கை - இதற்கு உதரவா தஹாரி , பலகாரிகுணங்களுண்டு . 


- வகை 


56 


பைஷஜகல்பம் . 


உபயோகம் . - இதைச் சர்மரோகங்கள் , தலைவலி , இவைமுதலி 
யவைகளுக்கு மேலுக்கு உபயோகிக்கலாம் . 

காக்கட்டான் விரை. 
இதுவே கொடிகாக்கட்டான்விரை - ஜிரிகிவிரை. 
செய்கை.- இதற்கு விரேசனகாரி குணமுண்டு ; வேருக்கு சினி 
க்த்தகாரிகுணமுண்டு , 

உபயோகம்.- விாையை மலபந்தத்துக்கும் , வேரின்பட்டையை 
மூத்திரப்பை யெரிச்சல் , நீர்த்தாரையெரிச்சல் இவைகளுக்கு 
யோகிக்கலாம் . 

யோகம் . 
காக்கட்டான் விரைக்கலவைச்சூரணம் . செய்ழறை.- காக்கட் 
டான் விரை 7 ; இந்துப்பு 7 ; அரத்தை 1. இவைகளின் தூளை ஷை 
பங்குகணக்காய் எடுத்து அரைத்துவஸ் திரகாயஞ்செய்துகொள்ளவும் . 
மாத்திரை . - 11-2- விராகைெறவரையில் கொடுத்தால் செவ்வையாய் 
பேதியாகும் . ( அனுபவமுறை .) 

காசினிவித்து . 
செய்கை.- இதற்கு சுரஅரகாரிகுணமுண்டு . 
உபயோகம்.- இதை சுரத்துக்கு உபயோகிக்கலாம் . 

காசுக்கட்டி . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதை அதிசாரம் , சீதபேதி , அக்ஷரம் , பல்லரணை 
இருமல் , தொண்டைக்கம்மல் , பிரமேகம் , முலைக்காம்பு வெடிப்பு , 
கர்ப்பப்பிரமேகம் , பெரும்பாடு இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

மாத்திரை.- இதின் தூளில் , 19-30, உளுந்துநிறை , தேனிலா 
வது , சருக்கரையிலாவது கலந்துக்கொடுக்கலாம் . சீதபேதிக்குக் கரு 
வாப்பட்டைத்தூளுடன் சேர்த்துக்கொடுக்கலாம் . 

யோகம் . 
காசுக்கட்டி வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை.- காசுக்கட் 
டித்தூள் . 160 , உளுந்து விறை , கருவாப்பட்டைத் தூள் , 30. உளுந்து 
நிறை ; கொதிக்கிற வெந்நீர் , 10 - அவுன்ஸ் , மூடி , ,-மணிநேரம் 
ஊறவைத்து வடிக்கட்டிக் கொள்ளவும் . மாத்திரை. இதில் , -4 , 
ஆழாக்கு வீதம் கொடுக்கலாம் . ( இங்கிலிஷ்முறை .) 

காஞ்சொரிவேர் . சிறுகாஞ்சொரி . 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , சுவேதாரி , குணங்களு 
ண்டு , 


பைஷஜகல்பம் . 


57 


உபயோகம் : -- இதைச்சுரம் , மேகவியா தி , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 


காடிநீர். 


செய்கை.- இதற்குச் சீதளகாரி , சமனகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச்சுரம் , பித்தமயக்கம் , சோபை , அசீர்ணம் 
இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- 1-2 , உச்சிக்கரண்டி அளவு , சலத்தில் கலந்துக் 
கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
காடிஷர்பத்து . செய்முறை.- காடி , படி , ; சருக்கரை , பலம் 
20 - இவைகளைக் கலந்து , காய்ச்சி , பதத்தில் வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
உபயோகம்.- இதைச் சந்திபாத சுரங்களுக்கு உபயோகிக்கலாம். 
மாத்திரை.- 1-2 , உச்சிக்கரண்டி அளவு , சலத்தில் கலந்துக்கொடுக் 
கலாம் . (சாரசங்கிரகம் .) 

ஆரநாளத்தைலம் . செய்ழறை . - 4 படி , புளித்தகாடியும் , 1 - படி 
நல்லெண்ணையும் , 3 -படி தயிர்ச்சலமும் , ஒரு பாத்திரத்தில் சேர்த்து , 
காட்டுமிளகு , கஸ்தூரிமஞ்சள் , கப்புமஞ்சள் , நற்சந்தனம் , சதகுப் 
பை , கிச்சிலிக்கிழங்கு , கோரைக்கிழங்கு , அதிமதுரம் , கடுகுரோகினி 
வகை 1 - க்கு விராகவிறை 1. காடி நீர் விட்டரைத்து , அதிற்கரைத்து 
சிறுக எரித்து வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் . சீதசுரம் , சீர்ணச் 
சுரம் இவைகளுக்கு மேலுக்குப்பூசி , துட்டிடை உள்ளுக்கும் கொடு 
த்துகொண்டுவந்தால் குணமாகும் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

காட்டாமணக்கு இலை - பால் . 
செய்கை . - இதற்கு ஜீரவர்த்தனகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இலையை ஸ்த்தனங்களுக்குக்கட்டினால் , பர்ல் 
சுரக்கும் ; பாலை பல்வலிக்கு உபயோகிப்பதுண்டு, 

காட்டுசீரகம் . 


செய்கை - இதற்கு கிருமிநாசகாரி, பலகாரி , தீபனகாரி , முத் 
திரவர்த்தனகாரி ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வயிற்றுக்கிருமி , பேன் , இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - இதின் தூளில் , 1 - விராகரிறை தேனில் கலந்துக் 
கொடுக்கலாம் . 

காப்பிக்கொட்டை , 
செய்கை . - இதற்கு பலகாரி , உஷ்ணகாரி , தீப 

பனகாரி ஆகிய 
இக்குணங்களுண்டு . 

8 


58 


பைஷஜகல்பம் . 


. 


உபயோகம் . - இதைப் பேதி , சுவாசகாசம் , இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 

காமாக்ஷிப்புல்லு - காவட்டம்புல்லு . 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரி , அங்காகர் 
ஷண நாசகாரி , சுவேதகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வயிற்றுப்பொருமல் வயிற்றுவலி, வாந்தி , 
வாந்திபேதி , வாதநோய் , சுளுக்கு இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

யோகம் . 
காமாக்ஷப்புல்லின் தைலம் . மாத்திரை . - 3, 6 துளி சருக்கரை 
யில்விட்டுக்கொடுக்கலாம் . 1 - பங்கு தைலம் , 2 - பங்கு தேங்காய் எண் 
ணெய் , சேர்த்து தைலமாக்கி மேலுக்குப் பூசலாம் . 

காரட்டுக்கிழங்கு , 
செய்கை.- இதற்கு பூதிகந் தநாசகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதை அழி விரணம் , கட்டி கள் , இவைகளுக்கு 
போல்டீஸ் செய் துக்கட்டலாம் . 

காரீயம் - கருநாகம் . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக் கண்ணோய் , பகந் திரவிரணம் , கஜசர்ம 
குஷ்டம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் .(சிந்தாமணி .) 

கார்போக அரிசி . 
செய்கை .-- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக்கடுவன் , விரணம் , சர்ப்பவிஷம் , வாதசி 
லேஷ்மம் , தினவு , யானைச்சொறி , கிரந்தி இவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

கிச்சிலிக்கிழங்கு . 
{ சய்கை.- இதற்கு உஷ்ணகாரி குணமுண்டு. 

உபயோகம் .-- சிலேஷ்மநோய் , கீல்பிடிப்பு , விரணம், 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

கிரந்தி நாயகம் , 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதைக் கரப்பான் முதலிய சருமரோகங்களுக்கு 
உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


வை 


பைஷஜகல்பம் 


59 


கிளியூரல் பட்டை . 
செய்கை.- இதற்கு தீபனகாரி குணமுண்டு . 

உபயோகம் . - இதை அக்கினிமந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி . ) 

கீழாநெல்லி - கீழ்வாய்நெல்லி . 
செய்கை.- இதற்கு பித்தசமன காரி , மூத்திர வர்த்தனகாரி , 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மஞ்சகாமாலை , நீர்க்கோவை , பிரமேகம் ,, 
வை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. -- பூண்டு சமூலத்தை அரைத்து அதில் , 4-1 - பலம் 
வீதம் கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
கீழாநெல்லித்தைலம் . செய்முறை.-- நிழலில் உலர்த்தி இடித்த 
கீழாநெல்லிச்சமூலம் , வீசை 1 ; சலம் படி 8. காய்ச்சி , 1 - படி குடி 
நீருக்குச் சுண்டவைத்து , அதில் பசுவின்பால் , படி 1. நல்லெண்ணெ 
ய்படி 1 , விட்டு அந்தக் கூட்டில் , சிரகம் , பலம் 1. எடிபாலால் அரை 
த்து கரைத்து எரித்து , பக்குவப்பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . 
உபயோகம் .-- இலை 

தை உட்சுரம் , காமாலை , நடுக்கல் , தலைச்சுற்றல் , 
அக்கினிமாந் தியம் , கைகால் கண்ணெரிச்சல் , உழலை , போகத்தால் 
விளைந்த அரித் திராமேகம் , வாந்தி , இவை முதலியவைகளுக்கு ஸ்நா 
னஞ் செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் . ) 


குக்கில் , 


செய்கை.- இதற்கு உஷ்ண காரி குணமுண்டு . 

உபயோகம்.-- இதை விரணம் , பிரமேகம் , இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் , 

யோகம் . 


ய்து , 


குக்கிலநவநீதம்.செய்முறை .-- தேவையான வெள்ளைக்குக்கிலு 
க்குச்சமன் , நல்லெண்ணெய்ச் சேர்த்து , காய்ச்சி , தண்ணீரிலூற்றி , 
கையால் செவ்வையாகமர்த்தனஞ்செய்து நீறை இறுத்துவிட்டு , மறு 
படியும் நீராக்கி , மர்த்தனஞ்செய்யவும் ; இவ்விதமாய் 5- தடவை செ 

வெண்ணெயை எடுத்து குளிர்ந்த நீரில்வைத்து வைக்கவேண்டி 
யது . தினந்தோறும் புதுநீர் விடவும் , உபயோகம் , - இதை விரணம் , 
பிரமேகம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.-- 4 - விராக 
நிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

குங்கிலியம் . 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி, கபஹாரி குணங்களுண்டு 


8 


60 


பைஷஜகல்பம் . 


உபயோகம்.- இதைக் காசரோகம் , பிரமேகம் , மேகவிரணம் , 
வா தவித் திருதி , கீல்பிடிப்பு , நகங்களைப்பற்றிய விரணங்கள் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை .-- 20 , 30 உளுந்து நிறைகொடுக்கலாம் . 

யோகம் . 
குங்கிலியக்களிப்பு . செய்ழறை.-- குங்கிலியம் , பலம் 15 ; 
மெழுகு பலம் 15. இவைகளைச் சிறு தீயிட்டுறுக்கி , அதில் நல்லெண் 
ணெய் புட்டி 1. சேர்த்து , சூடாயிருக்கும்போதே வடிக்கட்டிக் கொ 
ள்ளவும் , செய்கை .-- சாந்த உஷ்ணகாரி , உபயோகம்.- இதை 
ஆராத விரணங்களுக்கும் , அழிப்புண்களுக்கும் உபயோகிக்கலாம் . 
(இங்கிலீஷ்முறை .) 

இதனுடன் , கந்தகம் , காசுக்கட்டி , வெங்காரம் , இவைகளைச்சேர் 
த்து களிம்பு செய்து , விரணங்களுக்கு உபயோகித்தால் , சிவந்த நிறம் 
உண்டாக்கி , சீக்கிரத்தில் ஆரிவிடும் . 

குங்கிலியத்தைலம் . 
செய்கை.-- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 
உபயோகம் .-- பிரமேகத்துக்குக்கொடுக்க இதுநல்ல மருந்து . 
மாத்திரை.-- 20-60- துளிவரையில் கொடுக்கலாம் . 

குங்குமப்பூ . 
செய்கை.- இதற்கு அங்கா கர்ஷண நாசகாரி ,, ருதுவர்த்தன 
காரி 

குணங்களுண்டு . 
உபயோகம்.- இதை நாவர V , மேகநீர் , கீல்பிடிப்பு , கபம் , அதி 
க்ஷை , பயித்தியம் , மண்டையிடி , கண்ணோவு சலபீனசம் , வாந்தி , 
நீரேத்தம் , பிரசவவலி இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 
மாத்திரை.- 10-40 . உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

குப்பைமேனி . 
செய்கை.- இதற்கு வமனகாரி , கபஹாரி, விரேசனகாரி . ஆகிய 
இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை இருமல் , மேகவிரணம் , விஷக்கடிகள் , 
இனவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- இலையின் ரசத்தில் ; ஒரு உ 

லையின் ரசத்தில் ; ஒரு உத்திரன அளவு , குழந் 
தைகளுக்குக் கொடுத்தால் , சாந்தமாய் வாந் தியாகும் . 

யோகங்கள் . 
குப்பைமேனிகஷாயம் . செய்முரை.- உலர்ந்த குப்பைமேனி 
சமூலம் , 1- விராகநிறை ; வெந்நீர் , -புட்டி , 2 -மணிநேரம் ஊறவை 


பைஷஜகல்பம் . 


61 


த்து , வடிக்கட்டிக்கொள்ளவும். உபயோகம் . - இருமலுக்குக் கொடு 
க்கலாம் . மாத்திரை. -- 1-4 , ஆழாக்கு அளவுதேன் சேர்த்துக் கொடுக் 
கலாம் . 

குப்பைமேனிமெழது . செய்ழறை. - தேவையான இலையின் ரச 
த்தை , ஜலயந் திரத்தில் வைத்து காய்ச்சி மெழுகுபதமாக்கிக் கொள் 
ளவும் . மாத்திரை . - 3-5 , உளுந்து விறை கொடுக்கலாம் . 

குரோசானியோமம் . 
செய்கை .-- இதற்கு சமன காரி , வேதநாசாந்தகாரி , அங்காகர் 
ஷண நாசகாரி , நித்திராகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் ..- இதைவேதனை , நித்திராபங்கம் , இருதயத் துடி 
ப்பு விகாரம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம். 
மாத்திரை. - 10-20 , உளுந்து நிறை கொடுக்கலாம் .. 

கொடிநாரத்தை 
துவே கடாரநாரத்தன் ; கொம்மட்டி மாதுளன் . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி குணமுண்டு . 

உபயோகம் . - இதை சுரம் , அழலை , இவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

யோகம் , 
மாதுலங்காதிகிருதம் . செய்ழறை. -- துரும்பிப்பிழிந்த கொடிநா 
ரத்தன் பழரசம் , பலம் -10 ; நெய் , பலம் - 10. கலந்துகாய்ச்சி , வடித்து 
அதில் , திரிகடுகு சூர்ணம் , வகை . 1 - க்கு பலம் : ; கற்கண்டு 
பொடி - பலம் . 3 , சேர்த்து கலந்துக் கொள்ளவும் , உபயோகம் . 
இதை அழலை , வாந்தி , அரோசகம் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை. - 1- துலாம் வீதம் கொடுக்கலாம் . ( மூலிக 
சங்கலிதம் .) 

கொட்டிக்கிழங்கு . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி குண முண்டு. 

உபயோகம் .-- இதைப்பிரமேகம், உட்சூடு , இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - இதின் தூளில் , 1-2 , விராகங்றை இளநீரில் கலந் 
துக் கொடுக்கலாம் . 

கொட்டைக் கரந்தை. 
உபயோகம்.- இதைச் சொறி சிரங்குக்கு உபயோகிக்கலாம் . 

கொத்துமல்லி . 
செய்கை.- இதற்கு தீபன் காரி , உதரவாதஹாரி , சீதளகாரி ; 
ஆகிய இக்குணங்களுண்டு , 


62 


பைஷஜகல்பம் . 


உபயோகம்.- இதை வயிற்றுவலி, வயிற்றுப்பொருமல் , அக்கி 
கரிமாந்தியம் , உட்சூடு , பயித்தியம் , வாந்தி , விக்கல் , நாவறு இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 


கொத்துமல்லி வெந்நீர் ஊரல்கஷாயம் செய்முறை.- சொத்து 
மல்லி விதை விராகநிறை, 2 ; சீரகம் , விராகநிறை , 1 - வெந்நீர் ஆழா 
க்கு -2 . சேர்த்து பாத்திரத்தை மூடி - 1- மணிநேரம் ஊறவைத்து வடி 
க்கட்டிக் கொள்ளவும் , மரத்திரை . - 4-1 - ஆழாக்கு அளவு , கற்கண்டு 
சேர்த்துக் கொடுக்கலாம் . ( அனுபவ முறை. ) 

கொம்புப்புடல் , 
செய்கை . - இதற்கு சலவிரேசனகாரி குணமுண்டு . 

உபயோகம் . - இதை நீர்க்கோவை முதலிய ரோகங்களுக்கு 
உபயோகிக்கலாம். 

மாத்திரை - இதின்காயின் ரசத்தில் , 3-5 ,உளுந்துநிறை ,3 - மணி 
க்கொருதரம் பேதியாகிறவரையில் கொடுத்தால் , சுகமாயும் , செவ் 
வையாயும் பேதியாகும் . 

கொய்யாவேர்ப்பட்டை . 
செய்கை . - இதற்கு சங்கோசனகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை அதிசாரத்துக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 


வெள்ளை கொய்யாவேரின் பட்டை கஷாயம் செய்ழறை . - பட் 
டை விராக நிறை , 4 ; ஜலம் ஆழாக்கு , 1. இவைகளைச்சேர்த்து , 3 - ஆ 
ழாக்குச் சுண்டக்காய்ச்சி வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை. - 1 . 
உத்திரணிவீதம் , பேதியிற்க, குழந்தைகளுக்குக்கொடுக்கலாம் . குதப் 
பிரம்சத்துக்கு மேலுக்கு உபயோகிக்கலாம் . (அனுபவமுறை . ) 

கொல்லங்கோவை . 
உபயோகம் .-- இதைச் சீதவாயு , அக்கிப்புடை , கண்டமாலை , 
குஷ்டம் , கரப்பான் , நமைச்சல் இவைமுதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 

கோதுமை. 
செய்கை.- இதற்கு தார்ட்டியகாரி , போஷண காரி , குணங்க 
ளுண்டு . 

உபயோகம்.- கோதுமைக்கஞ்சியை , வாதசுரம் , சலதோஷம் , 
கபம் , சந்நிபாதசுரம் , பலவீனம் , ஆகிய இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . கோதுமை மாவைக் களிசெய்து , வித் திருத்தி , விரணம் , 
களுக்குக் கட்டலாம் ; அக்கிப்புடை மேல் தூவலாம் , 


பைஷஜகல்பம் 

63 
கோரைக்கிழங்கு . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , சுவேதகாரி , மூத்திரவர்த்தன 
காரி , சங்கோசனகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சீதசுரம் , சீதபேதி, இவைமுதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . தனிப்பட உபயோகப்படுத்துவதில்லை . 

கோரோஜூன. 

. 
மானின் இரைப்பையிலும் , பசுவின் இரைப்பையிலும் பிறக்கிற 
ஒருவித கல்லு . 

செய்கை.- இதற்கு கபஹாரி , பித்தசமனி, குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை இருமல் , சலுப்பு , சிசுகளுக்குக்காணுகிற 
மாந்தவலி , மேகவாய்வு , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 


மாத்திரை. -1-உளுந்து நிறை வெற்றிலை ரசத்திலாவது , முலை 
ப்பாலிலாவது கொடுக்கலாம் . 

யோகம் . 
கோரோஜனக்குளிகை . செய்ழறை .-- கோரோஜனம் , குங்கு 
ப்பூ . கர்ப்பூரம் , பச்சைக்கர்ப்பூரம் , ஏலம் , கிராம்பு , கோஷ்டம் , 
சாதிக்காய் , அக்கிராகாரம் , வகை - 1 - க்கு , விராகநிறை -1. இவைக 
ளைச் சந்தனக்கட்டைக் கஷாயம்விட்டு , மைபோல் அரைத்து , குன்றி 
போலுண்டை செய்துக்கொள்ளவும் மாத்திரை . - 1-2 , குளிகை கொ 
டுக்கலாம் . 

கோவைரசம் . 
உபயோகம் . - இதைச்சிரங்குக்கு உபயோகிக்கலாம் . 

கோஷ்டம் . 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி , சுவேதகாரி, குணங்களுண்டு . 
உபயோகம்.- இதை தோஷசுரங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
கோஷ்ட வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை.-- கோஷ்டம் , 
விராகவிறை , 1 ; வெந்நீர் ஆழாக்கு -2 . இவைகளை 2 மணிநேரம் ஊற 
வைத்து , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- -1 , ஆழாக்கு அள 
வுகொடுக்கலாம் . (அனுபவமுறை . ) 

சகதேவி . 
இதுவே நெய்ச்சிட்டி - தேவகந்தம் , 
உபயோகம் . - இதைத் தனிப்பட உபயோகிப்பதில்லை . 


64 


பைஷஜகல்பம் 


காய் 


யோகம் . 
சகதேவித்தைலம் , செய்ழறை.- நெய்ச்சிட்டிச்சாறு படி, 1 ; பசு 
வின் நெய், படி -3 . நல்லெண்ணை படி -1 கலந்து அதில் அதிமதுரம் , 
நற்சந்தனம் , நன்னாரிவேர் , வெட்டிவேர் , விலாமிச்சுவேர் , திப்பிலி 
மூலம் , லவங்கம் , கடகரோகனி, நெய்தற்கிழங்கு , வகை 1 - க்கு விராக 
நிறை 1 ; பசுவின்பால் விட்டரைத்து , ஷை கூட்டில் கலந் 
ச்சி , பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- நேத்திரத்தைப் 
பற்றிய புகைச்சல் , தேக எரிச்சல் , ஜீர்ணசுரம் , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1 -சிறுகரண்டி அந்திசந்தி 
கொடுக்கலாம் . 4 - நாளைக்கொருதரம் , ஸ்நானஞ்செய்துவைக்கலாம் . 
( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

சங்கங்குப்பி . 
செய்கை .-- இதற்கு வியதாபேதகாரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதை அரையாப்புக்கட்டி , சிரங்கு , உஷ்ணம், 
பிரமேகம் , கருங்கிரந்தி , தவளைச்சொறி , விரணம் , கீல்வீக்கம் , 
மல் , சர்ப்பவிஷம் வை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந் 
தாமணி ) 

சடாமாஞ்சி . 

இதுவே பருங்கோரை . 
செய்கை . - இதற்கு உஷ்ண காரி , அங்காகர்ஷணநாசகாரிகுண 
ங்களுண்டு . 
உபயோகம் .-- இதைச் சூதகவலி, பழயசுரம் , காசம் , வாயு , 

, 
சுவாசம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- இதின் சூர்ணத்தில் 20-40 , உளுந்து நிறைகொடுக் 
கலாம் . 

யோகம் . 
சடாமாஞ்சி வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை. -- சடா 
மாஞ்சி , விராகநிறை -2 ; வெந்நீர் ஆழாக்கு -2. 1 - மணிநேரம் ஊறவை 
த்து வடிக்கட்டிக்கொள்ளவும் , மாத்திரை.-- --1 , ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . 

சதகுப்பை . 
செய்கை.- இதற்கு ஜடராக்கினி வர்த்தனகாரி, கர்ப்பவாதஹாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி , அக்கி 
னிமாந் தியம் , தலைவலி , ஜலதோஷம் கர்ண சூலை, . ஆசனக்கடுப்பு 
வைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 

சதாபு இலை. அரூதா . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , ருதுவர்த்தனகாரி , கிருமிநா 
சகாரி , குணங்களுண்டு , மாத்திரை அதிகமானால் விஷமிக்கும் . 


| 


பைஷஜகல்பம் . 


65 


உபயோகம்.- இதைச் சூதகச்சந்வி , சூதகக்கட்டு , காக்கைவலி , 
குழந்தைகளுக்குக்காணுகிறவலி , மாந்தம் , இவை முதலியவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. --அரைத்த சதாபு இலையில் 20-40 , உளுந்து விறை 
கொடுக்கலாம் ; இதின் ரசத்தில் + - ) , உச்சிக்கரண்டி அளவு 3 - வரு 
ஷத்துக்குமேல்பட்ட குழந்தைகளுக்குக் கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
அருதாதைலம் . மாத்திரை.- 2-5 , துளி கொடுக்கலாம் . 

சதுரக்கள்ளிப்பால் . 
செய்கை. - இதற்கு விரேசனகாரி குணமுண்டு . 

உபயோகம் . - இதைக் குஷ்டம் , காணாக்கடி , கீல்வீக்கம் , வாத 
குன்மம் , பிரமேகம் , துஷ்டவிரணம் , கரப்பான் இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

சந்தனம் , 
செய்கை . - இதர்கு சுவேதகாரி , மூத்திரவர்த்தனகாரி , வியதா 
பேதகாரி குணங்களுண்டு .. 

உபயோகம் .-- இதைச் சுரங்கள் மார்த்துடிப்பு , அக்கி , வீக்கம் , 
சொறி , தேமல் , நமச்சல் , சுரத்தில் காணுகிறதலைவலி, சீதசுரம் , சீழ்ப் 
பிரமேகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
சந்தனக்கட்டைக் கஷாயம் . செய்முறை.- சந்தனக்கட்டை , 
விராகவிறை, 2 ; வெந்நீர் ஆழாக்கு , 2. மூடி , 1 - மணிநேரம் ஊறவை 
த்து , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை . - 1-1 , ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

சந்தனத்தைலம் . செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தன காரி 
குண முண்டு . உபயோகம்.- இதைப் பிரமேகத்துக்குக் கொடுக்க 
லாம் . மாத்திரை.- 30-40 துளி சருக்கரையில் விட்டுக் கொடுக்க 
லாம் . 

சந்தனஷர்பத்து . செய்முறை.- 2- பங்கு சந்தனத்தூளை , 16 - பங் 
கு தண்ணீரிலிட்டு , 4 - பங்குக்குச் சுண்டவைத்து , வடிக்கட்டி , அதின் 
இடைக்கு , 3 - பங்கு கற்கண்டு சேர்த்து , காய்ச்சி , மதுபாகத்தில் , 
வடிக்கட்டிக்கொண்டு , அதில் தேவையான பந்நீர் விட்டு கலந்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.- இதை மூலச்சூடு , பிரமேகம் , சுவரம் , 
இவை முதலியவைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை .-- 1-2 , துலாம் 
நிறைகொடுக்கலாம் . 

சந்தனாதிதைலம் . செய்முறை . --சந்தனக்கட்டை , வெட்டிவேர் , 
விலாமிச்சம்வேர் , நன்னாரி , சிற்றாமுட்டிவேர் , கோரைக்கிழங்கு , அதி 

9 


66 


பைஷஜகல்பட்ட 


மதுரம் , நெல்லிவேர்ப்பட்டை , சீந்திற்கிழங்கு , சிற்றரத்தை, வகை 
1 - க்கு -பலம் , 23 , இடித்து பாண்டத்திலிட்டு , 24 - படி சலம் விட்டு , 
எரித்து 2 - படி குடிநீராகச் சுண்டக்காய்ச்சி வடிக்கட்டி , அதில் பசு 
வின்பால் , நல்லெண்ணை , வகை - 1 - க்கு படி 1 ; தண்ணீர்விட்டாங் 
கிழக்கின் ரசம் , செவ்விளநீர், வகை - 1 - க்கு படி-- . சேர்த்து சந்தனம் , 
தேவதாரம் , அகிற்கட்டை , மஞ்சிஷ்டிவேர் , தக்கோலம் , வெட்டிவேர் 
விலாமிச்சம்வேர் , நன்னாரிவேர் , சாதுர்ச்சாதம் , சாதிக்காய் , சிற்றரத் 
தை , குங்குமப்பூ , திரிபலை, சடாமாஞ்சில் , கோரைக்கிழங்கு , செங்க 
ழுநீர்க்கிழங்கு , சண்பகமொக்கு , கோஷ்டம் , கஸ்த்தூரிமஞ்சள், தாம 
ரை வளையம் , கொத்துமல்லிவிரை, கிச்சிலிக்கிழங்கு , அதிமதுரம் , காட் 
டாத்திப்பூ , பச்சிலை, சீரகம் , வகை - 1 - க்கு , விராகவிறை , 1 -பசுவின் 
பால் விட்டரைத்து , அதிற்கரைத்து , எரித்துமெழுகுபதத்தில் வடித் 
துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைத் தாகரோகம் , கை , கால் , 
கண் , தேக எரிச்சல் , பித்தரோகங்கள் , இவை முதலியவைகளுக்கு 
ஸ்நானம் செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

சப்பாத்திப்பூ . 

இதுவே செம்பருத்திப்பூ . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி , சினிக்த்தகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச்சுரத்தில் காணுகிற தாஹம் , மூத்திர்க்கி 
ரிச்சிரம் , உஷ்ண இருமல் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 

யோகங்கள் . 
சப்பாத்திப்பூ வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை .-- சப்பா 
த்திப்பூ விராநிறை , 4 ; வெந்நீர் ஆழாக்கு , 2. மூடி, 1 - மணிநேரம் 
ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் , மாத்திரை .-- : -4 , ஆழாக்கு 
வரையில் கொடுக்கலாம் . 

சப்பாத்திப்பூ ஷர்பத்து . செய்ழறை .-- சாப்பாத்திப்பூவின் 
வெந்நீர் ஊறல்கஷாயம் , ஆழாக்கு , 2 ; சருக்கரை பலம் 20. சேர்த்து 
காய்ச்சி பதத்தில் வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை . - 2-4, விராக 
நிறை சலத்தில் கலந்துக்கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

சறக்கொன்றைப்புளி. 
செய்கை.- இதற்கு மலகாரி , விரேசனகாரி , குணங்களுண்டு . 
ஷை செடியின் கொழுந்துக்கும் , கட்டைக்கும் , ஷ குணங்களே 
யுண்டு . 

உபயோகம் .-- இவைகளை மலபந்தத்துக்குக் கொடுக்கலாம் . 

மாத்திரை .-- சரக்கொன்றைப் புளியில் , 1-2 , விராகவிறைக் கொ 
டுத்தால் , மலம் இளகியிறக்கும். 1-2 , பலம் கொடுத்தால் பேதியாகும் 
கொழுந்தைத் துவையல் செய்தும் , கட்டையைக் கஷாயஞ்செய்துக் 
கொடுக்கலாம் . 


பைஷஜகல்பம் 

67 
சவுரிப்பழம் . 
செய்கை.- இதற்கு வியதாபே தகாரி , குணமுண்டு. 

யோகங்கள் . 
சவுரித்தைலம் . செய்ழறை , --சிவந்தசவுரிப்பழம் , 200. கல்லு 
ரலில் இடித்து , ஒருபாண்டத்திற் கொட்டி , பதக்குசலம் விட்டு , மெ 
துவாக எரித்து , 16 - ல் ஒருபங்காக வடித்த கஷாயத்தில் , நல்லெண்ணை 
படி -1 , விட்டு, 2 - பலம், கருஞ்சீரகத்தை , ஷை கஷாயத்தாலரைத்து 
கரைத்து எரித்து , பக்குவத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் . 

இதைக் குஷ்டம் , வாதக்கரப்பான் , மருட்காய்கள் , கழுத்து வீக் 
கம் , இவை முதலியவைகளுக்கு ஸ்நானஞ்செய் துவைக்கலாம் , ( தைல 
வர்க்கச் சுருக்கம் . ) 

சாதிக்காய் , 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரி ,வித்திராகாரீ , 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை வயிற்றுப்பொருமல் , அக்கினிமாந்தியம் , 
அதிசாரபேதி , விந்துநஷ்டம் , தலைநோய் , இரைப்பு , இருமல் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - 10-20 , உளுந்து கிறை கொடுக்கலாம் . 
சாதிபத்திரி.- இதற்கு சாதிக்காயின் குணங்களேயுண்டு . 

சாமந்திப்பூ . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , பலகாரி , உதரவாதகாரி , 
இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைத் துர்ப்பலம் , சூதகசந்நி , மந்தாக்கினி, சீத 
சுரம் , நாக்குத் திமிர் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் .. 


ஆ 


திய 


.. 


சாமந்திப்பூ வெந்நீர் ஊறல்கஷாயம் . செய்முறை.-- 4 -விராக 
நிறை பூவை , 2 ஆழாக்கு வெந்நீரிலிட்டு , மூடி , 15 - மிஷம் வரை 
யில் ஊறவைத்து , வடிக்கட்டிக்கொள்ளவும் மாத்திரை.--- ஆழாக் 
குவரையில் கொடுக்கலாம் . 


சாம்பிராணி . 


செய்கை . - இதற்கு உஷ்ண காரி , கபஹாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.-- இதை இருமல் , கக்கிருமல் , விழிநோய் , நீங்காத 
சிரநோய் , சலபீனசம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 

மாத்திரை . - 10-20 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 


68 . 


பைஷஜகல்பம் : 


யோகங்கள் . 
சாம்பிராணித்தைலம் . செய்ழறை.- வாயகண்ட ஒரு சட்டியில் , 
1 - பலம் . பளிங்குசாம்பிராணியைச்சிறு துண்டுகளாய் நறுக்கிபோட்டு , 
தண்ணீர்விட்ட தட்டால்மூடி அந்தச் சட்டியை அடுப்பிலேற்றி , 
விளக்கு போல் சிறு தீயிட்டெரித்தால் , தைலம்பிறந்து , தட்டுக்கடியில் 
படிந்து விற்கும் ; அதைவழித்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைத் 
தலைவலி , சலுப்பு இவைகளுக்கு நெற்றிமேலும் , கன்னங்கள் மேலும் 
பூசலாம் . ( அனுபவமுறை .) 

சாம்பிராணிப்பதங்கம் . செய்ழறை .-- 1 - சேர் சாம்பிராணியைப் 
பொடி 

டித்து , வாயகண்ட ஒரு தோண்டியிலிட்டு , தளமானகாகிதத்தை 
க்கோபுரம் போல் குல்லாய்ச்செய்து , பிசினியால் தோண்டியின் வாய் 
க்கு ஒட்டவைத்து , உலர்த்தி , இந்தக்குல்லாயின் வாய்க்குத் தகுந்த 
ஓட்டுப்பில்லைவைத்து சீலைமண்செய்து உலர்த்து , அடுப்பிலேற்றி , 2 
நாழிகை- தீபாக்கினியாய் எரித்தால் , சாம்பிராணிப்பூ பிறந்து காகித 
த்தின் மேல்பற்றியிருக்கும் ; அதை எடுத்துக்கொள்ளவும் . அனல் அதி 
கமானால் , பூகரைந்து கீழேவிழுந்துவிடும் . செய்கை.-- இதற்கு கப 
ஹாரிகுணமுண்டு . உபயோகம் .-- இதை இருமலுக்கு உபயோகப் 
படுத்தின துண்டு , தனியாய்க் கொடுப்பதில் உபயோகமில்லை . மஞ்சட் 
காமாலை , மூத்திரதோஷங்கள் , குழந்தைகளுக்குக்காணுகிற சொட்டு 
மூத்திரம் , இவைகளுக்குக்கொடுத்து சவுக்கியம் கண்ட துண்டு. மாத் 
திரை.-- 10-15 -உளுந்துநிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 


சாரனை 


செய்கை.- இதற்கு விரேசனகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை மலபந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . 

சாரப்பருப்பு : 
செய்கை.- இதற்கு வீரியவர்த்தனகாரி குணமுண்டு. 
உபயோகம் .-- இதுயோகமுறைகளில் சேருகின்றது . 

சாலாமிசிரி . 
செய்கை.- இதற்கு பலகாரி , போஷண காரி குணங்களுண்டு . 
உபயோகம் .-- இதைத்துர்ப்பலம் , சுக்கிலக்ஷணம் , இவைமுதலி 
களுக்கு பாயசமாகச்செய்து உபயோகிக்கலாம் . 

சால்முகிரா. 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . மாத்திரை 
யில் அதிகமானால் வாந்தியாகும் . 

உபயோகம்.- இதைக் குஷ்டம் , கண்டமாலை , சர்மரோகங்கள் , 
தீல்வாதம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


பைஷஜகல்பம் . 


69 


மாத்திரை, - இந்த விரையின் பொடியில் , 6 , 18 , 24 - உளுந்து 
விறைவரையில் கொடுக்கலாம் குமட்டலுண்டானால் , நிறையை குறை 
த்துக் கொடுக்கவேண்டியது . 

யோகங்கள் 
சால்ழகிராதைலம்.- இதில் 5-6 -துளிகொடுக்கலாம் . மாத்திரை 
யைப்படிப்படியாய் அதிகரித்துக்கொள்ளலாம் . இதை மேலுக்கும் 
பூசலாம் . 

சால்ழகிராகளிப்பு . செய்முறை - விரையை அரைத்து , அத 
னுடன் தேவையான மெழுகுகளிம்பு சேர்த்து , கலந்துக்கொள்ளவும். 
உபயோகம் .-- இதைக் கரப்பான்முதலிய சருமரோகங்களுக்கு உப 
யோகிக்கலாம் . 


சித்திரமூலம் 

இதுவே கொடிவேலி , 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , துவக்ஸ்போடகாரி , ஆகிய 
இக்குணங்களுண்டு . வெள்ளைச் சித்திரமூலத்துக்கு , முரைவியாதி 
ரோதி குண முமுண்டு . 

உபயோகம் .-- இதை வாதரோகங்கள் , மேகப்படை , அரையாப் 
புக்கட்டி , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
அக்கினிழக சூர்ணம் செய்முறை . - சித்திரமூலம் , அதிவிடையம் , 
கோஷ்டம் , 

இந்துப்பு , பெருங்காயம் , அதிமதுரம் , கருவேலன்பட்டை , 
கடுக்காய், நெல்லிவற்றல் , திரிகடுகு , இவைகளின் சூர்ணம், சமநிறை 
சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை மஞ்சகாமாலை , அசீர்ண 
பேதி முதலிய ரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 10 , 
30 , உளுந்துநிறை தேனிலாவது , புளித்தமோரிலாவது கலந்துக்கொ 
டுக்கலாம் . ( சாரசங்கிரகம் , ) 


சிலாரசம் . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , கபஹாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைப்பிரமேகம் , கபரோகங்கள் , காசரோகம் , 
கர்பப்பிரமேகம் , துஷ்டவிரணங்கள் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

மாத்திரை.-- 5-20 , உளுந்துவிறை , குளிகை செய்துக்கொடுக்க 
லாம் . 

சிவதைவேர் . 
செய்கை.- இதற்கு விரேசனகாரி குணமுண்டு . 


70 


பைஷஜகல்பம் 


உபயோகம் .-- இதை மலபந்தம் , உதராவர்த்தவாதம் , இவைமுத 
லியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . வெண்சிவதையை பயித்தியகோ 
பத்துக்கும் - கருஞ்சிவதையை எலிவிஷம் , பித்தகுன்மம் ஆகிய இவை 
களுக்கும் உபயோகிக்கலாம் . ( சிந்தா மணி . ) 

மாத்திரை.-- இதின் தூளில் : -1 , விராகரிறை கொடுக்கலாம் . 
கல்லுப்பு சேர்த்துகொடுத்தால் செவ்வையாய் பேதியாகும். 

யோகம் . 
அவிபத்திலேகியம் . செயீழறை .-- சிவதைவேர்ச் சூர்ணம் , 
36 - பங்கு ; திரிகடுகு , திரிபலை , திரிசுகந்தம் , வாய்விளங்கம் , முத்தக் 
காசு , இந்துப்பு , இச்சரக்குகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு 1 - பங்கு ; 
சருக்கரை , 48 - பங்கு ; தண்ணீர் , 30 - பங்கு . இவைகளை விதிப்படி 
சேர்த்து , லேகியமாய் செய்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதை 
மலபந்தம் , சோபை , சூலை , பித்தம் , கிருமிரோகம் , இவை முதலிய 
வைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை . - 1-2 . விராகரிறை கொடுக் 
கலாம். 

சிவநார்வேம்பு . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி , சினிக்தகாரி குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைக் குஷ்டம் , பல்வலி , வாய்விரணம் , ஆகந் 
துகவிரணம் , ராசபிளவை , சர்ப்பவிஷம் , மஹாவாதம் , அக்கினி 
மாந்தியம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தா 
மணி . ) 

சிறுகீரை . 
செய்கை . - இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை மூத்திரக்கிரிச்சிரத்துக்கு உபயோகிக்கலாம் . 

சிறுதாளி . 
செய்கை .-- இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை நாக்கு விரணத்துக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 

சிறுநாவற்பூ . 

இதுவே நாகேசரம் . 
செய்கை. - இதற்கு சங்கோசன காரி குணமுண்டு .. 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , காசம் , இவைமுதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி . ) 

சிறுபீளை 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த் தனகாரி குணமுண்டு , 


பைஷஜகல்பம் . 


71 


உபயோகம்.-- இதை மூத்திரக்கிரிச் சிரத்துக்கு உபயோகிக்க 
லாம் . 

சிற்றாமணக்கெண்ணெய் . 
செய்கை.-- இதற்குமலகாரி, விரோசனகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மூலரோகம் , சீதபேதி , வயிற்றுவலி , குழ 
ந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் காணுகிற மலபந்தம் , ஔஷத 
வெப்பம் , மூல உஷ்ணம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 

மாத்திரை.-- பெரியவர்களுக்கு இதை -4, ஆழாக்கு அளவும், குழ 
ந்தைகளுக்கு -2 , உத்திரணி அளவும் கொடுக்கலாம் . 

யோகம் 
பாவனபஞ்சாகுலத்தைலம் . செய்முறை .-- முதல் நாள் இரவில் 
சேர்த்த புராதனதெளிவாகிய நீராகாரஜலத்தை , விடியற்காலத்தில் 
ஒரு பாத்திரத்தி லிறுத்தி அதில் , முதிர்ந்த சிற்றாமணக்கின் கொட் 
டையை வேண்டியமட்டும் கொட்டி ஊறவைத்து , அன்றைய தினங் 
கழித்து மறு தினத்தில் , அந்த ஜலத்தை ஊற்றிவிட்டு, நல்ல ஜலத்தி 
னால் அலம்பிசுத்திசெய்து , வெயிலில் உலர்த்தி , ஊரைநெருங்கி 
யிரா தமலைகளில் முளைத்த கற்றாழை மடலை இடித்து பிழிந்து, இதில் 
அதை , முன்போலவே ஊறச்செய்து , மறுநாள் அந்த ஜலத்தோடு 
வேகவைத்து , வெந்தபிறகு ஜலத்தை வடித்துவிட்டு சுத்த ஜலத்தி 
னாற்கழுவி , வெயிலில் துழாவி உலர்த்தி , யிடித்து, தைலபாத்திரத் 
தில் சேர்த்து , அந்தக்கொட்டையின் அளவுக்கு , 4 -பங்கு அதிகமாய் , 
ஓடுமுதிராத செவ்விளநீரை பெருகவிட்டு , அடுப்பேற்றி , சிறிய தீயாக 
எரித்து , பெருங்கொதி யடங்கி , நெய்யெல்லாமே மேலே மிதக்கும் 
பக்குவத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைக்கணைச் 
சுரம் , கர்ப்பச்சூடு , நீர்த்துவார எரிச்சல் , ஐம்பொறிகளின் உஷ்ணம் 
சரீர உலரல் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . கர்ப்பி 
ணிகளுக்கு காலையிற்கொடுத்து கொண்டு வரலாம் . மாத்திரை --1 ஆ 
ழாக்கு அளவுகொடுக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 
சிற்றாமுட்டிவேர் - பேராமுட்டிவேர் . 

சிற்றாமுட்டிவேரே குறுந்தொட்டி . 
செய்கை.- இவைகளுக்கு சினிக்தகாரி குணமுண்டு . 
உபயோகம் .-- இதைச்சுரம் , தாகம் , மூத்திர எரிச்சல் , இருமல் 
வை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

சின்னியிலை . 
செய்கை.- இதற்கு தீபனகாரி குண முண்டு . 

உபயோகம் . - இதை அக்கினிமாந் திய ரோகத்துக்கு உபயோ 
கிக்கலாம் . 


72 


பைஷஜகல்பம் . 


சீக்கிராம் . 
செய்கை. - இதற்கு சினிக்தகாரிகுணமுண்டு . 

உபயோகம் . - இதைச் சவுகாரத்துக்குப்பதில் உபயோகித்தால் , 
சௌமியகுணத்தைத் தரும் . 

சீந்தில் கிழங்கு -சீந்தில்கொடி , 

இதுவே அமிர்தக்கொடி ; அமிர்தவள்ளி . 
செய்கை.- இதற்கு பலகாரி , முறைவியா திரோதி , மூத்திரவர் 
த்தனகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுரங்கள் துர்ப்பலம் , மேகவியா திகள் , 
புராதனகீல்வாதம் , பேதி , சர்ப்பவிஷம் , ஆம்லபித்தம் அல்லது புளி 
யேப்பம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி . ) 
மாத்திரை.- இதின் தூளில் , 1 - விராகவிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
சீந்தில் கொடி வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை . - இடி 
த்த சீந்திற்கொடி , பலம் -1; கொத்துமல்லிவிதை , அதிமதுரம் , வகை 
1 - க்கு விராகவிறை-1; எலுமிச்சம்பழத்தோல் , சோம்பு , ரோசாப்பூ , 
வகை 1- க்கு விராகவிறை- ; கொதிக்கக் காய்ந்த வெந்நீர் , புட்டி -2 . இ 
வைகளைச்சேர்த்து , மூடி , 1 -மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . மாத்திரை . -- 4 - ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 
( அனுபவமுறை ) 

அமிர்தாமலகத்தைலம் . செய்ழறை.- சீந்தில்கொடி , நெல்லிக் 
கனி , வகை 1 - க்கு பலம் -50 ; ஆற்றுநீர், மரக்கால் 8 , ஒரு மரக்காலா 
கக்காய்ச்சி , வடித்து , அதில் நல்லெண்ணெய் , வெள்ளாட்டுப்பால் 
வகை 1 - க்கு படி-2 . விட்டு கலந்து , அந்தக் கூட்டில் , கடகரோகினி 
லவங்கப்பத்திரி , ஏலம் , திரிபலை , சந்தனம் , அதிமதுரம் , பூலாங்கிழ 
ங்கு , சிற்றாமுட்டிவேர் , கோரைக்கிழங்கு , திராக்ஷை , செங்கழுநீர்க் 
கிழங்கு , தாமரைக்கிழங்கு , நன்னாரிவேர் , நிலைப்பூசினிக்கிழங்கு , 
கொட்டிக்கிழங்கு , புதியவெட்டிவேர் , வகை ) -க்கு விராகவிறை 2 . 
இவைகளை உலக்கையால் இடித்து வஸ்திரகாயஞ்செய்து , சேர்த்து , 
மிருதுவாய் எரித்து பக்குவத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் 
இதைச் சிரசு , செவி , கண்ணு , இவைகளின் ரோகங்கள் , திரிதோஷ 
ரோகம் , கண்ணிருக்கம் , பூயாலசகரோகம் , நாள்பட்ட உட்சுரம் , 
இவை முதலியவைகளுக்கு ஸ்நானஞ்செய்துவைக்கலாம் . ( தைலவர்க் 
கச்சுருக்கம் .) 

அமிர்தசஞ்சீவி சூர்ணம் . செய்முறை . -- சீந்தில் சர்க்கரை , பலம் 
1 ; அதிமதுரம் , நெல்லிவற்றல் , ஏலம் , சீரகம் , சந்தனம் , லவங்கப் 
பட்டை , சாதிக்காய் , நிலைப்பனைக்கிழங்கு , நெருஞ்சிவித்து , இவை 
களின் சூர்ணம் , வகை 1 - க்கு பலம் 4. இவைகளைக் கலந்துக்கொள்ள 
வும் . உபயோகம் . - இதைப் பிரமேகம் , மூத்திரக்கிரிச்சிரம் , இவை 


பைஷஜகல்பம் . 


73 


முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1-1- விராகவிறை 
கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

சீந்தில் உப்பு . சீந்தில் சருக்கரை . செய்முறை . - சீந்தில் கொடி 
யை நறுக்கி இடித்து நீரிலிட்டு , ஒருநாள் ஊறவைத்து கடைந்து , 
திப்பியைப் பிழிந்து எடுத்துவிட்டு , வெயிலில் 2 - மணிநேரம்வைத்து 
தெளிந்தபிறகு , நீரை இறுத்துவிட்டு , புதுநீர்விட்டு கலக்கிவைத்து 
தெளிந்தபிறகு , நீரை இறுத்துவிடவும் . இவ்விதமாய் மூன்று தரம் 
செய்து , கடைசியில் அடியிலிருக்கிற சருக்கரையை யெடுத்துக்கொ 
ண்டு உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை மது மூத்திரரோ 
கம் , சுவரங்கள் , முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . 
1-1, விராக விறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

சீமையகத்தி . 

இதுவே பேயகத்தி . 
செய்கை . - இதற்கு மலகாரி குணமுண்டு . 

உபயோகம் . இதை மலபந்தம் , எச்சிற்றழும்பு , சொறி , தினவு , 
இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

சீயக்காய் - கொழுந்து , 
செய்கை . - இதற்கு வமனகாரி , விரேசனகாரி , ஆகிய இக்குண 
ங்களுண்டு . கொழுந்துக்கு பித்தஹரகுணமுண்டு . 

உபயோகம் . - காயை மஞ்சகாமாலை ரோகத்துக்கு , பேதிக்குக் 
கொடுக்கலாம் , கொழுந்தைத் துவையல் செய்து அரோசகத்துக்கு 
உபயோகிக்கலாம் . 


t 


யோகம் . 


சீயக்காய்க்கஷாயம் . செய்முறை.- விரைநீக்கிய சீயக்காய் பலம் 
4 ; கொத்துமல்லி , விராகரிறை , 4 ; அரத்தை , விராகநிறை , 2. இவை 
களைச் சிதைத்து -படி வெந்நீரிலிட்டு , 2 -மணிநேரம் ஊறவைத்து , 
வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- 1-1 , ஆழாக்கு , அளவுகொடு 
க்கலாம் . ( அனுபவமுறை .) 


சீரகம் . 


(செய்கை.-- இதற்கு உதரவாத ஹரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதைப் பித்தசர்த்தி , அரோசகம் , வயிற்றுவலி, 
முகரோகம் , பிலீகநோய் , சுவாசகாசம் , அஸ்மரிரோகம் , சீதாக்த்தக் 
கிரஹணி , பீனசம் , பைத்தியம் , இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி . ) 
மாத்திரை.----- 1 , விராகவிறை கொடுக்கலாம் . 

10 


74 


பைஷஜகல்பம் 


யோகங்கள் . 
சீரகாதிலேகியம் . செய்முறை . - சீரகப்பொடி , கற்கண்டு , வகை 
1 - க்கு பலம் -10 ; கரும்பு ரசம் , நார்த்தன்பழரசம் , இஞ்சிரசம், எலு 
மிச்சம்பழரசம் , கர்ப்பூரவள்ளி ரசம் , வகை 1 - க்கு பலம் -5 . இவைகளை 
விதிப்படி சேர்த்து , லேகியம் செய்துக் கொள்ளவும் . மாத்திரை.- ! 
1 , விராக விறை கொடுக்கலாம் . ( மைசூர் அரமனை டிஸ்பென்செரி 
முறை ) 

சீரகவடை . செய்முறை . - 1 - பலம் , சீரகத்தோடு தேவையான 
உப்பு சேர்த்து அரைத்து அடைதட்டி , நெய்யில் பொரித்துக்கொள் 
ளவும் . உபயோகம் . - வாதபித்த ரோகங்களுக்கு தேனிலாவது , சரு 
க்கரையிலாவது உபயோகிக்கலாம் . 

சீரகத்தைலம் . செய்முறை.- 1 - பலம் , சீரகத்தை , 1 - படி நல் 
லெண்ணையிலிட்டு காய்ச்சி , சீரகம் ஒடியத் தக்கப்பதத்தில் வடித்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.- இதைப்பித்தமயக்கம் , நேத்திரரோகம் , 
வாந்திரோகம் , தலைவலி , மந்தம் , அள்ள நோய் இவைகளுக்கு ஸ்நா 
னஞ்செய்து வைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் . ) 

சீரகாதிகிருதம் . செய்முறை . - 10 - பலம் , சீரகத்தை , வல்லாரி 
ரசத்தில் , 4 - நாள் ஊறவைத்து , உலர்த்தி பசுவின்பாலிலரைத்து . 20 
பலம் , பசுவின் வெண்ணெயில் கலந்து , ஒருநாள் ஊறவைத்து , காய் 
ச்சி , அதில் 10 - பலம் கற்கண்டும் , திரிசுகந்தம், அரைத்தை , அஜமோ 
தம் , இவைகளின் சூர்ணம் வகை , 1 - க்கு பலம் -3 ; சேர்த்து கலந்துக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- இதைப் பித்தம் , வயிற்றுவலி , அரோச 
கம் , சர்த்தி , அக்கினிமாந்தியம் , விக்கல் . இவை முதலியவைகளுக்கு , 
உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 2-4 , விரா கவிறை கொடுக்கலாம் . 
( மூலிகசங்கலிதம் .) 

பாவன சீரகம் . செய்முறை .-- ஆய்ந்து சுண்ணாம்பு நீர் தெளி 
த்து தேய்த்து புடைத்து உமியை நீக்கி சுத்திசெய்த சீரகம், 10- பலம் ; 
1 - ஆழாக்கு புளியாரை ரசத்தில் ஊறவைத்து வெயிலில் உலர்த்திக் 
கொள்ளவும் . பிறகு எலுமிச்சம் பழரசத்திலும் , நார்த்தம்பழரசத்தி 
லும் , பொன்னாங்காணி ரசத்திலும், முசுமுசுக்கை ரசத்திலும் கர்ப்பூர 
வள்ளி ரசத்திலும் , புளிமாதுளம் பழரசத்திலும் , மணத்தக்காளி ரச 
த்திலும் , ஷ முறையாகவே ஊறவைத்து , கடைசியில் , இஞ்சிரசத் 
தில் , 2 - பலம் சயிந்தலவணம் கரைத்து அதில் ஊறவைத்து உலர்த் 
திக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைவயிற்றுவலி , அசீர்ணம் முத 
லியரோகங்களுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை.-- 1-1 விராகநிறை 
கொடுக்கலாம் . 


சீர்கஷ்த்து -மேனா. 
செய்கை.- இதற்கு மலகாரி , விரேசனகாரி குணங்களுண்டு . 
உபயோகம்.- இதை மலபந்தத்துக்குக் கொடுக்கலாம் . 


பைஷஜகல்பம் . 


75 


மாத்திரை. - 1-3 , விராகவிறை குழந்தைகளுக்கும் , 1-2 - பலம் 
பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம் . 


சுக்கு - நாகரம் . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , தீபனகாரி , உதரவாதஹாரி , 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .--- இதை வயிற்றுப்புசம் , வயிற்றுவலி , நாள்பட்ட 
கீல்வாதம் , தலைவலி , தொண்டைவேதனை , பல்வலி , அசீர்ணம் , புளி 
யேப்பம் , சுவாசம் , காசம் , சலதோஷம் , வாதநோய் , செவிக்குத்தல், 
சிரநோய் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மேலும் இந் 
நோய்க்கென்றும் , இந்நோய்க்குத் தகாதென்றும் சொல்ல எதுவில்லை. 
(சிந்தாமணி .) 

மாத்திரை. -- சுக்குத் தூளில் 10-30 , உளுந்து நிறை கொடுக்க 
லாம் . 

யோகங்கள் . 
நாகராதிதைலம் . செய்ழறை. - தோலைச் சீவி கரணைகரணையாக 
நறுக்கிய மரச்சுக்கு பலம் -10 , குடிநீர்ப்பாண்டத்திலிட்டு , 4 - மரக்கால் 
ஆற்று நீர்விட்டு , கமலாக்கினியாக எரித்து , எட்டில் ஒரு பங்காக்கி , 
தைலபாத்திரத்தில் வடித்து , 1 - படி நல்லெண்ணையும் , 1 - படி பசுவி 
ன்பாலும் கூடவிட்டு சிற்றரத்தை , சுக்கு , மிளகு , திப்பிலி , கோரைக் 
கிழங்கு , மஞ்சிட்டிவேர் , கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் , அகி 
ற்கட்டை , தண்ணீர்விட்டான் கிழங்கு , எருக்கின்வேர்பட்டை , கடக 
ரோகிணி , கோஷ்டம் , கொடிவேலிவேர் , தேவதாரக்கட்டை , சந்தன 
க்கட்டை , வெள்ளைக்குங்கிலியம் , செவ்வியம் , ஆமணக்கின்வேர் , பே 
ரீச்சன்காய் , கொடிமுந்திரிப்பழம் , இந்துப்பு , இவைகளைத் தனித்தனி 
யாய் மிகவும் நுண்ணிய பொடியாகச்செய்து , 3 - பலம் , வீதம் நிறுத்து , 
மேல்கூறிய எண்ணையிலிட்டு சிறிய தீயால் எரித்து துழாவி தைலத் 
தை , மெழுகுபதத்தில் வடித்துக்கொள்ளவும் . கஸ்தூரி, குங்குமப்பூ , 
வகை 1 - க்கு --விராக நிறை ; நுண்ணியமாய்ப் பொடித்து வடிகலசத் 
தில் , தைலத்தை வடித்து முன்னுதாகவே இட்டுவைக்கவும் . 1 - மாதம் 
நெற்புடத்தில் வைக்கவும் . உபயோகம் . - இதை ஆவர்த்தவாதத்துக் 
குமேல் பூசலாம் . பீனசரோகங்களுக்கும் , தலைவலிகளுக்கும் , நசிய 
மிடலாம் ; பல்லரணை , பற்களின் ( வரைப்பற்றிய வாதநோய் , இவை 
களுக்கு வாயிலிட்டு கொப்பளிக்கலாம் ; கர்ண சூலைக்குக் காதுக்குள் 
துளிவிடலாம் ; சுவரம் , கோழைக்கட்டு இவைகளுக்கு ஸ்நானஞ்செ 
ய்து வைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

இஞ்சித்தைலம் . செய்ழறை.-- இஞ்சிச்சாறு , முசுமுசுக்கைச் 
சாறு , கையாந் தகரைச்சாறு , நல்லெண்ணை , பசுவின்பால் , வகை , 
1 - க்கு 1 - படி ; சந்தனக்கட்டை , மிளகு , வகை 1 - க்கு பலம் -2 , ; பசும் 
பால் விட்டரைத்து எண்ணெயிற் சேர்த்து பாகமாகக்காய்ச்சி , வடி 
கலசத்தில் குங்குமப்பூ விராகநிறை-1 ; வெட்டிவேர் பலம் -1 ; சாம்பி 


76 . 


பைஷஜகல்பம் . 


ராணிவிரா -1 ; இவைகளைப் போடித்துத் தூவி , இதில் வடித்தெடுத்துக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- உச்சந்தலைநோய் , தேகக்கடுப்பு , செவி 
நோய் , தலைநோய் , பீனசநோய் , கபநோய் இவைகளுக்கு ஸ்நானஞ் 
செய்து வைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

இஞ்சிலேகியம் . செய்முறை . - 1 - படி பசுவின் நெட்யில் , 3 - பலம் 
சீனிசருக்கரை கலந்து காய்ச்சி கரைந்த பிறகு இறக்கி , அதில் மேல் 
தோல் நீக்கிய 10 பலம் இஞ்சியை எலுமிச்சம் பழரசத்தால் மிருது 
வாகும்படி அரைத்து உலர்த்திய சூரணத்தையும் , அறிந்து உப்புகல 
ந்து மோரில் ஊறவைத்து உலர்த் தின பிரண்டை , உலர்ந்தகரிப்பான் , 
பூவரசன்பட்டை , வகை 1 - க்கு பலம் -1 ; வாலுளுவை அரிசி , தாளிச 
பத்திரி , கடுகு , மல்லி ; சித்திரமூலம் , கர்க்கடகசிங்கி, குரோசானி 
யோமம் , மிளகு , சீரகம் , ஏலம் , திப்பிலி , அதிமதுரம் , திப்பிலிமூலம் , 
கோஷ்டம் , வகை 1 - க்கு பலம் -1 ; இவைகளை பிடித்து வஸ்திரகாயஞ் 
செய்த சூர்ணத்தையும் தூவி மிஸ்ரமித்துக் கொள்ளவும் . உபயோ 
கம்.- இதைப் பித்த வாயு , உஷ்ணம் , சரத்திகுன்மம் , அரோசகம் , 
விக்கல் , அஸ்திசுரம் , சந்லி , அசீர்ண வாயு , உப்பிசம் இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் (சாரசங்கிரகம் .) 

தயிர்ச்சுண்டிச் சூர்ணம் . செய்ழறை. - 2 - படி தயிரில் , உப்பு 
பலம் -7 ; சுத்திசெய்த சுக்கு பலம் -5 ; போட்டு இரவில் ஊறவைத்து 
பகலில் வெயிலில் உலர்த்திக்கொள்ளவும் . இவ்விதம் தயிர்ச்சுண்டிப் 
போகிற வரையில் சுக்கை ஊறவைத்து உலர்த்தியெடுத்து சூரனித் 
துக் கொள்ளவும் . உபயோகம்.- இதை உஷ்ணபேதி , வயிற்றிறச்சல் 
உப்பிசம் , அசீர்ணம் , புளியேப்பம் , பசியில்லாமை இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை.---- விராக நிறை கொடுக்கலாம் . ( அனுபவ 
முறை . ) 

இஞ்சிஷர்பத்து . செய்முறை . - 2 - பலம் இஞ்சியைத் துண்டுக 
ளாக்கி , 1 - புட்டிவெந்நீரிலிட்டு, 4 - மணிநேரம் ஊறவைத்து வடிக் 
கட்டி , கஷாயத்துக்கு இரண்டத்தனை நிறை சருக்கரை சேர்த்து , கா 
ய்ச்சி மதுபாகத்திலிறக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . 

வேறுமுறை.-- இஞ்சி ரசத்தை இரண்டு மணிநேரம் அசையா 
மல் வைத்து , தெளிவான ரசத்தை இருத்து கொண்டு , அதற்கு இரண் 
டத்தனை சருக்கரைசேர்த்து , காய்ச்சி மதுபாகத்தில் வடித்துக்கொள் 
ளவும் . மாத்திரை.- 1-2 , ரூபாய் நிறைகொடுக்கலாம் . 

கண்டாரீத்திரகலேகியம் . செய்ழறை.- தோல் நீக்கி சடலைப் 
பிரமாணம் துண்டித்து உலர்த்தி , பசுவின் நெய்யில் வறுத்துக்கொ 
ண்ட இஞ்சி பலம் -10 ; திரிபலை , அரத்தை, அதிமதுரம் , வாய்விளங் 
கம் , சாதுர்ச்சாதம் , கொத்துமல்லி , தாளிசபத்திரி , அதிவிடையம் , 
இவைகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு விராக நிறை 2 ; திரிசுகந்தம் , 
வகை , 1 - க்கு விரா-1 ; சருக்கரை , பலம் . 26 ; தண்ணீர் பலம் 15 , சரு 
க்கரையைப்பாகுசெய்து , தூள்களைச் சேர்த்து பிறகு வறுத்த இஞ்சி 
யைப் போட்டு , 6 - பலம் தேன்விட்டு பிசைந்துக்கொள்ளவும் . உப 


பைஷஜகல்பம் . 

77 / 
யோகம் . - இதைத் துர்ப்பலமுள்ள பிரசவித்தஸ்திரீகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . மாத்திரை.-- 1-2 , விராகரிறை கொடுக்கலாம் . ( சாரசங்கிர 
கம் . ) 

சௌபாக்கிய சுண்டி . செய்ழறை . - 2 - படி பாலில் , --வீசை 
சருக்கரை கலந்து ; பாகு செய்து , அதில் சுக்கு பலம் -8 ; வாலுளுவை 
அரிசி , ஓமம் , வாய்விளங்கம் , திப்பிலி , மிளகு , ஏலம் , கரிசாலை , 
சதகுப்பை , கொத்துமல்லி விதை இவைகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு 
பலம் -1 ; தூவிகிண்டிக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைக் குன்மம் , 
வலி , சூதகவாயு , வயிற்றுப்பொருமல் , அசீர்ணம் இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை. - 1-2 , விராக நிறை கொடுக்கலாம் . ( சார 
சங்கிரகம் . ) 

நாகராதிலேகியம் . செய்ழறை. - 100 - பலம் சுக்கை சிதைத்து 
தூணி நீரிலிட்டு எட்டொன்றாய்க் காய்ச்சி வடிக்கட்டி , அந்தக்கஷா 
யத்தில் , 10 - பலம் , பனவெல்லத்தைக் கரைத்து காய்ச்சி , பாகுபதம் 
வரும்போது , அதில் ஓமம் , கருவேப்பிலை , இவைகளின் சூர்ணம் 
வகை 1 - க்கு பலம் -20 ; தூவி தேவையான நெய்விட்டு கிண்டி வைத் 
துக்கொள்ளவும் . உபயோகம் . - வாயு ரோகங்கள் , அதிசாரம் , மந்தா 
க்கினி , முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1-2 , 
விராகங்றை கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் .) 

இஞ்சிரசாயணம் . செய்ழறை . - .- படி எலுமிச்சம்பழரசத்தில், 
இந்துப்பைக்கரைத்து , அதில் மேல்தோல் சீவி , பணம் போல் அரிந்த 
இஞ்சி பலம் -10 ; போட்டு , 3 -நாள் ஊறவைத்து உலர்த்தி இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்த சூர்ணத்தையும் , திரிகடுகு , திரிபலை , சீரகம் , 
சதகுப்பை , அதிமதுரம் , அதிவிடையம் , கொத்துமல்லி , ஓமம் , தாளி 
சபத்திரி , லவங்கம் , லவங்கப்பட்டை , இவைகளின் தூள் வகை 1 - க்கு 
பலம் -1 ; கோஷ்டம் அக்கிராகாரம் , பெருங்காயம் , இவைகளின் தூள் 
வகை 1 - க்கு பலம் -1 ; இவைகளைக்கலந்து அதில் தேன் , நெய்வகை,, 
1 - க்கு படி , --விட்டு நன்றாய்ப் பிசைந்து வைத்துக்கொள்ளவும் . உப 
யோகம் . - இதைக் குன்மம் , அசீர்ணம் , முதலிய வாயுரோகங்களுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 1-2 , விராகன்றை கொடுக்கலாம் . 

சுண்ணாம்புத்தண்ணீர் . 
செய்ழறை.- 2 - பலம் , தாளித்த சுண்ணாம்பை கல்லடப்புள்ள 
ஒரு குப்பியிலிட்டு , 6 , -புட்டி தண்ணீர் விட்டு , 2-3 , நிமிஷம் செவ் 
வையாகக் குலுக்கி , 1-2 , மணிநேரம் சென்றபிறகு , தெளிந்த நீரை 
யிறுத்துக்கொண்டு பச்சை வர்ண புட்டியிலிட்டு , காற்றுபுகாமலடைத் 
துக் கொள்ளவும் . 

செய்கை.- இதற்கு ஆம்லநாசகாரி , வியதாபேதகாரி , சங்கோ 
சனகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம் . - வயிற்றில் புளிப்பு , அக்கினிமாந்தியம் , அசீர்ண 
பேதி , விரணங்கள் , சர்மரோகங்கள் இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 


78 


பைஷஜகல்பம் . 


மாத்திரை.-- : - 2 , ஆழாக்கு அளவுகொடுக்கலாம். 

யோகம் . 
சுண்ணாம்புசலத் தயிலம் . செய்முறை. -- சுண்ணாம்பு சலம், தேங் 
காய் எண்ணெய், சமனாய்ச்சேர்த்து குலிக்கிக்கொள்ளவும் . 

உபயோகம்.- இதை நெருப்பு , வெந்நீர் இவைகளால் உண்டா 
கிற விரணங்களுக்குப் போடலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 


சுண்டக்காய் . 
செய்கை.- இதற்கு கபஹரகாரி , கிருமிநாசகாரி குணங்களு 


ண்டு . 


உபயோகம் .-- இதை மார்ச்சளி, கிருமிரோகம் இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் .-- சுண்டக்காய் வற்றலால் , பித்த அரோசகம் , மல 
க்கிருமி , கிரகணி , ஆசனத்துவாரச் சீதக்கட்டு , இவைபோம் ; உள்ளிற் 
பசியுண்டாம் . (சிந்தா மணி. ) 

சுருளுப்பட்டை , 
இதுவே செங்கத்தாரிப்பட்டை ; வேப்பாடம்பட்டை . 
உபயோகம் . - இதைச் சொறி சிரங்குக்கு உபயோகிக்கலாம் . 


சுர இலை . 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை நீர்க்கோவைக்கு உபயோகிக்கலாம் . 

செண்பகப்பட்டை . 


செய்கை.- இதற்கு சுரஹாரிகுணமுண்டு . 
உபயோகம்.- இதைச் சீதசுரத்துக்கு உபயோகிக்கலாம் 

யோகம் . 


செண்பகப்பட்டைக் கஷாயம் . செய்ழறை .-- செண்பகப்பட் 
டை , பலம் -1 ; தண்ணீர் படி -1. சேர்த்து --படிக்குச் சுண்டக்காய்ச் 
சிக்கொள்ளவும் . மாத்திரை.-- --ஆழாக்கு கொடுக்கலாம் . (இங்கிலீஷ் 
முறை .) 

செப்பு நெரிஞ்சி- நெரிஞ்சல் . 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி , சினிக் தகாரிகுணங் 
களுண்டு . 

உபயோகம் .-- இதைச்சுவரம் , இருமல் , பிரமேகம் , நீர்க்கடுப்பு , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


. 


பைஷஜகல்பம் . 


79 


செம்பை இலை . 
உபயோகம்.-- இதைக் கட்டிகள் , வீக்கங்கள் முதலியவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 
செம்மரம் . வர்த்தங்கிசக்கை . சாயமரச்சக்கை , 

செய்கை.-- இதற்கு சங்கோசனகாரி , பலகாரி , சுரஹாரிகுணங் 
களுண்டு . 

உபயோகம் . - இதைச் சுவரங்கள் , துர்ப்பலம் , நாள்பட்டபேதி , 
சீதபேதி , கர்ப்பப்பிரமேகம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 
மாத்திரை. - சக்கைத்தூளில் , 1 - விராகரிறை கொடுக்கலாம் . 

யோகம் . 


செம்மரச்சக்கைக் கஷாயம் . செய்ழறை .-- சக்கை பலம் -1 ; நீர் 
படி- ) , சேர்த்து மூடி, 15 , நிமிஷம் காய்ச்சி இறக்கி , )-விராகவிறை , 
லவங்கப்பட்டைசேர்த்து , குளிர்ந்தபிறகு வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
மாத்திரை. --- 3 , ஆழாக்கு கொடுக்கலாம் . (இங்கிலிஷ்முறை .) 

செருப்படை . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , குணமுண்டு . 

உபயோகம்.- இதை வாதகோபம் , மந்தாக்கினி, வெள்ளை வீழ் 
தல் , ஆகிருஷ்ண ஸ்தம்பனவாதம் , சூலை , குன்மம் இவைமுதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

சேராங்கொட்டை . 
செய்கை.- இதற்கு விரணகாரி , வியதாபேதகாரி குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதைக் கருங்குஷ்டம் , புழு , க்ஷயம் , கீல்பிடிப்பு , 
சிரங்கு , சர்மதிமிர் , மஹாவாதம் , வாதகுன்மம் , உள் மூலம் , விரணம் , 
காணாக்கடி , வீரியநஷ்டம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . (சிந்தாமணி .) 

சேராங்கொட்டை சுத்தி . செய்முறை.- சேராங்கொட்டை 
யைமூக்கு வெட்டி , புதுக்கல் சுண்ணாம்புக்குள் வைத்து , புளித்த 
தண்ணீர்விட்டு, 6-7 , தரம் நீற்றி , சுதத ஜலத்தில் கழுவி பிறகு , சா 
ணிப்பாலிலும் , புளியிலைக் கஷாயத்திலும் , புரசம்பூக் கஷாயத்திலும் , 
தனித்தனியே வேகவைத்து , எடுத்துக் கொள்ளுவதே சுத்தி. ( சார 
சங்கிரகம் .) 

வேறுமுறை.- சேராங்கொட்டையை எருமைச்சாணியில் 7 - த 
ரம் அவித்து பிறகு , புளியிலை ரசத்திலும், பாலிலும் , கற்றாழை ரசத்தி 


80 


பைஷஜகல்பம் . 


லும் , இளநீரிலும் , ஒவ்வொருநாள் அவித்துலர்த்திக்கொள்ளுவதே 
சுத்தி . (சாரசங்கிரகம் .) 

யோகங்கள் . 
பல்லாதகிலேகியம் . செய்முறை . - சுத்திசெய்த சேராங்கொ 
ட்டை , 1 ; பறங்கிப்பட்டை , 1 ; திரிகடுகு , திரிசுகந்தம் , திரிமஞ்சள் , 
ஓமத்துவயம் , சீரகத்துவயம் , சிற்றரத்தை , கொத்துமல்லி, சித்திர 
மூலம் , தான்றிக்காய் , சிறுதேக்கு, வகை-1- க்கு - பலம் - ; குங்குமப்பூ , 
கஸ்தூரி , கோரோசனை , வகை - 1- க்கு - பலம் வீசம் . எள்ளு , வெள்ளு 
ள்ளி , கர்ச்சூரம் வகை 1 - க்கு பலம் -1 ; வெல்லம் , பலம் 10 ; நெய் , 
தேன் , வகை- 1- க்கு பலம் -1 . இவைகளைப் பங்கு கணக்காய் நிறுத் 
தெடுத்து , கல்லுரலிலிட்டு , மெழுகுபோ விடித்துக் கொள்ளவும் . 
மாத்திரை. ---- 1 . விராகங்றை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

பல்லாதகிகிருதம் . சேராங்கொட்டை நெய் . எரிழகி நெய் . உப 
யோகம் . - தடிப்பு , பறங்கிப்புண் , கருங்குஷ்டம் , வெள்ளை குஷ்டம் , 
கருஞ்சொறி , கரப்பான் , திமிர்வாதம் , இவை முதலியவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் - சுக்கிலவிருத்தியும் , கர்ப்போற்பற்றியும் உண்டாகும் . 
(சிந்தாமணி . ) 

பல்லாதகிதைலம் . செய்முறை.- பாதாளயந்திர முறையாய்ச் 
செய்து சேகரித்த சேராங்கொட்டை எண்ணெய் 16 - பலம் . தாளகம் , 
கந்தகம் , மனோசிலை, கோஷ்டம் , ஆடாதோடை , சையிந்தலவணம் , 
கப்புமஞ்சள் , கஸ்தூரிமஞ்சள் , வகை 1 - க்கு 4 - பலம் . இவைகளைச் 
சேர்த்து , காச்சிக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைக் கண்டமாலை , 
குஷ்டம் , விரணம் , இவைகளுக்கு மேலுக்குத் தடவலாம் . (பைஷஜ 
கல்பம் .) 

சோம்பு . 
செய்கை.- இதற்கு உதரவாதஹாரி குண முண்டு . 

உபயோகம் . - இதை வயிற்றுவலி , சுவரம் , அஜீர்ணம் , வயிற் 
றுப்பிசம் , இருமல் , சுவாசரோகம் , அதித்தும்மல் , பீனசம் , இவைமுத 
லியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 
மாத்திரை .--- 10-30 -உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 


வடி 


சோம்புத்தைலம் . செய்முறை.- சோம்பை வாலையிலிட்டு 
த்து எடுத்துக்கொள்ளவும் . மாத்திரை. - 2-8 , துளிசருக்கரையிலிட் 
டுக்கொடுக்கலாம் . 

சோம்புத் தீநீர் . செய்முறை.-- ஒமத்திநீர் வடிப்பது போலவே 
இதையும் வடித்துக்கொள்ள வேண்டியது . மாத்திரை. - - 1 ஆழாக்கு 
அளவு கொடுக்கலாம் . 

சோயிக்கீரை. 
செய்கை. - இதற்கு உதரவாதஹாரி, சாடராக்கினி வர்த்தனகாரி , 
குணங்களுண்டு . 


பைஷஜகல்பம் . 


81 


உபயோகம்.- இதை வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி , அக்கினி 
மாந்தியம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


தகரம் . 
செய்கை.- இதற்கு கிருமிநாசகாரிகுண முண்டு . 
உபயோகம்.- இதைக் கிருமிரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- 1-1- பலம் தேனில்கலந்து சிலநாள் காலையில் 
கொடுத்து , பிறகு பேதிக்குக்கொடுத்தால் , கிருமிகள் வெளிப்பட்டு 
விடும் . 

தக்கோலம் . 
செய்கை.- இதற்கு சீதளகாரிகுணமுண்டு. 

உபயோகம் .-- இதைச் சுவரம் , பாண்டு , இருவித ஆசியவாதங் 
கள் , வீரிய நஷ்டம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

தண்ணீர் . சலம் . நீர் . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி , சலவர்த்தனகாரி , குணங்கள் 
உண்டு . 

உபயோகம்.- இதைத் தேகஉஷ்ணம் , வெட்டுக்காயங்கள் , 
அவைகளால் காணுகிற இரத்தப்பெருக்கு , சொறி , இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

வெந்நீர் . உபயோகம்.- இதை நெற்றிநோவு , புளி ஏப்பம் , சுவ 
ரம் , காசம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம்.-- இரும்பு 
கெண்டி வெந்நீர் . - இது பாண்டுவை நீக்கும் ; தாதுவை விருத்தியா 
க்கும் ; நரம்புகளுக்குப் பலத்தையும் , தேகத்துக்கு சுகத்தையுமுண் 
டாக்கும் . (சிந்தாமணி .) 

தண்ணீர்விட்டான் கிழங்கு - சதாவெரி. 
செய்கை.-- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குண முண்டு . 

உபயோகம்.-- இதை மூத்திரதோஷங்களுக்கும் , வெள்ளைக்கும் , 
உட்சூடுக்கும் உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

யோகம் , 
சதாவெரி கிருதம் . செய்முறை.-- தண்ணீர்விட்டாங் கிழங்கு 
ரசம் , படி -12 ; நிலைப்பனைக்கிழங்கு , நெல்லிக்காய் , கலியாணப்பூசினி, 
கரும்பு , இவைகளின் ரசம் , வகை 1 - க்கு படி , 1 ; பசுவின் நெய் , படி 
4 ; இளநீர் , பசும்பால் , வாழைத்தண்டு ரசம் , வகை 1 - க்கு படி ) . ஒன் 
முய்க்கலந்து , திரிகடுகு , திரிபலை , வெட்பாலையரிசி , சாதுர்ச்சாதம் , 
சீரகம் , விலாமிச்சம்வேர் , அதிமதுரம் , கூகைநீர் , திராக்ஷை, பேரீச் 

11 


82 


பைஷஜகல்பம். 


சன் , இந்துப்பு , ஓமம் , கோரைக்கிழங்கு , சிறுதேக்கு , கோஷ்டம், சந் 
தனம் வகை 1 - க்கு கழஞ்சி , 3. அரைத்து போட்டு காய்ச்சி வடித்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.- இதை மூத்திரப்பாளை , நீர்க்கடுப்பு , 
எலும்புருக்கி , கைகால் எரிவு இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . தேக 
புஷ்டியும் , தாதுவிருத்தியும் உண்டாகும் . மாத்திரை.- 1-2 , ரூபாய் 
நிறை கொடுக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் . ) 

தமரத்தம்பழம் - தந்தசடம். 
செய்கை.- இதற்குப் பித்த சமனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை வாதசிலேஷ்மதொந்தம் , வமனம் , குரள் 
கம்மல் , நேத்திரரோகம் , சுக்கிலநஷ்டம் , பித்தகோபம் , சிரஸ்த்தாப 
ரோகம் , சித்தப்பிரமை இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி . ) 

தர்ப்பூசிப்பழம் 
செய்கை.- இதற்குச் சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி குணங்க 
ளுண்டு . 


உபயோகம்.- இதை நீர்ச்சுருக்கு , அத்தியுஷ்ணம் , தாகம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி. ) 


தழுதாழை இலை . 


செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை மேக வாயுகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 


தாமரைப்பூ - செங்கழுநீர்ப்பூ - அல்லித்தாமரை . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை உஷ்ணம் , ஔஷதவெப்பம் , உட்சூடு 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
தாமரைப்பூ ஷர்பத் . செய்ழறை.- 6 பலம் உலர்ந்த தாமரைப் 
பூவை , 1 ,-படி வெந்நீரிலிட்டு , 12 - மணிநேரம் ஊறவைத்து , வடிக் 
கட்டி , அதில் 1 -வீசை சருக்கரைசேர்த்து , மதுபாகமாய்க் காய்ச்சி , 
வடிக்கட்டிக்கொண்டு , 2 - பலம் பந்நீர் விட்டு கலந்துக்கொள்ளவும் . 
உபயோகம் . - இதை நீர்க்கட்டு , மலக்கட்டு , காங்கை , மூலச்சூடு 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 1-துலா 
மெடை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 


பைஷஜகல்பம் . 

83 
தாம்பரம் - செம்பு . 
தாம்பிரசுத்தி . செய்முறை.- தாம்பரத்தை அடித்து தகடு செ 
ய்து , பில்லைகளாய்க் கத்தரித்துக்கொள்ளவும் . கோழிமுட்டைத்தோல் 
பலம் -1 ; மஞ்சள் , வெங்காரம் , க்ஷாரம் , பூரம் , வெடியுப்பு , வீரம் , 
சீனம் , பூநீர்சுண்ணம் , வகை -1 - க்கு கழஞ்கி 1 , இவைகளை ஒரு மூசை 
யிலிட்டுருக்கி , உருகும்போது . அதில் ஷை தாம்பரபில்லைகளை ஒவ் 
வொன்றாய்க் கொடுக்கவும் . பிறகு அவைகளை மறுமூசையிலிட்டு உரு 
க்கி , எலுமிச்சம்பழச்சாறு , முலைப்பாலு , இவைகளால் சுருக்கேற்றி 
எடுத்துக்கொள்ளுவதே சுத்தி . ( சாரசங்கிரகம் .) 

யோகங்கள் . 
தாம்பரபஸ்பம் . செய்முறை .-- சுத்திசெய்த தாம்பரம் , 12 - ரசம் , 
கந்தகம் , தாளம் , வகை - 1- க்கு 8 பங்குகணக்காய் எடுத்து , வெள்ளெ 
ருக்கம் பாலாலாட்டி பில்லை செய்து , காயவைத்து ஓட்டிலிட்டு சீலை 
மண்செய்து , கசம்புடம் போட்டு பிறகு , சத்திச்சா ரணைச் சாற்றால் , 
1 - நாளாட்டி முன்போல் புடம்போட பஸ்மமாகிவிடும் . (சாரசங்கிர 
கம் . ) உபயோகம்.-- இதைக் குண்மங்கள் , பெருவியாதி , மூர்ச்சை , 
சுவாசம் , இவைகளுக்குக் கொடுக்கலாம் . (சிந்தாமணி .) மாத்திரை. - 
+ -1 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

தாம்பரசிந்தூரம் .-- 2 - பங்கு தாம்பரத்துடன் , 1 - பங்கு ஆக்சி 
ஜென் என்கிறவாயு சேர்ந்தால் சிந் தூரமாகும் . 

துரிசு மயில் துத்தம் . செய்கை.- இதற்கு தார்ட்டியகாரி , சங் 
கோசனகாரி , ஆகிய இக்குணங்களூண்டு , மாத்திரையில் அதிகமானால் 
விஷமிக்கும் . வீரணங்களுக்கும் போட்டால் தின்றுவிடும் . உபயோ 
கம் .-- இதை நாள்பட்ட சீதபேதி , பேதி , நடுக்குவாதம் , காக்கைவலி , 
சூதகசந்.வி , பிரமேகம் , சீழ்க்கண்ணோவு , நாள்பட்ட சர்மரோகங்கள் , 
ஆராதவிரணங்கள் , இரத்த ஒழுக்கு , துர்மாமிசவளர்த்தி , அமரம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .---- 2 , உளு 
ந்து விறைகொடுக்கலாம் .-- 4-12, உளுந்து விறைகொடுத்தால் வாந்தி 
யாகும் . 

காரச்சீலை . செய்ழறை.-- துரிசைப் பொடித்து , நீரில் கலந்து , 
அதில் மெல்லிய சீலையை நனைத்து உலர்த்திக்கொள்ளவும் . இதை 
துர்மாமிசம் வளர்ந்த விரணங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

தாளிசபத்திரி . 
செய்கை .-- இதற்கு சங்கோசனகாரி , தீபனகாரி பலகாரி , குண 
ங்களுண்டு . 

உபயோகம் . - இதைப்பேதி , சீதபேதி , துர்ப்பலம் , சுவரம் , பீன 
சம் , களரோகம் , நாள் சென்ற இருமல், இரைப்பு , அரோசகம் , சீழ்ப் 
பிரமேகம் , அஜீர்ணம், இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் , 
(சிந்தாமணி .) 


84 


பைஷஜகல்பம் . 


மாத்திரை.---- விராக நிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
தாளிசபத்திரிசூர்ணம் . செய்ழறை . - தாளிசபத்திரி , 8 ; மிளகு , 
4 ; சுக்கு , 2 ; வால்மிளகு , 1 ; சருக்கரை-15 . இவைகளைப் பங்கு 
கணக்காய் நிறுத்து , கலந்து அரைத்துக் கொள்ளவும் . செய்கை .-- 
இதற்கு தீபனகாரி , உஷ்ணகாரி , வா தஹாரி குணங்களுண்டு . உப 
யோகம்.- இதை அக்கினிமாந்தியம் முதலியவயிற்று ரோகங்களுக்கு 
உபயோகிக்கலாம் மாத்திரை.-- 1. துலாம் கொடுக்கலாம் . 

தாளிசபத்திரி வடகம் . செய்ழறை.-- தாளிசபத்திரி, 8 ; திரிகடுகு 
திரிசுகந்தம் , திருபலை , திரிம்பம் , சாதுர்ச்சாதம் , ஷை யோகங்களில் 
ஒவ்வொன்றுக்கு , 1 ; வெல்லம் , 7. இவைகளின் தூள்களைப்பங்கு 
கணக்காய் நிறுத்தெடுத்து முறைப்படி சேர்த்து கெச்சக்காய்மாத்திரம் 
உண்டைகள் செய்து உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைப் 
பழய சுவரங்கள் , அக்கினிமாந்தியம் , துர்ப்பலம் இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை. - 1 - வடகத்தைப்பொடித்து தேனில் கலக் 
துக் கொடுக்கலாம் . ( மரிபண்டிதர் முறை .) 

தாழம்பூ - விழுது . 
செய்கை .-- தாழம்பூவுக்கு தீபனகாரிகுண முண்டு . விழுதுக்கு , 
வீந்துவையும் , ரத்தத்தையும் பிரகாசப்படுத்துகிற குணமுண்டு . சோ 
பையையும் நீக்கும் . (சிந்தா மணி . ) 

தான்றிக்காய்- தானிக்காய் . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை மேகவிரணங்களுக்கு இழைத்துப்போட 
லாம் . அநேக யோகங்களில் சேருகின்றது. 

திக்காமல்லி - டிக்காமல்லி . 
செய்கை.- இதற்கு பூதிகந் தநாசகாரி , கிருமிநாசகாரிகுணங்க 


ளுண்டு . 


உபயோகம் .-- இதை எண்ணெயுடன் சேர்த்து அழிவிரணங் 
களுக்குப் பூசலாம் . கிருமிகளும் சாகும் . 

திப்பிலி . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி கபஹாரி , உதரவா தஹாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம்.-- இதை நெஞ்சுநோய் , பீனசம் , காசம் , சுவாசம் , 
அருசி, வயிற்றுப்பிசம் , சிரஸ்தாபம் , மூர்ச்சை , சுவரம் இவை முதலி 
யவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


பைஷஜகல்பம் . 

85 
மாத்திரை.-- --விராகன்றை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
பிப்பல்லியாதி லேகியம் . செய்ழறை.- திப்பிலி 10 ; சுக்கு , அர 
த்தை , கடுக்காய் , ஓமம் , சீரகம் , கொத்துமல்லி , இவைகளின் சூர்ணம், 
வகை 1 - க்கு 1 ; வெல்லம் 16 ; தேன் , 4 இவைகளை ஷை பங்கு கண 
க்காய் சிறுத்தெடுத்து , முறைப்படி லேகியம் செய்துக் கொள்ளவும் 
உபயோகம் . - இதைக் காசம் , சுவாசம் , வயிற்றுப்பிசம் , அக்கினிமாந் 
தியம் , இவைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை.--- 1 விராக விறை 
கொடுக்கலாம் . 

ஷை முறையை , ரஸாயனமாகவாவது , வடகமாகவாவது செய்து 
க்கொள்ளலாம் . அவைகளுக்கு முறையே “ பிப்பல்லியாதிரசாயனம் 
" பிப்பல்லியாதிவடகம் என்று பேர் பெறும் . 

திப்பிலிமூலம் . 
துவே மோடி ; கண்டத் திப்பிலி ; குறுக்குத் திப்பிலி ; நறுக்கு 
மூலம் ; தன்மூலம் ; திப்பிலிக்கட்டை ; தேசாவரம் . 

செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , கபஹாரி , சுவரஹாரி ; குண 
க்களுண்டு . 

உபயோகம் . - இதை மூர்ச்சை , காசம் , பிரமேகம் , சுரக்கின 
ரோகம் , சரீரகோவு , சீதசுவரம் , இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . ( சிந்தாமணி .) 
மாத்திரை . -- ) , விராகங்றை கொடுக்கலாம் . 

திராக்ஷப்பழம் . 
செய்கை . - இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை அரோசகம் , தாகம் , பித்தாதிகம் , இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
திராக்ஷாதிகிருதம் . செய்ழறை.-- திராக்ஷபழம் , 1 -வீசை ; பால் 
1 - படி ; நெய் , வீசை ] ; ஏலம் , லவங்கம் , வால்மிளகு, வகை, 1 - க்கு 
பலம் -1 ; சருக்கரை , பலம் . 120. இவைகளை முறைப்படி சேர்த்து 
கிருதம் செய்துக்கொள்ளவும் . மாத்திரை. - 2-4 - விராகவிறை கொடுக் 
கலாம் , ( மூலிகசக்கலிதம் .) 

திராக்ஷபழம் ஷர்பத்து . செய்ழரை.- திராக்ஷ பழரசத்துக்கு 
இரண்டத்தனை சருக்கரை சேர்த்து , முறைப்படி ஷர்பத்து செய் 
துக்கொண்டு , கடைசியில் கொஞ்சம் பந்நீர் சேர்த்துக்கொள்ளவும் . 
உபயோகம் . - இதைப்பித்தச்சூடு , கைகால் எரிவு , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1- 2, ரூபாய் சிறை கொடுக்கலாம், 
( சாரசங்கிரகம் . ) 


86 


பைஷஜகல்பம் . 


திராக்ஷாதிதர்ணம் . செய்முறை . - திராக்ஷை , ஏலம் கொத்து 
மல்லி , தவாக்ஷரி , திப்பிலி , அதிமதுரம் , சீந்தில்சருக்கரை , சடாமா 
ஞ்சி , வால்மிளகு , பேரீச்சங்காய் , சீரகம் , இவைகளின் சூர்ணம் ,, 
வகை , 1- க்கு , சமநிறை ; அந்த மொத்தத் தொகைக்குப் பாதிசருக்க 
ரைசேர்த்து கலந்துக்கொள்ளவும் . மாத்திரை . - 1-2 , துலாம் கொடுக் 
கலாம் . ( மூலிசங்கலிதம் ) 

திருகு கள்ளிப்பால் . 
செய்கை.- இதற்கு விரேசனசாரிகுண முண்டு . 

உபயோகம் .-- இதை கஞ்சவாதம் , கிரந்தி , பெருவியாதி , கிரு 
மிரோகம் , பக்கச்சூலை , கரப்பான் இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 

திருநீற்றுப்பச்சை , 
இதுவே திருநீற்றுப்பத்திரி , சப்ஜா , ருத்திரசடை , 
செய்கை.- 

இதின் இலைக்கு உஷ்ண காரி , சுவேதகாரி , குணங் 
களும் - விரைக்கு சினிக்தகாரி , குணமுண்டு , 

உபயோகம்.- விரையை , சீதபேதி , மூத்திரத்தரிப்பு இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . இலை ரசத்தை , காதுவலிக்குவிடாம் ; வாச 
னைச்காக போஜனபதார்த்தங்களோடு சேர்த்துக்கொள்ளலாம் . 


தில்லைமரத்தின்பால் . 
செய்கை .-- இதற்கு வியதாபேதகா ரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதை பக்ஷவாதம் , கீல்பிடிப்பு , குஷ்டம் , அமர 
கண்டவாதம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தா 
மணி .) 

துத்தம் , 
இதுவே , பால் துத்தம் , வெள்ளைத்துத்தம் , மடல் துத்தம் , சத்து . 

செய்கை.- இதற்கு தார்ட்டியகாரி , சங்கோசனகாரி , அங்காகர் 
ஷண் நாசகாரி , வமனகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு , 

உபயோகம்.- இதைக்காக்கைவலி , சுவாசம்- கக்கிருமல் , சீதசு 
வரம் , நாள் பட்டபேதி , சீதபேதி , பெரும்பாடு , பிரமேகம் , கர்ப்பப்பிர 
மேகம் , கண்ணோவு , விரணம் , நாள்பட்ட சர்மரோகங்கள் , இவைமுத 
லியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- 1-2, உளுந் துநிறை கொடுக்கலாம் . 10-30 , உளு 
ந்து விறை கொடுத்தால் வாந்தியாகும். 


பைஷஜகல்பம் . 


87 


துத்தி இலை - வேர் . 


இதில் அநேகசா திகளுண்டு ; நிலத்துத் திக்கு குணம் அதிகம் . 


செய்கை .-- இதற்கு , சினிக்தகாரிகுண முண்டு . 

உபயோகம் . - இலையை வேதனைகளுக்கும் , வித்திரதிகளுக்கும் , 
மூலரோகத்துக்கும் , பிரமேகத்துக்கும் , தாகத்துக்கும் உபயோசிக்க 
லாம் . 

யோகம் . 


துத்திவேர்கஷாயம் . செய்ழறை . - துத்திவேர், 4 - பலம் ; திரா 
க்ஷபழம் , 2 - பலம் ; தண்ணீர் , 2 - படி ; 13- படியாகச் சுண்டகாச்சி 
வடிகட்டிக் கொள்ளவும் . மாத்திரை. - இதை அடிக்கடி தேவையான 
மட்டும் குடித்துக் கொண்டுவந்தால் , நீர்ச்சுருக்கு , தாகம் , இவைகள் 
நீங்கும் . ( அனுபவமுறை . ) 


தும்பை . 


செய்கை.- இதின் இலைக்கு , உஷ்ண காரி , கபஹாரி , வமன 
காரி , முறைவியாதிரோதி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வாதநோய், கிரந்தி , கபரோகம் , கீடவிஷங் 
கள் , சீதசுரம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . புஷ்ப 
த்தைக் கண்ணில் விழுகிற பூவுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- இலைரசத்தில் , 1-5 , துளி கொடுக்கலாம் . 20-30 , 
துளிகொடுத்தால் வாந்தியாகும . 

துளசி - வேர் - இலை - விரை, 
இதுவே திருத்துளா ; கிஷ்ண துளசி ; கருந்துளசி ; ராமதுளசி , 

செய்கை . - இதின் இலைக்கு , உஷ்ண காரி , சுவேதகாரி , கப 
ஹாரி , 

குணங்களுண்டு . துளசிவிரைக்கு , சினிக்தகாரி , 
முண்டு . 

உபயோகம் . - இதின் இலையின் ரசத்தை , சுரம் , இருமல் , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . விரையை .-- குளிர்ந்த சலத்தில் 
ஊறவைத்து, பிரசவித்தபிறகு காணுகிறவேதனை , பொடியிருமல் , 
பிரமேகம் , உஷ்ணம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- இலையின் ரசத்தில் , 600-1200 துளி கொடுக்கலாம் . 


குண 


தூதுவனையிலை -தூதுளை . 
செய்கை .-- இதற்கு ,உஷ்ண காரி , கபஹாரி , குணங்களுண்டு . 


88 


பைஷஜகல்பம் . 


உபயோகம்.- இதை இருமல் , காதுவலி , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

யோகம் . 
தூதுவளைகிருதம் . செய்முறை . - தூதுவளை சமூலத்தை , பாலில் 
அரைத்து , 20 - பலம் , வெண்ணெயிலிட்டு , 1 - நாள் ஊறவைத்து , பத 
த்துக்குக் காய்ச்சி வடித்து அதில் 10 - பலம் சருக்கரையும் , திரிபல 
யோகம் , திரிகடுகு யோகம் வகை 1 - க்கு பலம் , 1 - ம் சேர்த்து கலந்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.- இதை இருமல் , கக்கிருமல் , சுவாசம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. -- --1 , 
துலாம் கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் . ) 

தேங்காய்ப்பால் . 


செய்கை . - இதற்கு சினிக்தகாரி , மலகாரி , போஷணகாரிகுண 
ங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை க்ஷயம், மேககாங்கை , வாய்விரணம் , மல 
பந்தம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.-- -4 , ஆழாக்கு கொடுக்கலாம் . 

தேங்காய் எண்ணெய் . செய்கை. - இதற்கு சினிக்தகாரி குண 
முண்டு , உபயோகம்.- இதை ரோமக்ஷயம் , க்ஷயரோகம் , சர்ம 
ரோகங்கள் , விரணங்கள் , வை முதலியவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

தென்னம்பூ . செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குணமு 
ண்டு . உபயோகம் .-- இதைப் பெரும்பாடு , ரத்தபித்த ரோகங்கள் 
பிரமேகம் , சீதபேதி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

இளநீர் செய்கை .-- இதற்கு சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி, 
குணங்களுண்டு . இதைத் தாகம் , தாபச்சுவரம் , வெப்பம், வாந்தி , மூத் 
திரக் கிரிச்சிரம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

நாளிகேரகிருதம் . செய்முறை.- இளநீர் படி -4 ; பால்படி -1 ; 
நெய்படி -1 . இவைகளைக் காய்ச்சி , அதில், திரிகடுகு , திரிசுகந்தம், 
சாதுர்சாதம் , இவைகளில் யோகம் 1 - க்கு பலம் 1 ; கொத்துமல்லி , 
சடாமாஞ்சி , சந்தனம் , சோம்பு , இவைகளின் சூர்ணம் வகை 1 - க்கு 
பலம் : ; சேர்த்து , திராக்ஷ, கர்ச் சூரம் , வகை 1 - க்கு பலம் 2- துண் 
டித்துப்போட்டு , 120 - பலம் சருக்கரைசேர்த்து கலந்துக் கொள்ள 
வும் . உபயோகம் .-- இதை மூத்திர கிரிச்சிரம் , தாகம் , பித்தா திகம் 
குமட்டல் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
திரை. ----- பலம் கொடுக்கலாம் . ( மூலிகசங்கலி தம் . ) 
நாரிகேளாஞ்சனம் . செய்ழறை . 

ஞ்சனம் . செய்ழறை.- இளநீர் படி -1 ; முசுமுசுக் 
கைவேர் , கரசிலாங்காணி , பொன்னாங்காணி , வேப்பன் ஈர்க்கு , திருப 
லையோகம் , அதிமதுரம், மரமஞ்சள் , தேத்தங்கொட்டை ., வகை 1 - க்கு 
விராகவிறை-2 . இவைகளை கஷாயமிட்டு , 2 - ஆழாக்குச் சுண்டவைத்து 


1 


பைஷஜகல்பம் . 


89 


வடிக்கட்டி பதத்துக்குக் காய்ச்சி , அதில் 1 - ஆழாக்கு தேனும் , 3 - வி 
ராகங்றை பச்சகர்ப்பூரமும் சேர்த்து கலந்துக்கொள்ளவும் . உப 
யோகம்.-- தலைவலி , கண்ணோவு , இவைகளுக்குக் கண்ணிலிடலாம் . 
(அனுபவமுறை .) 

தேள்கொடுக்குப் பூண்டு . 
செய்கை.-- இதற்கு உஷ்ண காரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதை விரணங்கள் , வீக்கங்கள் , நமச்சல் , கண 
மாந்தம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி ) 
மாத்திரை . - 1-2 , விராகரிறை ரசம் கொடுக்கலாம் . 

தேவதாருகட்டை . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி குணமுண்டு . 

. 
உபயோகம் - இதை இருமல் , பல்வலி , இரைப்பு , வலி , காதி 
றச்சல் , நடுக்குவாதம் , கபச்சுரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 

தேற்றாங்கொட்டை . 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரிகுணமுண்டு. 

உபயோகம் . - இதை உள் சூடு , மூத்திரகிரிச்சிரம் பிரமேகம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 
மாத்திரை. - 1-2 , விராகன்றை தேய்த்துக்கொடுக்கலாம் . 

தேற்றாங்கொட்டைப் பழரசம் . 
செய்கை.-- இதற்கு வமனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.--இதைக் குழந்தைகளுக்குக் காணுகிற மாந்த 
இறைப்புக்கு , உபயோகிக்கலாம் . 

சர்தனபடம் . செய்ழறை.-- தேத்தாங்கொட்டைப் பழங்களை 
ப்பிசைந்து , அதில்வருகிற ரசத்தை , ஒரு தளமான வெள்ளைத்துணி 
மேல் பரவும்படி தடவி நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . உபயோ 
கம் .-- வயதுக்குத் தக்கபடி , --1-1 . அங்குல சதுரமாய் இதில் ஒரு 
துண்டு கத்தரித்து , 1- விராகன்றை முலைப்பாலில் , 10 - நிமிஷம் ஊற 
வைத்து . பிசைந்து பிழிந்து நீக்கிவிட்டு, பாலைக்குடிப்பித்தால் , உட 
னே வாந்தியாகும் . ( மைசூர் ஜனங்கள் வழக்கம் .) 

தேன் . 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , மலகாரி குணங்களுண்டு , 

12 


90 


. 


பைஷஜகல்பம் 


உபயோகம் . - இதை , இருமல் , வாய்விரணம் , விக்கல் , கண்வி 
ரணம் , சுரம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . தீபனம் 
உண்டாகும் , அவுஷதங்களுக்கும் அனுபானமாகிறது . 

தொட்டால் வாடி தொட்டார் சுருங்கி 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரிகுண முண்டு . 

உபயோகம் , - இதை மூலம் , குதந்திரம் , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

நஞ்சறுப்பான் . நாய்ப்பாலை . பேய்ப்பாலை . 
இதின்வேரைப்பார்க்கிலும் , இலையே நல்லது . 

செய்கை.- இதற்கு வமனகாரி , சுவே தகாரி , கபஹாரி , குணங் 
களுண்டு . 

உபயோகம் . - இதை வயிற்று தூஷியம் , சீதபேதி , இருமல் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - இலையின் சூர்ணத்தில் , 3-5 , உளுந்துநிறை கொடு 
க்கலாம் . 25-30 , உளுந்துநிறைகொடுத்தால் வாந்தியாகும் . 

நத்தைச்சூரி , 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரிகுணமுண்டு . 
உபயோகம் . -- இதை மேகரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

நரிவிளா. நிலவிளா, குட்டிவிளா. 
செய்கை.- இதற்கு சுரஹரிகுண முண்டு . 

உபயோகம்.- இதைத் தாகம் , பித்தம் , சுவரம் இவைமுதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

நரிவெங்காயம். காட்டீருள்ளி. 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி , கபஹாரிகுணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதை நீர்க்கோவை , இருமல் , இவை முதலியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. - 10-15-20, உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

நவக்ஷாரம்- நவாச்சாரம் . 
செய்கை.- இதற்கு வியாதாபேதகாரி , உஷ்ணகாரி குணங்கள் 


உண்டு. 


பைஷஜகல்பம் 

91 
உபயோகம்.- இதை உப்புசரோகம் , யகர்த்கண்டரோகம் , பிலீ 
கரோகம் , நீர்க்கோவை , ரத்தகாசம் , முகசந்தி , சூரியாவர்த்தவாதம் , 
சூதகக்கட்டு , கக்கிருமல் , முறைக்காச்சல் , விடாக்காச்சல் இவை முத 
லியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . இதைத் தண்ணீரில் கரைத்து , 
வீக்கங்கள் , ஸ்தனத்தில் காணுகிறவீக்கங்கள் ; நீரண்டம் , சுளுக்கு , 
இவை முதலியவைகளுக்கு கிலே தமாய்ச் செய்து மேலே போட்டுக் 
கொண்டுவரலாம் . 

மாத்திரை.- 5-15 , உளுந்து விறை உள்ளுக்குக்கொடுக்கலாம் . 
மேலுக்கு உபயோகப்படுத்த ,-பலம் நவக்ஷாரத்தை, 4 ஆழாக்கு 
நீரில் கரைத்து , அதில் துணியை நனைத்து நோயுள்ள விடத்தில் 
போடலாம் . 


நருவிலிப்பட்டை . 


செய்கை. - இதற்கு சங்கோசன காரி குணமுண்டு . 

உபயோகம் . - இதைக் கஷாயமிட்டு வாய்விரணத்துக்கு உப 
யோகிக்கலாம் . 


நன்னாரிவேர் . 
செய்கை.- இதற்கு பலகாரி , வியதாபேதகாரி , மூத்திரவர்த்த 
னகாரி , சுவேதகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைத் துர்ப்பலம் , மேகப்புடை , நாள்பட்டகீல் 
வாதம் , சர்மரோகங்கள் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - வேரின் சூர்ணத்தில் , 2-1 , ரூபாய் நிறை கொடுக் 
கலாம் . 


யோகம் . 


நன்னாரிஷர்பத்து . செய்முறை . - 1 - பலம் பிடித்த நன்னாரிவே 
ரை , 5 பலம் கொதிக்கக் காய்ந்த வெந்நீரிலிட்டு , 4 மணிநேரம் , ஊற 
வைத்து , வடிக்கட்டி , 7 - பலம் சருக்கரைசேர்த்து அடுப்பிலேற்றி கரை 
த்துக்கொள்ளவும் . மாத்திரை .-- 1-2- துலாம் விறைகொடுக்கலாம் . 
( இங்கிலீஷ்முறை .) 

நன்னாரிவேர் தரைக்கஷாயம் . செய்ழறை.- இடித்த நன்னாரி 
வேர் , 1 - பலம் ; வெந்நீர் , 10 - பலம் . 1 - மணிநேரம் ஊறவைத்து வடி 
க்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.-- --- ஆழாக்கு அளவு கொடுக்க 
லாம் . ( இங்கிலீஷ்முறை . ) 


நாகதாளி, 
உபயோகம் . - இதைச் சங்கமவிஷம் , தாவரவிஷம் , மஹாவாத 
ரோகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


92 


1 


பைஷஜகல்பம் . 


| 


நாகமல்லி - நாகமுட்டி , 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி, வியதாபேதகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம் .-- இதின் விரையையாவது , வேரையாவது பழ ரஸ 
த்தில் உரைத்து புடைகளுக்கும் , தினவுக்கும் , உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 


நாபி . 
இதுவே நாவி ; பச்சைநாவி ; வச்சநாபி ; வசநாபி . 
செய்கை . - இதற்கு சமனகாரி , வேதனாசாந் திகாரி , உக்கிரரோ 
கசமனகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை வேதனை , விரணசந்வி , கீல்வாதம் , இருத 
யரோகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம்.- குளிகை யோகங்களில் , 
சேருகின்றது . 

நாபிசுத்தி . செய்ழறை.-- கோமயத்தில் 3 - நாள் ஊறவைத்து 
எடுத்துக்கொள்வதே சுத்தி . 

யோகம் . 
பைரவிமாத்திரை . செய்ழறை.-- சுத்திசெய்த நாபி , லிங்கம் , 
பொரித்தவெங்காரம் , மிளகுத்தூள் , திப்பிலித்தூள் , இவைகளைச் 
சமனிறை எடுத்துக் கலுவத்திலிட்டு , எலுமிச்சம்பழரசம் விட்டுச் செ 
வ்வையாய் 3 - நாள் அரைத்து , உளுந்துப்பிரமாணம் குளிகைகள் 
செய்து உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைத்தாபசுவரம் , 
சிலேஷ்மசுரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 1-2 , 
உளுந்துநிறை அல்லது 2-3-4 , குளிகைகள் கொடுக்கலாம் . ( மை சூர் 
அரமனைடிஸ்பென்சேரிமுறை.) 

நாயுருவி சமூலம் . 
செய்கை.- இதற்கு , சங்கோசனகாரி , மூத்திர வர்த்தனகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைப் பெரும்பாடு , பேதி , தேள் கொட்டல் , நீர் 
க்கோவை , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
நாயுருவிகஷாயம் . செய்ழறை.-- நாயுருவி சமூலம் , 2 - பலம் ; 
ஜலம் , --படி . -படி ஜலத்துக்குச் சுண்டக்காய்ச்சி வடிக்கட்டிக்கொ 
ள்ளவும் . மாத்திரை.- 4 - ஆழாக்கு கொடுக்கலாம் . நாயுருவி சாம்பலை 
நீர்க்கோவைக்கு சுக்கு கஷாயத்துடன் கொடுக்கலாம் . ( அனுபவ 
முறை .) 


பைஷஜகல்பம் . 

93 
நாய்த்துளசி , கஞ்சாங்கோரை, 
செய்கை.-- இதற்கு உஷ்ண காரி , சுவேதகாரி , கபஹாரி , குண 
ங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை மாந்தம் , இருமல் , சுவரம் , இலை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. - இதின் ரசத்தில் , 30-60 , துளிகொடுக்கலாம் .. 

நாய்வேளை இலை - நாய்க்கடுகு . 
செய்கை. - இவைகளுக்கு உஷ்ண காரி , சோணகாரி , துவக்ஸ் 
போடகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதின் இலையை காதுவலி , தலைவலி , சீதசந்தி 
வைகளுக்கும் , விரையை அரோசகம் , வாதநோய்கள் , குன்மம் ,, 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

நார்த்தங்காய் . 
செய்கை.-- இதற்கு சீதள் காரி குண முண்டு . 

உபயோகம்.- இதைச்சுவரம் , பித்தம் , தாகம் , வாந்தி , அரோச 
கம் , வயிற்லில்காணுகிற எரிச்சல் , இவை முதலியவைகளுக்கு உப , 
யோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
நாரங்காதி ஷர்பத்து . செய்முறை .-- நார்த்தம் பழரசத்திடை 
க்கு , இரட்டிப்பு சருக்கரை சேர்த்து , காய்ச்சி , பதத்திலிறக்கி வடிக் 
கட்டிக்கொள்ளவும் . 

மாத்திரை. - 2--4 , விராகரிறை கொடுக்கலாம் . * 

நாரங்காதிலேகியம் . செய்ழறை. - நார்த்தம்பழரசம் , பலம் 20; 
இஞ்சிரசம் , பலம் -10 ; சருக்கரை பலம் -30 . சேர்த்து காச்சி லேகிய 
பாகம் வந்தபிறகு இறக்கி , அதில் திரிகடுகு யோகம் , திரிபலை யோகம் 
திரிசாத யோகம் , வகை 1 - க்கு - பலம் -2 ; சயிந்தலவணம் பலம் 1 ; சீர 
கம் , பலம் . - 6 . இவைகளின் பொடியைப் போட்டு , 5 - பலம் தேன் 
விட்டு பிசைந்துகொள்ளவும் . உபயோகம் .-- இதை ஆம்லபித்தம் , 
அரோசகம் , வாந்தி , அக்கினிமாந்தியம் , வாயு , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.-- 1-2 , விராகநிறை கொடுக்க 
லாம் . (சாரசங்கிரகம் .) 

நாவல் பட்டை . 
செய்கை . - இதற்கு சங்கோசன சாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைச் சீதபேதி , ரத்தபித்தரோகம் , இவைக் 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 


ப 


94 


பைஷஜகல்பம் . 


நிமிளை , 
செய்கை .-- இதற்கு சங்கோசனகாரி , சமனகாரி , வியதாபேத 
காரி குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைக் குன்மம் , குலை எரிவு , பேதி , கிரகணி , 
இவைகளுக்கு உள்ளுக்கும் , சருமரோகங்கள் , முலைக்காம்பு உதடு 
இவைகளின் வெடிப்பு, இவைகளுக்கு மேலுக்கும் உபயோகிக்க 
லாம் . 

யோகம் . 
நிமீளைபஸ்மம் . செய்முறை . - 1 - பலம் , மிளையை . எலுமிச்சம் 
பழரசத்தில் - 5 - நாள் ஊறவைத்து , பிறகு செருப்படைரசத்தில் 
இரண்டு தடவை அரைத்து , புடம்போட்டு , பிறகு , பிரண்டைரசத் 
தில் இரண்டு தடவை அரைத்து , புடம் போடவும் ; வெளுத்துவிடும் . 
( மூலிகைசங்கலிதம் .) மாத்திரை.-- 5 - 10 -உளுந்து நிறைகொடுக்க 
லாம் 


நிர்விஷம் , 
செய்கை .-- இதற்கு தார்ட்டியகாரி , உஷ்ண காரி குணங்களு 


ண்டு . 


உபயோகம்.- இதைத் துர்ப்பலம் , சுரத்தில்காணுகிற துர்ப்ப 
லம் இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.-- 1-2 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

நில ஆவாரை . நிலவாகை . 
செய்கை.- இதற்கு விரேசனகாரி குணமுண்டு . 
உபயோகம் .-- இதை மலபந்தத்துக்கு உப 

. 
மாத்திரை.--இதின் தூளில் , 10-30 , உளுந் துவிறை கொடுக்க 
லாம் , 

யோகங்கள் . 
நிலஆவரரைச்சூர்ணம் . செய்ழறை. -- நில ஆவாரைச்சூர்ணம், 
பலம் -1 ; சுக்கு , மிளகு , வாய்விளங்கம் , ஓமம் , சயிந்தியலவணம் 
இவைகளின் சூர்ணம், வகை , 1 - க்கு பலம் -1 கலந்து , சமன்சருக்க 
ரை சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை வயிறுப்பிசம் , வயி 
றுவலி , மலபந்தம் இவைகளுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை.- 1-2 , 
விரா கவிறை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

நில ஆவரை வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை. -- சிலஆ 
வாரை - 1 - பலம் , சுக்குத் தூள் -30 , உளுந்து விறை ; வெந்நீர் , 2 - ஆழா 
க்கு . 1 -மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்தி 
---- 3 - ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் . (இங்கிலீஷ்முறை .) 


பைஷஜகல்பம் 


95 


நிலத்துத்தி . 
செய்கை .-- இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம்.-- இதைப் பிரமேகம் , சீதபேதி , மூத்திர எரிவு , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

நிலப்பனங்கிழங்கு- சதாவெரி . 
செய்கை - இதற்குச் சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி குணங் 
களுண்டு . 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , மூத்திர எரிச்சல் , பெரும் 
பாடு இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
சதாவேரிகிருதம் . செய்முறை .-- சதாவெரியின் ரசம் படி , 12 ; 
நெல்லிக்காய் ரசம் , பெரும்பூசினிக்காய் ரசம் , கரும்பு ரசம் , வகை 
1 - க்குபடி -1 ; நெய்படி 4 ; இவைகளைச்சேர்த்து , அதில் , திரிகடுகு , 
திரிபலை , சதுர்ச்சாதம் கொத்துமல்லிவிதை, சீரகம் , வெட்டிவேர் , 
அதிமதுரம் , திராக்ஷை , பேரீச்சங்காய் , இந்துப்பு , ஓமம் , கோரைக்கிழ 
ங்கு , சிறுதேக்கு , கோஷ்டம் , சந்தனம் , வகை 1 - க்கு கழஞ்சி . 3 . 
அரைத்து போட்டு காய்ச்சி , வடிகட்டிக்கொள்ளவும் . மரத்திரை . - 1. 
கரண்டி அளவுகொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 


நிலவிளா - குட்டிவிளா-நறிவிளா. 
செய்கை.-- இதற்கு , சீதளகாரி, சுரஹாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச்சுவரம் , பிரமேகம் , பித்தம் இவைமுதலி 
யவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

நிலைவேம்பு . கிரியாற்று . 
செய்கை.- இதற்குபலகாரி , தீபனகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைத்துர்ப்பலம் , சுவரம்விட்டபிறகு காணுகிற 
துர்ப்பலம் , நாள்பட்ட சீதபேதி , இவைமுதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

யோகங்கள் . 
நிலவேம்பு வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை . -சிதைத்த 
நிலவேம்பு , டலம் -1 ; சிதைத்தகொத்துமல்லி , எலுமிச்சம்பழத்தோல் 
அல்லது நார்த்தம் பழத்தோல் , சோம்பு , அதிமதுரம் , வகை-1 க்கு 
விராகரிறை -1 ; வெந்நீர் படி -3. இவைகளைச் சேர்த்து 1 - மணிநேரம் 
ஊறறைத்து வடிகட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- ! - 4, ஆழாக்கு 
அளவுகொடுக்கலாம் . ( அனுபவமுறை. ) 


96 


பைஷஜகல்பம் . 


பூநிம்பாதி கலவைச்சூர்ணம் . செய்ழறை .-- சிலவேம்பு 20 ; 
சீரகம் -10 ; எலுமிச்சம் பழத்தோல் ; அல்லது நார்த்தம்பழத்தோல் - 
10 ; ஏலம் -1 ; கிராம்பு -1 . இவைகளின் சூர்ணங்களை , பங்குக்கணக்கா 
ய் நிறுத்தெடுத்து கலந்துக்கொள்ளவும் . மாத்திரை.---- 1 , விராக 
நிறைகொடுக்கலாம் . 

நீரெட்டிமுத்து . நீரடிமுத்துதைலம் . 
செய்கை .-- இதற்கு உஷ்ண காரி , வியாதாபேதகாரி , சுவேத 
காரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைக்குஷ்டம் , தீராச்சிரங்கு , தினவு , வாத 
ரோகம் , இவைமுதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . --தைலத்தில் 10-30 , துளிகொடுக்கலாம் . 

நீர்முள்ளி. 
செய்கை.-- இதற்கு , மூத்திரவர்த்தனகாரி, விரைக்கு சினிக்த 
காரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதை நீர்க்கோவை , மூத்திரச்சிக்கல் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 


நீர்ழள்ளி கஷாயம் . செய்ழறை.-- நீர்முள்ளி , 1 - பலம் ; ஜலம் 
--படி . 10 - மிஷம் காய்ச்சி வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- 
+ --- ஆழாக்கு கொடுக்கலாம் . 


நீர் முள்ளிவிரை வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை.-- நீர்மு 
ள்ளிவிரை, பலம் -3 . அதிமதுரம் , பலம் -4 ; வெந்நீர் , படி -1 . 2 - மணி 
நேரம் ஊறவைத்துக்கொள்ளவும் . மாத்திரை . தேவையான அளவு 
கொடுக்கலாம் . 


நீலம்- நீலி - அவுரி . 
உபயோகம்.- அவுரிவேரை , வெள்ளை , வயிற்றுநோய் , இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) நீலத்தை விரணங்களுக்கு 
உபயோகிப்பதுண்டு . 

நீலாஞ்சனம் . 
இதுவே அஞ்சனக்கல் , சுருமா , கருங்மிளை . 

உபயோகம்.- உதைக் கண்களுக்கு மையிட, உபயோகிக்கிறார் 
கள் . 


பைஷஜகல்பம் . 


97 


யோகம் . 


நிலாஞ்சன பஸ்மம் . சிருங்கிபஸ்மம் . செய்முறை . - அஞ்சனக் 
கல் சூர்ணம் , 1 - பங்கு ; சீவிய மான்கொம்புத்தூள், 2 - பங்கு . இவை 
களை ஒரு மூசையிலிட்டு, இடைவிடாமல் கிளறி புகையடக்கி வெள் 
ளையாய் ஆகிறவரையில் எரிக்கவும் . அடியில் நிற்பதைப் பொடி செய்து 
ஒரு பக்குவமான மூசையிலிடவும் வெள்ளை நிறமாய் 2 - மணி நேரம் 
இருக்கும்படியாய் தீயைப் படிப்படியாய் அதிகரித்து எரித்து , அடி 
யில் நிற்பதை மெல்லிய பொடி யாகும்படி அரைத்துக்கொள்ள வேண் 
டியது . செய்கை. - இதற்கு சுவேதகாரி , வமனகாரி , வியதாபேத 
காரி , சுரஹாரி ஆகிய இக்குணங்களுண்டு . உபயோகம் .-- இதைச் 
சுவரங்கள் , கீல்வாதரோகம் , நாள்பட்ட சர்மரோகங்கள் இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை - 3-6 . உளுந்து ைெற கொடுக்க 
லாம் . (இங்கிலீஷ்முறை . ) 


நுணா இலை . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி குணமுண்டு . 
உபயோகம் . - இதை மந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தா 
மணி .) 


நெய்தல் கிழங்கு . 
செய்கை . - இதற்கு சீதளகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதைப் பித்த எரிச்சல் , பிரமேகம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

நெரிஞ்சில் . 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு. 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , நீர்க்கடுப்பு , இவை முதலிய 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
நெரிஞ்சில் கஷாயம் . செய்முறை .-- நெரிஞ்சில்காய் , 2 - பலம் ; 
கொத்துமல்லி , 2 - விராகங்றை ; ஜலம் , , படி 20 -நிமிஷம் காய்ச்சி 
வடிக்கட்டிக் கொள்ளவும் . மாத்திரை.- ! --- ஆழாக்கு கொடுக்கலாம் . 
( அனுபவமுறை .) 

நெல்லிக்காய் 
செய்கை.- இதற்கு சீதளகாரி , சங்கோசனகாரி , பித்தசமன 
காரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை சுவரம் , வாந்தி , அரோசகம் , தாகம் , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் , 

13 


ப 


98 


பைஷஜகல்பம் . 


மாத்திரை . - நெல்லிவற்றல் சூர்ணத்தில் 1-2 , விராகநிறை கொ 
டுக்கலாம் . 

யோகங்கள் . 


தாத்திரியாதி வெந்நீர் ஊரல் கஷாயம் . செய்முறை.-- நெல்லி 
வற்றல் பலம் -1 ; அதிமதுரம் , விராக விறை-2 ; எலம் , விராகவிறை -1 ; 
வெந்நீர் புட்டி -1 ; இவைகளைச் சேர்த்து , 1 -மணிநேரம் ஊறவை 
த்து வடிக்கட்டிக் கொள்ளவும் . மாத்திரை. -- :- +- ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . 

ஆம்லகதைலம் . செய்முறை.-- நெல்லிக்காய்ச்சாறு , பொன்னா 
ங்காணிச்சாறு , செவ்விள நீர் , சிறுகீரைச்சாறு , பால் , வகை - 1 - க்கு 
படி -1 ; நல்லெண்ணெய் , படி , 11 ; அதிமதுரம் , கோஷ்டம் , ஏலம் , 
பூலாங்கிழங்கு, கஸ்தூரிமஞ்சள் , சடாமாஞ்சி , வால்மிளகு , சோம்பு , 
வகை 1 - க்கு பலம் 1 ; இவைகளை , விதிப்படி சேர்த்து , தைலமாக 
காய்ச்சிக் கொள்ளவும் . உபயோகம் . - இதைப் பழைய சுவரங்கள் , 
பித்தாதிகம் , உடம்பெரிவு , உஷ்ணம், இவை முதலியவைகளுக்கு , 
ஸ்நானஞ் செய்து வைக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் . ) 

ஆம்லகலேகியம் . செய்ழறை.- நெல்லிக்காய் ரசம் படி -2 ; 
இஞ்சிரசம் படி -4 ; இளநீர் படி-1 ; சருக்கரை பலம் 20 ; வால் 
மிளகு , அதிமதுரம் , நன்னாரிவேர் , சீரகம் , கொத்துமல்லி , கடுக்காய் 
ஏலம் , சந்தனப்பொடி , இவைகளின் தூள் , வகை 1 - க்கு பலம் -1 ; 
தேன் , தேவையானது , இவைகளை விதிப்படிசேர்த்து லேகியஞ் செ 
ய்துக் கொள்ளவும் . உபயோகம்.- இதைப் பித்தரோகங்கள் , உள் 
சுரம் , உஷ்ணரோகங்கள் , எலும்புரிக்கி , இவை முதலியவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை .-- 1-2 , விராகரிறை கொடுக்கலாம் . 
( சாரசங்கிரகம் . ) 

நெல்லிக்காய்ழறப்பா. செய்ழறை .-- முதிர்ந்து காயம்படாம 
லிருக்கிற நெல்லிக்காய்கள் 

தேவையானது 

பொறிக்கெடுத்து, 
6 - ஈசன் முள்ளுகள் கட்டிய கத்தையால் , அவைகளை முழுக்கக்குத்தி 
6 - மணிநேரம் சுண்ணாம்புத் தண்ணீரில் ஊறவைத்து , எடுத்து துடை 
த்து , காய்களின் இடைக்கு இரண்டுபங்கு சருக்கரையைப் பாக 
மெடுத்து அதில்போட்டு , தந்துபாகத்துக்குக் காய்ச்சி இறக்கிக் 
கொள்ளவும் . இரண்டு நாள் பிறகு , பாகம் உடைந்து தண்ணீராய் 
இருந்தால் , மறுபடியும் காய்ச்சி பக்குவப்படுத்திக்கொள்ளவும் . உப 
யோகம்.- இதைச் சுவரம் , தாகம் , ரக்த்தபித்தரோகம் , வாந்தி , 
அரோசகம் , இவைகளுக்கு , 1-2-3 , பழம்கொடுக்கலாம் . பழத்தின் 
மேல் வெள்ளிரேக்குசுற்றி உண்ணக்கொடுப்பதுமுண்டு. ( யூனானி 
முறை . ) 

நேர்வாளம் - வாளம் . 
செய்கை . - இதற்கு உபத்திரவவிரேசனகாரி , உஷ்ண காரி , சோ 
ண காரி , ஆகிய இக்குணங்களுண்டு , 


( 


99 


பைஷஜகல்பம் . 
உபயோகம்.- இதை நீர்க்கோவை , அசதிசந்.சி , வாதரோகம் , 
உன்மாதம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை, 
3-1 , உளுந்து விறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
நேர்வாளசுத்தி . செய்முறை.- ஓட்டை நீக்கியபருப்பை பாலி 
லிட்டு வேகவைத்து, பிளந்து , உள்ளிருக்கிற முளையை எடுத்து விட்டு 
உலர்த்திக்கொள்ளுவதேசுத்தி . 

ஜேர்கரசமாத்திரை இதுவே கோடாசலதளிகை . செய்ழறை .- 
சுத்திசெய்த நேர்வாளம் , விராகனிடை -10 ; சுத்திசெய்தரசம் , கந்த 
கம் , சுத்திசெய்த நாபி , பொரித்தவெங்காரம் , திரிகடுகு , திரிபலை , 
வகை 1 - க்கு விராக விறை -1 இவைகளைக் கரசிலாங்காணி ரசம்விட்டு , 
3 - நாள் அரைத்து பச்சைப்பயறு பிரமாணம் குளிகைகள் செய்து 
உலர்த்திக்கொள்ளவும் . மாத்திரை . - 1-2-3, குளிகைகள் கொடுக்க 
லாம் . 

விரேகசூடாமணி . செய்முறை.-- சுத்திசெய்த நேர்வாளம் , -- 
காசுக்கட்டித் தூள், 3 ; கர்ப்பூரம் , 1 } ; இத்தூள்களை பழரசம்விட்டு 
அரைத்து உளுந்துப் பிரமானம் குனிகைகள் செய்து உலர்த்திக்கொ 
ளவும் , மாத்திரை.- பெரியவர்களுக்கு , 3-10 , உளுந் துவிறை கொடுக் 
கலாம் . 


நொச்சி- நிர்க்குண்டி . 
செய்கை.- இதற்கு வேதனசாந் திகாரி , மூத்திரவர்த்தனகாரி , 
ருதுவர்த்தனகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மூட்டுநோய் , சுவரம் , பிரஸவம் , 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் , இதின் ரசத்தில் உப்புகலந்து 
கொடுத்தால் வாந்தியாகும் . 

யோகம் . 
நீர்க் தண்டித்தைலம் . செய்முறை.- நொச்சியிலைச்சாறு , படி 1 ; 
நல்லெண்ணெய், படி -1 ; இவ்விரண்டையும் , ஒரு பாத்திரத்தில் 
விட்டு , சடாமாஞ்சில் , கல்லுப்பு , வளையலுப்பு , மண்ணுப்பு , வெடியு 
ப்பு , அட்டுப்பு , தரிகடுகு , திரிபலை , கோஷ்டம் , கண்டுபறங்கி , கண்ட 
ங்கத் திரிவேர் , வகை 1 - க்கு பலம் -4 ; ஷைசாறுவிட்டரைத்து , கரை 
த்து , எரித்து , பக்குவத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் .- 
இதை காசம், சுவாசம் , க்ஷயம் , சரீரகடுப்பு இவை முதலியவைகளு 
க்கு ஸ்நானம் செய்து வைக்கலாம் . உள்ளுக்கும் கொடுக்கலாம் . ( சார 
சங்கிரகம் .) 

நாபிமாத்திரை . இதுவே பைரவமாத்திரை .-- செய்முறை .-- கோ 
மூத்திரத்தில் 3 - நாள் ஊறவைத்து நிழலிலுலர்த்திக்கொண்ட நாபி , 
முலைப்பாலில் 3 - நாள் ஊறவைத்துக்கொண்ட சாதிலிங்கம் .-- பொ 


100 


பைஷஜகல்பம் 


ரித்த வெங்காரம் . - மிளகுத்தூள்.- திப்பிலித் தூள்.- வகை 1 - க்கு 
சமசிறை யெடுத்து , பழரசம்விட்டு ,விடாமல் 3 - நாள் அரைத்து , தொ 
வரைப்பிரமாணம் குளிகைகள் செய்து உலர்த்திக் கொள்ளவும் . உப 
யோகம் .-- இதைச் சுவரங்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 
1-2-3 , குளிகைகள் கொடுக்கலாம் . ( மைசூர் அரமனை டிஸ்பென் 
சேரிமுறை. ) 


வை 


பசலைக்கீரை , பசரைக்கீரை . 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு. 

உபயோகம்.- இதை வீக்கங்கள் , கட்டிகள் , நீர்ச்சுருக்கு இலை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

படிக்காரம் -சீனக்காரம் . 
செய்கை . - இதற்குசங்கோசன காரி , ரக்தஸத்தம்பனகாரி குண 
ங்களுண்டு . 

உபயோகம்.- இதை ரக்த பித்தரோகம் , ரத்தப்பெருக்கு , 
அதிசாரம் , குழந்தைகளுக்குக் காணுகிற வாந்திபேதி , கக்கிருமல் , 
கபம்விழுதல் , கண்ணோவு , தொண்டைவிரணம் , ஈருவிரணம், சீழ் 
விரணம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 10-20, உளுந்துபிறை உள்ளுக்குக் கொடுக்கலாம் . 

பச்சிலை . 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி , கபஹாரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைப் பித்தம் , கபம் , விரணம் , மலக்கிருமி , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி . ) 

பச்சைக் கருப்பூரம் . 
செய்கை.-- இதற்கு சீதளகாரி , சமனகாரி , வியதாபேதகாரி 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுரம் , விரணம் , தாகம் , கண்வியாதிகள் 
நாசிரோகங்கள் , கீல்வியாதிகள் , இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கப்பட்டுவருகிறது . 
மாத்திரை , -1-3 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
பச்சைக்கருப்பூரவடகம் . செய்ழறை : - பச்சைக்கருப்பூரம் , 1 ; 
சந்தனத்தூள், 2 ; ஏலம் , 3 ; அரத்தை , 4. இவைகளின் தூள்களை , ஷ 
பங்கு கணக்காய் சிறுத்தெடுத்து , துளசிரசம் விட்டரைத்து , சுண்டக் 
காய் மாத்திரம் குளிகைசெய்து விழலில் உலர்த்திக்கொள்ளவும் . உப 


பைஷஜகல்பம் . 


1011 


உப 


யோகம் .-- இதைச் சுரம் , இருமல் , கீல்வாதம் , இவைகளுக்கு 
யோகிக்கலாம் . மாத்திரை.--- 1 -குளிகை கொடுக்கலாம் . ( சாரசங்கிர 
கம் . 

பச்சைக் கருப்பூராஞ்சனம் . செய்முறை .-- பச்சைக்கருப்பூரம் , 
1 ; சீரகம் , 2 ; தேத்தாங்கொட்டைச் சந்தனம் , 3. இவைகளைத் திரி 
பலை கஷாயத்தில் மைய 2-3 , நாள் அரைத்து , நீண்ட குளிகைசெய்து 
நிழலில் உலர்த்திக்கொள்ளவும். உபயோகம் .-- இதைக் கண்ணோய் , 
கண்ணெரிச்சல் , சுக்கிரன் , இவைகளுக்கு முலைப்பாலிலாவது , தேனி 
லாவது உரைத்து கண்ணில்மையிடலாம் . ( அனுபவமுறை . ) 

பத்திராக்ஷியிலை . 
செய்கை.- இதற்கு கதுநாசகாரி குணமுண்டு. 
உபயோகம் : - இலையை வதக்கி கட்டிகளுக்கு உபயோகிக்கலாம் . 

பப்பளிப்பால் , 


செய்கை .-- இதற்கு உஷ்ண காரி , கிரிமிநாசகாரி , குணங்கள் 
உண்டு. 

உபயோகம் .-- இதைக் கிருமிரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- 2-4 , விராகனிறை கொடுக்கலாம் . இதனுடன் 
சமன்தேனும் , கொஞ்சம் வெந்நீரும் சேர்த்து , கொடுத்து , 2 - மணி 
நேரம் சென்றபிறகு சிற்றாமணக்கெண்ணெயில் எலுமிச்சம்பழ ரசம் 
விட்டு கலந்துகொடுக்கவும் . பேதியில் கிருமிகள் வெளிப்படும் . 

பருப்புக்கீரை . 
இதுவே கோழிக்கீரை ; பசலைக்கீரை . 
செய்கை.- இதற்கு சீதளகாரி , சினிக்தகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுரம் , வேதனை , இவை முதலியவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 


பவளம் . 


செய்கை.- இதற்கு கபஹாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதைக் கபரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
பிரவாளபஸ்பம் , பவளபஸ்பம் : செய்ழறை.- எலுமிச்சம்பழ 
ரசத்தில் பவளத்தை 1 - நாள் ஊறவைத்து கழுவி பிறகு , முசல் 
எலும்புச் சாம்பலால் செய்த மூசையில் வைத்தாவது அல்லது 
தேள் கொடுக்கு இலை , இலந்தயிலை , சின்னம்மாம்பச்சரிசியிலை , 


102 


பைஷஜகல்பம் . 


வேளையிலை , கீழாநெல்லியிலை , இவைகளில் ஒன்றை அரைத்து 
கவசமிட்டு சீலைமண் செய்தாவது , புடம்போட்டு எடுத்துக்கொள் 
ளவும் . மாத்திரை. - 5-10 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . ( அனுபவ 
முறை . ) 

பறங்கிச்சாம்பிராணி . 
இதுவே குங்கிலியம் , நறும்பிசின் , குமைஞ்சான் , குந் துருஷ்கம் 
குந்தரிகம் . 

செய்கை.- இதற்கு உஷ்ணகாரிகுண முண்டு . 

உபயோகம் .-- இதைக் கபரோகங்கள் , விரணங்கள் , மேகப்புண் , 
எலும்புரிக்கி , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

மாத்திரை. - 15 , உளுந்து விறை முதல் , 1 - விராக விறைவரையில் 
கொடுக்கலாம் . 

யோகம் . 
பறங்கிச்சாம்பிராணி களிம்பு . செய்முறை.-- பறங்கிச் சாம்பி 
ராணி , மெழுகு , நல்லெண்ணெய், சமனிறை . சேர்த்து சிறு தீயிட்டு 
ருக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை ஆறாத விரண 
ங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

பறங்கிப்பட்டை . 
இதுவே பறங்கிச்செக்கை ; மதுஸ்மிஹம் . 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , தார்ட்டியகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , கீல்வாதம் , நாள் பட்ட சர்ம 
ரோகங்கள் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை .-- இதின் தூளில் 1-1 . விராகன்றை கொடுக்கலாம் .. 

யோகங்கள் . 
மதுஸ்மிகரசாயனம் . செய்ழறை.- பறங்கிப் பட்டைத் தூள் , 
10 ; நன்னாரிவேர்த் தூள் , 5 ; திரிகடுகுயோகம் , திரிசுகந்தயோகம் , 
திரிசாதயோகம் , சீரகத்துவயோகம் , அதிமதுரம் , நெல்லிவற்றல் , 
வாய்விளங்கம் , வகை , 1 - க்கு , ; சருக்கரை 40 ; தேன் , 10 , இவை 
களைப் பங்குக் கணக்காய் எடுத்து , விதிப்படி ரசாயனம்: செய்துக் 
கொள்ளவும் . உபயோகம் . - இதை மேகவாயு , மேகச்சூடு , சர்மரோகங் 
கள் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.---- 1. 
துலாம் பிறை கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

பற்பாடகம் . 
செய்கை.- இதற்கு சுவே தகாரி குணமுண்டு . 


- 


பைஷஜகல்பம் 


103 


உபயோகம்.- இதைச் சுரங்களுக்கு உபயோகிக்கலாம் . யோக 
முறைகளில் சேருகிறது . 

பனஞ்சாறு- பனையின்மது . 
செய்கை .-- இதற்கு சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி குணங்க 


ளுண்டு . 


உபயோகம் .-- இதை தேக உஷ்ணம் , தாகம் , பிரமேகம் , இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 

பனங்கற்கண்டு . உபயோகம்.- இதைமூத்திரத்தரிப்பு , உஷ்ணம் 
தாகம் , அம்மைரோகங்களில் காணுகிற வெப்பம் , இவை முதலியவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

பனைவெல்லம் . உபயோகம்.- இது சிலேஷ்மதோஷம் , சந்தி 
பாதம் , அரோசகம் இவைகளை நீக்கும் . (சிந்தா மணி . ) 

பன்றி நெய். 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக் கணை மூலம் , அக்கி , காயம் , சுளுக்கு , 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

பாகல் இலைரசம் . 
செய்கை .-- இதற்கு கிருமிநாசகாரி , தார்ட்டியகாரி , விரேசன 
காரி சுரஹாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைக் கிருமிரோகம் , திரிதோஷகோபம் , பாத 
ரசதோஷம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 

மாத்திரை . - 1-4 , விராகநிறை துளி கொடுக்கலாம் . 


பாஷாணம். 
பாஷாணபேதங்களாவன .-- வெள்ளைப் பாஷாணம் , தாளகம் , 
மனோசிலை , ஆகிய இவைகளே முக்கியவைகளாம் . இவைகளின் செய் 
கை ஒற்றிருப்பதால் , இவைகளில் ஒன்றை ரோகங்களின் மேல் பிர 
யோகிக்கலாம் . ஆனால் இங்கிலீஷ்வைத் தயத்தில் , வெள்ளைப்பாஷா 
ணமும் , நாட்டுவைத்தியத்தில் தாளகமும் , அதிகமாய் உபயோகப் 
பட்டு வருகின்றது . 

வெள்ளைப் பாஷாணம்.-- இதுவே எலிபாஷாணம் , கவுரிபா 
ஷாணம் , தொட்டிபாஷாணம். 

தாளகம்.- இதுவே அரிதாரம் , அரிதளம் . 
மனோசிலை.-- இதுவே சிவந்த அரிதாரம் , மடல் அரிதாரம் . 


104 


பைஷஜகல்பம் . 


செய்கை.- பாஷாணங்களுக்கெல்லாம் வியதாபேதகாரி, தார் 
ட்டியகாரி , முறை வியா திரோதி ஆகிய இக்குணங்களுண்டு . பிரமா 
ணம் அதிகமானால் விஷமிக்கும் . 

உபயோகம்.- பாஷாணங்களில் ஒன்றை நடுக்கல்சுரம் , வாத 
சூலை , முகசந்.வி , சூர்யாவர்த்தவாதம் , கக்கிருமல் , சுவாசகாசம் , நாள் 
பட்ட கபரோகங்கள் , பெருவியாதி , சர்மரோகங்கள் , நாள்பட்ட கீல் 
வாதம் , பெரும்பாடு , சர்ப்பக்கடி இவை முதலியவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

மாத்திரை .-- வெள்ளைப் பாஷாணத்தில் 20 , 1 , அல்லது சுமார் 
வீசம்- உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் 
சுரககுடாரம் . செய்ழறை.- வெள்ளைப்பாஷாணம் , ரசம் , சமனி 
டை நிறுத்தெடுத்து , கிழிக்கட்டி , மிளகுகஷாயத்தில் 2 - சாமமெரி 
த்து பிறகு , திரிசுகந்தம் 4 - பங்கு ஊமத்தன் ரசம்விட்டு 4 - சாமமரை 
த்து , உளுந்துபோல் குளிகை செய்துக்கொள்ளவும் . உபயோகம் . 
குளிர்சுரங்களுக்கு உபயோகிக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

தாளகக்கட்டு . செய்முறை .-- வெடியுப்பு 20; சீனம் , 20 ; நவ 
க்ஷாரம் , 10 ; வெங்காரம் 10 ; இவைகளைப் பங்குக்கணக்காய் சிறுத் 
தெடுத்து பொடித்து ஒரு கரண்டியிலிட்டு எரித்து உருகிபொங்கும் 
போது அதில் 5 - பங்கு தாளகக்கட்டியைப் போட்டு புரட்டி எடுத்து 
க்கொள்ளவும். பிறகு சுண்ணாம்பு நீரோடு பூநீர்சேர்த்து அரைத்துத் 
தடவிய துணியால் , அதை 7 - கவசம் செய்து , உலர்த்தி காடாக்கினி 
யாய் புடமிட்டு எடுத்துக்கொள்ளவும் . (சாரசங்கிரகம் .) 

தாளகபஸ்பம் செய்முறை.- தாளகம் , பலம் 1 ; படிக்காரம் , 
பலம் 2 ; இவைகளைக் கலியாணப்பூசினிரசம் விட்டரைத்து பில்லை 
செய்து காயவைத்து , 20 - வரட்டியில் புடம்போடவும் ; பஸ்மமாகி 
விடும் . (சாரசங்கிரகம் .) 

மனோசிலை மாத்திரை. செய்முறை .-- மனோசிலை , 1 ; திரிகடுகு 
யோகம் , திப்பிலி மூலம் , இவைகளின் சூர்ணம் , வகை 1 - க்கு 16 
இவைகளைப் பங்குக் கணக்காய் நிறுத்தெடுத்து , துளசிரசம் விட்டு 
மைபோல் அரைத்து , சுண்டக்காய்ப் பிரமாணம், உண்டைகள் செ 
ய்து உலர்த்திக்கொள்ளவும் . மாத்திரை. - 1-2 , குளிகைகள் குளிர் 
சுரங்களுக்குக் கொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் . ) 

பஞ்சபாஷாண சிந்தூரம் . செய்ழறை.- வெள்ளைப்பாஷாணம் , 
சாதிலிங்கம் , ரசகற்பூரம் , கந்தகம் , காந்தம் , இவைகளைச் சமநிறை 
எடுத்து , குப்பைமேனி ரசத்தில் 4. சாமம் அரைக்கவும் . இவ்விதமாய் 
வெற்றிலை ரசத்திலும் , பருத்தி ரசத்திலும் , வெள்ளருகு ரசத்திலும் , 
துளசி ரசத்திலும் , வேலிப்பருத்தி ரசத்திலும் , பொடுத்லை ரசத்தி 
லும் அரைத்து , பில்லை செய்து நிழலில் உலர்த்தி , ஒருபாத்திரத்தி 
லிட்டு மூடி 7- சீலைமண் செய்து உலர்த்தி அடுப்பிலிட்டு தீபாக்கினி 


பைஷஜகல்பம் . 


105 


யாய் 4- ஜாமெமெரிக்கவும் . பிறகு உடைத்து பார்வையிட மேல்சட்டி 
யில் சிந்தூரம் பற்றியிருக்கும் . உபயோகம்.- இதைப் பழையசுரங் 
கள், வெண் குஷ்டம் , பெருவியாதி , கஜசர்மம் முதலிய சர்மரோகங் 
கள் , வாதரோகங்கள் , கண்டமாலை , மேகவிரணங்கள் , கபால சூலை 
இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1 -பண 
விடை .- (சாரசங்கிரகம் .) 

பால் . சிவன் 
செய்கை.-- பசுவின் பாலுக்கு போஷன காரி , சினிக்தசாரிகுண 
ங்களுண்டு . 

as 
உபயோகம் .-- இதைத் துர்ப்பலம் , சுரம் , பிரமேகம் , அதிசுஷ் 
கரோகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . சவ்வீரத்தை 
முறித்துவிடும். 

பாலேடு . உபயோகம் .-- இதைப் பைத்தியரோகம் , பித்த வா 
ந்தி , மூர்ச்சை , துர்ப்பலம் , சுக்கில நஷ்டம் , இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 
தையிர்.-- பசுவின் தையிர், பசியுண்டாகும் ; தாகம் , ஆயாசம் , 

வாங்க 
சரீர எரிச்சல் , இவைகளை நீக்கும் . ( சிந்தாமணி . ) 

மோர் .-- பசுவின் மோர் , பாண்டு , பித்தகோபம் , வெப்பம் , தா 
கம் , இவைகளை நீக்கும். (சிந்தாமணி .) 

வெண்ணெய் . செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷண காரி 
குணங்களுண்டு . உபயோகம் .-- இதைக் கண்ணோய் , கண்ணேரிச்சல் 
பீளைச்சாரல் , பிரமேஹம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தா 
மணி , ) 
ப நெய் . செய்கை.- பசுவின் நெய்க்கு சினிக்தகாரி , போஷண 
காரி , குணங்களுண்டு . உபயோகம்.- இதை தாஹம் , வாந்தி , பித்தா 
திகம் , வயிற்றெரிவு , விக்கல் , இருமல் , மூலரோகம் அதிகுஷ்கரோ 
கம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

வெல்லாட்டுப்பால் , உபயோகம்.- இதை சுவாசரோகம் , இரு 
மல் ,அக்கினிமாந்தியம் , வீக்கம் , சீதம்கலந்தபேதி, 

சீதம்கலந்தபேதி , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 

இ ha 

பால்வள்ளி. 
செய்கை.-- இதற்கு வியதாபேதகாரி , பலகாரி குணங்களுண்டு 
உபயோகம்.-இதை நன்னாரிவேருக்குப்பதில் உபயோகிக்கலாம் 

பாவட்டன்வேர் . பெரிய 
செய்கை.-- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி , மலகாரி , குணங்க 

வா இப்படிப் பால் கமல் 
14 


ளுண்டு . 


. 


106 


பைஷஜகல்பம். 


பிரண்டை- வச்சிரவல்லி . 
செய்கை.- இதற்கு தீபனவர்த்தனகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை அக்கினிமாந் தியம் , குன்மம் , . ஆசனத்தி 
னவு , முளை மூலம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- இதை நெய்விட்டு வறுத்து அரைத்து கொட்டைப் 
பாக்குப்பிரமாணம் கொடுக்கலாம் . (சிந்தாமணி .) 

யோகங்கள் . 
வச்சிரவல்லி லேகியம் . செய்ழறை.-- பிரண்டை ரசம் படி 1 , 
இஞ்சிரசம் , படி + ; வெல்லம் பலம் 10 ; கலந்து பாகு செய்து அதில் ; 
திரிகடுகுயோகம் , பலம் 3 ; ஓமம் பலம் 1 ; வெள்ளுள்ளி பலம் 1 ; 
பஞ்சலவண யோகம் பலம் 1 ; திரிபலையோகம் பலம் 2 , சீரகம் பலம் 
2. இவைகளின் சூர்ணங்களைத் தூவி கிண்டி , 2 - பலம் தேன் விட்டு 
பிசைந்துகொள்ளவும் . மாத்திரை.- 1-1விராகன்றை கொடுக்கலாம் . 
( சாரசங்கிரகம்.) * 19 எம் ஏட்டடம் . 

பிரமதண்டுப்பால் . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை அலசிரோகம் , கபஸ்ராவம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 

பீதரோகினி. 


செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 

உபயோகம்.-- இதை கருவிழி நீலகாசம் , கிருஷ்ண மண்டலபட 
லம் , இமையைப்பற்றிய நீர்ப்பில்லம் , கிருச்சிரோன் மீலனம் , கபஸ் 
ராவம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

பீ நாறி இலை- பட்டை- குதிரைப்புடுக்குமரம். 

செய்கை.- இவைகளுக்கு மலகாரி , சுவே தகாரி, மூத்திரவர்த்த 
னகாரி , குணங்களுண்டு . 


புகை இலை . 


செய்கை.- இதற்கு சமனகாரி, அங்காகர்ஷண நாசகாரி குணக் 
களுண்டு . 


உபயோகம்.- இதை இசுவுரோகங்கள் , கட்டிகள் , வீக்கங்கள் , 
சுவாசகாசம் , இருமல் , வேதனை , வித்திராபங்கம் , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . வாய்வறட்சி , துர்ப்பலம் , பித்தாதிக்கம் , சுக்கில r 
ணம் இவைகளைப் பிறப்பிக்கும் . (சிந்தாமணி .) 


1 


பைஜகல்பம் : 

107 
புங்கமரவேர்ப்பட்டையின்பால் -பருப்பின் நெய் ,. 

செய்கை.- இவைகளுக்கு வியாதாபேதகாரி , சங்கோசனகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- பாலை , வாதக்குடைச்சல் , விரணம் , புரையோடு 
கிறவிரணம் , இவைகளுக்கும் , நெய்யை , கரப்பான் , புறை , கிரந்தி , 
வைகளுக்கும் உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

புதீனா- புதியனா 
செய்கை.- இதற்கு உதரவாதஹாரி , தீபனகாரி , குணங்கள் 
உண்டு . 

உபயோகம்.- இதை வயிற்றுப்பொருமல் , அக்கினிமாந்தியம் , 
அரோசகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

புத்திரஜீவி விதை , 
செய்கை .-- இதற்கு சீதளகாரி , சினிக்தகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை சுவரம் , வெள்ளை , நீர்ப்பிரமேகம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

புரசன் விரை . 
செய்கை . - இதற்கு கிருமிநாசகாரி , விரண காரி குணங்கள் 
உண்டு . 

உபயோகம்.-- இதைக் கிருமிரோகம் , படர்த்தாமரை , கரப்பான் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.--விரையை வெந்நீரில் ஊறவைத்து , தோலை நீக்கி , 
காயவைத்து பொடித்த தூளில் , 20 -உளுந்து நிறை சருக்கரையில் 
கலந்து , 3 - நாள் கொடுத்து 4 - ம் , நாள் பேதிக்குக்கொடுக்க, கிருமிகள் 
வெளிப்படும் . 


புனுகு - புழுகு - புழுகுசட்டம் . 
செய்கை . - இதற்கு உஷ்ணகாரி , வீரியவர்த்தனகாரி , குணங்க 


ளுண்டு . 


உபயோகம்.- இதை முகப்பரு , மந்தவாதம் , பித்தகபம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 


புளி . 
செய்கை. - இதற்கு லகுவிரேசனகாரி , சீதளகாரி , சலவர்த்தன 
காரி, குணங்களுண்டு . 


108 


பைவுஜகல்பம் . 


உபயோகம் .-- இதைச் சுவரம் , வாந்தி , பித்தரோகம் , இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
திந்திரிணிதழம்பு . செய்ழறை.- புதுப்புளி, பலம் 6 ; கற்கண்டு 
பலம் 18 ; தண்ணீர், பலம் 18 ; சொம்பு , சீரகம் , கொத்துமல்லி , 
ஏலம் , மூங்கலுப்பு , ரோஜாப்பூ , இவைகளின் சூர்ணம், வகை 1 - க்கு 
பலம் 1 ; குங்குமப்பூ , பலம் : ; பந்நீர் , பலம் 1. புளியைத் தண்ணீ 
ரில் கரைத்து வடிக்கட்டி , கற்கண்டைச் சேர்த்து பாகுபதமாய்க் காய் 
ச்சி இறக்கி ஆறின பிறகு தூள்களைச் சேர்த்து கலந்து , கடைசியில் பந் 
நீரைச் சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம் . -- சுவரத்தில் காணுகிற 
நாவரக்ஷி , தாகம் , அரோசகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
திரை.-- ஒருவிரலால் எடுத்து நாக்கின் மேல் , 4 - மணிக்கொருதரம் 
தடவிக்கொண்டுவரலாம் . 

புளியிலை - கொட்டை-பிஞ்சு - பூ . 
செய்கை.- புளியிலைக்கு உஷ்ணகாரி குணமுண்டு . 
உபயோகம் . - இதை அளிந் தவிரணம் , சோபாரோகம் , கண் 
ணாவு , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

புளியங்கொட்டைத்தோல் . செய்கை .-- இதற்குசங்கோசனகாரி 
குணமுண்டு . உபயோகம் .-- இதைச்சுக்கிலமேகம் , அதிசாரம் விர 
ணம் , மூத்திரக்கடுப்பு , வெள்ளை , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
(சிந்தாமணி .) 

புளியம்பிஞ்சு. செய்கை.- இதற்கு சீதளகாரி, சலவர்த்தனகாரி 
குணங்களுண்டு . உபயோகம்.- இதைப் பித்தாதிகத்துக்கு உபயோ 
கிக்கலாம் . (சிந்தாமணி .) 

புளியப் பூ . உபயோகம் .--இதை பித்தம் , அருசி , வமனம் 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

புளியாரைக்கீரை. 
செய்கை .-- இதற்கு சீதளகாரிகுண முண்டு, 

உபயோகம்.- அரோசகம் , வாந்தி , தாகம் , பித்தமயக்கம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 


புன்னையெண்ணெய். 
செய்கை. - இதற்கு உஷ்ண காரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- மகாவாதம் , தனுர்வாதம் , வலி, விரணம் , கிருமி , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


பைஷஜகல்பம் . 

109 . 
பூசினிக்காய்- பறங்கிக்காய். 
செய்கை .-- இதற்கு உஷ்ணகாரி , பூதிகந்தநாசகாரி, குணங்க 


ளுண்டு . 


உபயோகம் .-- அழிவிரணத்துக்கு பொட்டலிகை செய்துக்கட் 
டலாம் . 

பூசினிவித்து . செய்கை.- இதற்கு சீதளகாரி குண முண்டு . 
உபயோகம் .-- பயித்தியம் , பிரமேகம் , சரீர அழலை, 

வைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

பூதகரப்பான் பட்டை . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதைக்கரப்பானுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தா 
மணி . ) 

பூமிசருக்கரைக்கிழங்கு. 
செய்கை.- இதற்குச் சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி , குணங் 
களுண்டு , 

உபயோகம்.- இதைப்பிரமேகம் , சுவரம் , மூலம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


பூவரசு , 
செய்கை.- பூவரசுவேருக்கு வியாதாபேதகாரி குணமுண்டு 
பழுப்பு இலை , பூ , பட்டை , காய் , இவைகளுக்கு உஷ்ணசாரிகுணமு 
ண்டு . 

உபயோகம்.-- பூவரசு வேரை , குஷ்டரோகத்துக்கும் , மற்றவை 
களைவிரணம் , குத்தல் , வீக்கம் , கரப்பான் , சிரங்கு , எச்சிற்றழும்பு 
வைகளுக்கும் உவயோகிக்கலாம் .(சிந்தாமணி .) 

பூனைக்காய்ஞ் சொறி . 
செய்கை . - இதின்காயின் மேலிருக்கிறசுணைக்கு , கிருமிநாச 
காரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதைக்கிருமிரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- காயைத்தேனில் துவைத்து , சுணையைச்சுரண்டி 
லேகியபதமாக்கிக்கொண்டு , பெரியவர்களுக்கு , 4 -விராகன்றையும் , 
குழந்தைகளுக்கு ; 1 - விராக நிறையும் , 3-4 , நாள்விடாமல் காலையில் 
கொடுத்து , பிறகு விரேசனத்துக்குக்சொடுத்தால் கிருமிகள் கூடோடு 
வெளிப்படும் . (இங்கிலீஷ்முறை ) 


110 

பைஷஜகல்பம் . 

பெருங்காயம் . 
செய்கை.- இதற்கு அங்காகர்ஷணநாசகாரி , கிருமிநாசகாரி , 
ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சூதகசந்தி , இரைப்பு , மார் அடைப்பு , 
வயிற்றுவலி , கிருமிரோகம் , தந்தரோகம் , தேள் விஷம் , அஜீர்ணம், 
குன்மம் , சூலை . இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை . - 5-20 , உளுந்து விறை குளிகை செய்துகொடுக்க 
லாம் . 

யோகங்கள் . 
இங்கவாதிசூர்ணம் . செய்ழறை. - பெருங்காயம் , 1 - பங்கு ; கரு 
வேப்பிலை , திருகடுகு , சீரகம் , இந்துப்பு, வகை - 1 - க்கு 8 - பங்கு ; இச் 
சூர்ணங்களைச்சேர்த்து அரைத்துக்கொள்ளவும் . உபயோகம் - இதை 
அக்கினிமாந் தியம் , விக்கல் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . மாத்திரை.- 1-1, விராகங்றை கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் . ) 

இங்தவாதிலேகியம் , செய்முறை. - 5 - பலம் , பெருங்காயத்தை 
1 - படி நீரிலிட்டு , எட்டொன்றாய்க்காய்ச்சி , வடித்து 4 பலம் வெல் 
லம்சேர்த்து பாகு செய்து , அதில் வெள்ளைப்பூண்டு, கடுகு , மிளகு , 
சுக்கு , இவைகளின் பொடி , வகை - 1 - க்கு பலம் -1; தூவி நெய்விட்டுக் 
கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதை வாதரோகங்களுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை . - 1 - விராகன்றை கொடுக்கலாம் . 

பெருமரம் . 
செய்கை.- இதற்குச் சங்கோசனகாரி , தார்ட்டியகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம்.- இதை அதிசாரம், கிரகணி , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . (சிந்தாமணி . ) . 

மீட்டிப்பால் மட்டுப்பால் . பெருமரத்தின்பால் .-- இதற்குச்சங் 
கோசனகாரிகுண முண்டு . உபயோகம்.- இதைச்சீதபேதி , கபரோ 
கம் , சிரஸ்தாபம் , சலதோஷம் , அருசி , இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . (சிந்தாமணி .) 

பேதான . 
செய்கை.- இதற்குச் சினிக்தகாரி , தார்டியகாரிகுணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதைச் சீதபேதி , பிரமேகம் , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 


பேதிக்கிழங்கு . 
இதுவே ரேவல்சின்னி , வரியாத்துக்கிழங்கு , சீனக்கிழங்கு . 


பைஷஜகல்பம் . 


111 


செய்கை.- இதற்கு லகுவிரேசனகாரி, சலவிரேசனகாரி, சங் 
கோசனகாரி , தீபனகாரி , ஆகிய இக்குணங்களுண்டு . 

உபயோகம் , - இதை குழந்தைகளுக்குக்காணுகிற மலபந்தம் , 
பாண்டுரோகம் , அக்கினிமாந் தியம் , கர்ப்பிணிகளுக்குக்காணுகிற மல 
பந்தம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- தூளில் - 20-40, உளுந்து நிறைகொடுத்தால் , பேதி 
யாகும் . 3-8 , உளுந்து ைெறகொடுத்தால் , தீபனத்தை அதிகரிக்கும். 

பேயத்தி - விரை- பட்டை . 
செய்கை.- இவைகளுக்கு வமனகாரி குணமுண்டு . 
உபயோகம்.-- வமனம் செய்விக்கவேண்டிய ரோகங்களுக்கு , 
தை உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- விரையில் 1 - விராகரிறை கொடுக்கலாம் ; பட்டைத் 
தூளில் 40-60 , உளுந்து விறை கொடுக்கலாம் . 

பேய்ப்புடல் . 
செய்கை . - இதற்கு விரேசனகாரி , வமனகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , காமாலை , மயக்கம் இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 

பேய்மிரட்டி 
செய்கை. - இதற்கு சுரஹாரி , சுவேதகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , இருமல் , இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 

பேராமுட்டிவேர் . 
செய்கை.- இதற்குச் சினிக்தகாரி , சுரஹாரிகுணங்களுண்டு , 

உபயோகம்.- இதைச் சுவரம் , தாகம் , பித்தம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

பேரீச்சம்பழம் . பேரீச்சங்காய் , கர்ச்சூரம் . 

செய்கை . - இதற்கு பித்தசமனகாரி , சுரஹாரி , சீதளகாரிகுண 
ங்களுண்டு . 

உபயோகம் . - இதைப் பித்தாதிகம் , மூர்ச்சை , சுவரம் , தாகம் . 
ரத்தபித்தம் , மேகமூத்திரம் , அருசி இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . 


112 


க 


பைஷஜகல்பம் . 


மாணம் 


யோகங்கள் . 
கர்ச்சூராதிவடகம் . செய்முறை.- கர்ச்சூரத்தைப் பிளந்து விரை 
நீக்கி அதில் மாம்பருப்பு , சுக்கு , கிறுநாவல்பூ , கசகசா வகை 1 - க்கு 
சமநிறை . இவைகளின் தூள்களை கலந்து , அடைத்து , சீலைமன்செ 
ய்து , புடம்போட்டு , கவசத்தை நீக்கி அரைத்து , சுண்டைக்காய்ப்பிர 

வடகமாகச் செய்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைப் 
பேதி , சீதபேதி , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1-3 , 
வடகம் கொடுக்கலாம் . ( அனுபவமுறை.) 

கர்சீசூராதிகிரதம் . செய்முறை .-- 29- பலம் பேரீச்சன் பழத்தை 
அரைத்து 1 - படி பசுவின் பாலில் கரைத்து அதில் , 7 - பலம் நெய்சே 
ர்த்து காய்ச்சி பதத்தில் வடிக்கட்டி. அதில் , ஏலம் , நெல்லிவிரை , திப் 
பிலி , அதிமதுரம் , சந்தனம் , தர்ப்பூசிவிரை , கொத்துமல்லி , வகை 
1 - க்கு பலம் 1. இத் தூள்களையும் 31 - பலம் சருக்கரையும் சேர்த்து 
கலந்துக்கொள்ளவும் . மாத்திரை . - 1-2 , விராக விறை கொடுக்கலாம். 
( மூலிகசங்கலிதம் .) 

பொடுதலை . 
செய்கை.-- இதற்குச் சங்கோசனகாரி , கபஹாரி , பலகாரி , குண 
ங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சீதபேதி , மந்தபோதி , இருமல் , குலநோ 
ய் , சிலேஷ்மப்பிரமேகம் வைகளுக்கு உபயோகிக்கலாம் ; (சிந்தா 
மணி . ) 

பொட்டிலுப்பு - வெடியுப்பு - கம்பியுப்பு . 
செய்கை . - இதற்குச் சீதளகாரி , மூத் திரவர்த்தனகாரி . சுவேத 
காரி , குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைச் சுவரம் , தாபனம் , கீல்வாதம் , ரத்தபித் 
தம், நீர்க்கோவை , சூதகச்சூலை , பிரமேகம், கர்ப்பமேகம் , நீர்ச்சுருக்கு , 
குன்மம் , கண்ணோவு , தொண்டைவிரணம் , 

தாண்டைவிரணம் , சுவாசகாசம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- 10-30, உளுந்து விறை கொடுக்கலாம் . 

யோகம் . 
பெரட்டிலுப்புதிராவகம் . வெடியுப்புதிராவகம் : கப் : பியுப்பு ;; 
திராவகம் . சங்கத்திராவகம் .--செய்முறை . - வெடியுப்பு பலம் -20 ல் 
படிகாரம் பலம் -16 ; இவைகளைப் பொடித்து , 8 - பலம் கடலைப்புளிப் 
பில்கலந்து , வாலையிலிட்டு வடித்தால் திராவகம் இறக்கும் ; அதைப் 
பத்திரப்படுத்திக்கொள்ளவும் . செய்கை.- இதற்கு விரணகாரி குண 
முண்டு . ( சாரசங்கிரகம் . ) மாத்திரை.--விளாவின - திராவகத்தில் , 
10-30 , துளி தண்ணீரிலிட்டு மேகவியாதிகள் , அஸ்மரிரோகங்கள் , 
பிலீகரோகம் இவை முதலியவைகளுக்குக் கொடுக்கலாம் . 


| 


பைஷஜகல்பம் . 


121 


உபயோகம்.- சவ்வீரம் , மயில் துத்தம் , பால் துத்தம் , இவைக 
ளில் ஒன்றை , விஷமிக்கும்படி தின்றவர்களுக்கு , முட்டையின் 
வெள்ளையம்பிலி கொடுத்தால் , முரிந்துவிடும் . துர்ப்பலத்துக்கு உப 
யோகிக்கலாம் . 


முத்து . 
செய்கை.- இதற்கு சுவரஹாரி , வியதாபேதகாரி , கபஹாரி , 
தார்ட்டியகாரி குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை அஸ்திசுவரம் , அரோசகம் , கபரோகம் , 
பலவீனம் , வீரியநஷ்டம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


யோகம் . 
முத்தின் குருஸ் . செய்முறை - முத்தைப் பந்நீர் விட்டு , 3 - நாள் 
அரைத்து , சன்னவில்லைகள் செய்து நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . 
மாத்திரை.- 3-6 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

முந்திரிக்கொட்டை . 
செய்கை. - இதின் பாலுக்கு விரணகாரிகுணமும் - பருப்புக்கு 
த்தாதுவிருத்தி குணமும் உண்டு . 


முருக்கம்பிசின் . 
செய்கை.- இதற்குச் சங்கோசனகாரி குண முண்டு . 

உபயோகம் - இதை பேதி , சீதபேதி , இவைகளுக்கு உபயோகி 
க்கலாம் . 

மாத்திரை. - 10-30 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 


முருங்கைவேர் -- கொழுந்து - பூ . 
செய்கை .-- முருங்கை வேருக்கு ஷோண காரி உஷ்ணகாரி , 
மூத்திர வர்த்தனகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- வேரைப் பாரிசவாதம் , சீதசுவரம் , காக்கைவலி , 
சூதகசந்வி , இவைகளுக்கும் - கொழுத்தைக் கண்ணோவுக்கும் -- பூவை 
பாலில்காய்ச்சி வீரியவிருத்திக்கும் , உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 


முலைப்பால் . 
உபயோகம் . - இதைச் சந்திபாதம் , நாவறட்சி , ஒளஷத அனு 
பானம் , கலிக்கம் , வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

16 


ப 


122 


பைஷஜகல்பம் 


முளகாய் , 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , ஷோணகாரி , குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதைக் குன்மம் , அஜீர்ணபேதி , பித்தசுவரத் 
தில் காணுகிற வாந்தி , சயித்தியக்கட்டி , தொண்டைக்கம்மல் , இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 1-4, உளுந்து விறை கொடுக்கலாம் . 

முள்ளாங்கிக்கிழங்கு ரசம் . 
செய்கை.- இதற்கு சீதள காரி , மூத்திரவர்த்தனகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம்.-- இதை உஷ்ணம் , மூத்திரதோஷங்கள் , பிரமே 
கம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- : -- , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 


முள்ளிக்கீரை - குப்பைக்கீரை. 
செய்கை.- இந்தக்கீரைக்கு சினிக்த்தகாரி குணமும் - வேரு 
க்கு விரணகாரி குணமுமுண்டு . 

உபயோகம்.- கீரையைச் சீழ்க்கட்டிகளுக்கும்- வேரின் சுட் 
டசாம்பலை , முகம்வைக்க, கட்டிகளுக்கும்- துர்மாம்சம்கரைய , விரண 
ங்களுக்கும் உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி . ) 


முள்ளிலவுமரம் . 
செய்கை .-- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.-- இதைத்தந்து மேகம் , எரிமூத்திரம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் .(சிந்தாமணி . ) 

முன்னைவேர் . 
செய்கை.- இதற்கு சுவரஹாரிகுணமுண்டு . 
உபயோகம் .-- இதைச் சுவரத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மூக்கிரட்டைவேர் . 
செய்கை.- இதற்கு விரேசனகாரி , குணமுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவா சகாசம் , வாதநோய் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் , 


பைஷஜகல்பம். 

123 
மூங்கில் அரிசி . 
உபயோகம் .--- இதைச் சுவரம் , ரத்தபித்தரோகம் , இவைகளு. 
க்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

மூஷாம்பரம் - கரியபோளம் . 
செய்கை.- இதற்கு தீபனகாரி , மலகாரி , ருதுவர்த்தனகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை மலபந்தம், குன்மம் , கை கால்குத்தல் , 
இருத்வாதம் , அக்கினிமாந்தியம் , மஞ்சகாமாலை , சூதகக்கட்டு , சூதக 
ப்பாண்டு , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- 2-3 ;உளுந் துநிறை கொடுக்கலாம் . 5-10 , உளுந்து 
நிறை கொடுத்தால் பேதியாகும் . 

யோகம் , 
டிருகுமோர் . செய்ழறை. - மூஷாம்பரம் பலம் 11 ; பாலேந்திர 
போளம் , ரூமிமஸ்தகி , சாம்பிராணி , மரமஞ்சள் , வகை - 1 - க்கு பலம் 
] ; குங்குமப்பூ பலம் -1 ; நிலவேம்பு பலம் -1 ; பிராந் திபுட்டி- 3 ; ஜின் 
புட்டி - 14 - இவைகளைக்கலந்து , 40 - நாள் ஊறவைத்து , கடுதாசியில் 
வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைப் பிரசவித்தபெண் 
களுக்குக் கொடுப்பதுண்டு . மாத்திரை. - 30-60 , துளி கொடுக்கலா 
ம் .( இங்கிலீஷ்முறை . ) 

மெருகன்கிழங்கு, 
செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி , சீதளகாரி , குணங்க 


ளுண்டு . 


உபயோகம்.- இதைப்பிரமேகம் , அஸ்தி தாதுகதசுவரம் , அத் 
தியுஷ்ணம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

மெழுகு. 
செய்கை. - இதற்கு சினிக்தகாரி குணமுண்டு . 

உபயோகம் - இதைச் சீதபேதி , பேதி , இருமல் , பார்சவாய்வு , 
வீக்கம் , விரணம் , வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
மெழகுகளிம்பு . செய்முறை.- மெழுகு , தேங்காய் எண்ணெய் , 
சமனாய்க்கூட்டி , உருக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோகம் . 
இதை விரணங்களுக்கு உபயோகிக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

மயனத்தைலம் . செய்முறை - மஞ்சள் மெழுகு , சக்கிக்கல் , 
வெள்ளையுப்பு , வகை - 1 - க்கு 1 ; ஆற்றுமணல் ; ஓமம் , கப்புமஞ்சள் 


124 


பைஷஜகல்பம் . 


வகை 1 - க்கு ; சடா மாஞ்சி , வீசம் . இவைகளை பங்குக்கணக்காய் 
எடுத்து , ஒருகழுத்து நீண்ட குடத்தைப் படுக்கவாட்டத்தில் வைத்து 
அதற்குள் முறைப்படி அடைத்து , மற்றொரு சிறுதோண்டியை இதி 
ன்வாய்க்குப் பொருந்த தேய்த்து கவிழ்த்து , மூடி அந்தச்சந் தின் வா 
ய்மறைய மண்ணரைத்து பூசி , நூற்கயிற்றினால் வரிந்துக்கட்டி , அதி 
ன்மேல் , ஏழு சீலைமண் செய்து , இவ்விரண்டு குடத்தின் நடு மையங் 
களில் , பெரியகுடத்து மேல்புறம் பெரிதாகவும் , சிறியதோண்டியின் 
கீழ்புறம் சிறுதாகவும் , இரண்டு துவாரங்களிட்டு மேல் துவாரத்தை 
புகை வெளிப்படாமலிருக்க ஒரு சிறிய ஓட்டினால் , மரைத்து அதின் 
மேல் பசுவின் சாணத்தையப்பி , இக்குடத்தை , ஒஞ்சரித்தப்படியே 
அடுப்பிலேற்றி , கீழ்முகத்துவாரத்தின் வழியில் ஒரு பாத்திரத்தை 
வைத்து , மூணுசாமம் நன்றாக எரிக்கில் , புகையுடன் தைலம் பிறந்தி 
றங்கும் . உபயோகம் , - இதை வலியுள்ள அர்த்தாங்கவாதரோகம் , 
குழந்தைகளுக்குக்காணுகிற இசுவுகள் , வீக்கங்கள் , வெட்டுகாயம் , 
பீஜவீக்கம் , நரித்தலைவா தம் , சந்நிபாதம் , பெண்குறித்தளர்ச்சி , ஆண் 
குறித்துவளல் , கீல்எலும்பு மாமிசம் நரம்பு இவைகள் வாய்வு , ஆகிய 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . கை கால்களுக்குக்காணுகிற சோர் 
வுக்குப்பட்டிகட்டலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

மேனா- r ர்கஸ்த் 
செய்கை.- இதற்கு மலகாரி குணமுண்டு . 
உபயோகம் . - இதை மலபந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - 1-2 , பலம் வரையில் கொடுக்கலாம் . குழந்தைகளு 
க்கு 1-2 , விராகவிறை கொடுக்கலாம் . 

மைலாலக்கடி - பிசின் - பட்டை . 
செய்கை .-- இவைகளுக்கு சோபநாசகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இவைகளை வீக்கம் , மாமிசத்தையும் உதிரத்தை 
யும் பற்றிய ஆவுறுவாதம் , சரீரவெப்பம் , இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . (சிந்தாமணி .) 

மொகடம்பட்டை . 
செய்கை .-- இதற்கு சங்கோசனகாரி , தார்ட்டியகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , துர்ப்பலம் , வாய்விரணம் , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மொலாம்பழம் 
செய்கை.- இதற்கு சீதளகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை அத்தியுஷ்ணத்துக்கு உபயோகிக்கலாம் . 


. 


பைஷஜகல்பம் . 


125 


யானைக்கற்றாழை வேர் . 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 
உபயோகம்.- இதை மேகப்படைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
யானைக்கற்றழைவேர் தரைகஷாயம் . செய்ழறை. - 4 - பலம் 
வேரை , 1 - படி வெந்நீரிலிட்டு மூடி , 20 - மிஷம் ஊறவைத்து , வடிக் 
கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.-- --1 , ஆழாக்கு கொடுக்கலாம் . ( அனு 
பவமுறை . ) 

யானைத்திப்பிலி. 
செய்கை , - இதற்கு உஷ்ணகாரி , சுவேதகாரி , கிருமிநாசகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை வாதம் , கரப்பான் , சுவரம் , நீர்ப்பீனசம் 
இரைப்பு , மந்தப்பசி , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( சிந்தாமணி .) 

யானைநெருஞ்சி - விரை - இலை, 
செய்கை . - இவைகளுக்கு சினிக்த்தகாரி , மூத்திரவர்த்தனகாரி , 
ணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைப் பிரமேகம் , நீர்க்கோவை , நீர் எரிச்சல் 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

ரசம் - சூதம் - பாதரசம் . 

யோகங்கள் . 
ரசத்தைலம் . செய்ழறை. - வெற்றிலை , பாவட்டன் இலை , கோ 
வையிலை , வகை- 1- க்கு பலம் - 5 ; இவைகளைக்கல்லுரலிலிட்டு, 4 - பலம் 
பாதரசம்விட்டு இரும்புபூணில்லாத உலக்கையால் மைபோலிடித்து , 
கடைந்து திரட்டி ஒரு பாத்திரத்திலிட்டு , 1 -படி ஆமணக்கு எண் 
ணெய் ஊற்றி மர அகப்பையால் கரைத்து , 3 - நாள் சூரியபுடம்வைத் 
தடுத்துக்கொள்ளவும் . உபயோகம் - இதை நுணாக்காய் கிரந்தி , 
விரணங்கள் , படர்த்தாமரை , சிரங்கு , கருமேகம் , மேகரோகம் , கண் 
டமாலை , வைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை - 4 - பலம் 
நிறை கொடுக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

ரசமெழுகு.-- செய்ழறை .-- ரசம் , 2 - பங்கு ; குல்கந்து 3 - பங்கு 
அதிமதுரத்தூள் 1 - பங்கு , ரசத்தைக் குல்கந்தோடு சேர்த்து ரச 
அணுக்கள் மறையும்படி அறைத்து பிறகு அதிமதுரத்தைச் செவ் 
வையாய் 

அரைத்துக்கொள்ளவும் , 3 -உளுந் துநிறை மெழுகில் , 1 
உளுந்து விறை ரசமுண்டு. செய்கை. --இதற்கு வியதா பேதகாரி , பத் 
தகாரி , மலகாரி குணங்களுண்டு . உபயோகம் --- இதை மேகவிரணம் , 
மேக ரோகங்கள் , இவைகளுக்கு உபயே : இக்கலாம் . மாத்திரை. - 2 


126 


பைஷஜகல்பம் . 


3 -உளுந்து விறை கொடுக்கலாம் . 5-8-உளுந்துநிறை கொடுத்தால் பே 
தியாகும் , ( இங்கிலீஷ்முறை .) 

ரசக்களிப்பு . செய்ழறை .-- ரசம் , 1 - பவுன் ; சுத்திசெய்த பன்றி 
நெய் , 1 - பருன் ; ஆட்டுக்கொருப்பு, 1 - அவுன்ஸ் . இவைகளைச் சேர் 
த்து ரசம்மறையும்படி அரைத்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை 
மேகவிரணம் , மூட்டு வீக்கங்கள் , கட்டிகள் , இவைகளுக்கு உபயோகி 
க்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 

ரசச்சிந்தூரம் . செய்முறை.-- வாய்க்குவிந்து நீண்டிருக்கிற ஒரு 
பாத்திரத்தில் ரசத்தை ஊற்றி . 600 - டிக்கிரி உஷ்ணமுடைய தீயில் 
கொஞ்சநேரம் வைத்து எரித்தால் , காற்றிலிருக்கிற ஆக்சிஜென் என் 
ற வாயு ரசத்தோடு சேர்ந்து , சிவந்துவிடும் . உபயோகம் .-- இது 
முக்கியமாய் ரணங்களுக்கு காரம்வைக்க உபயோகப்படுகின்றது . 
( இங்கிலீஷ்முறை .) 

பூரம் - ரசகற்பூரம் . 
செய்முறை.- ஒரு பாண்டத்தில் 16 - விராகனிடை கந்தகம் 
வைத்து உருக்கி , 80- விராகனிடை ரசம்சேர்த்து துழவிக்கொண்டி 
ருந்தால் , கறுத்து தூளாகிவிடும் . பிறகு வேறொரு பாண்டத்தில் பா 
திக்கு செங்கல் பொடியைப்போட்டு , அதின்மேல் -படி கறியுப்பை 
வைத்து , உப்புமேல் ஷை ரசகெந் தியைவைத்து , சீலைமண்செய்து , 12 
மணிநேரம் காடாக்கினியாய் எரித்து , எடுத்து , குளிர்ந் தபிறகு மேபா 
ண்டத்தைச்சாக்கிரதையாய் நீக்கிப்பார்த்தால் வெள்ளைக்கட்டி ( பூரம் ) 
படிந் திருக்கும் . ( அகஸ்தியர்முறை. ) 

பூரக்கட்டு . செய்ழறை.-- சாம்பிராணி , கர்ப்பூரம் , சமனாய்ச்சே 
ர்த்து அரைத்து , 1 - பலம் பூரக்கட்டிமேல் கவசமிட்டு உலர்த்தி கொ 
ளித்தி எரித்தபிறகு , கவசத்தை நீக்கிவிட்டு சரக்கை யெடுத்துக்கொ 
ள்ளவும் . வேறுழறை -- வெள் வங்கம் , சவ்வீரம் , பொட்டிலுப்பு , 
வகை 1 - க்கு துலாம் , 2. இவைகளை அரைத்தால் ஜயநீராகும் ; அதைப் 
பீங்கானில் வைத்துக்கொள்ளவும் . அப்பிரகத் தகட்டை இரண்டு கல் 
லுகள் மேல்வைத்து , அதின்மேல் , 1 - பலம் பூரத்தையிட்டு , தகடுக்கடி 
யில் விளக்குவைத்தெரித்து , பூரத்துக்கு சூடேறினபிறகு , ஷை ஜய 
நீரை கொஞ்சம் கொஞ்சமாய்விட்டு சுறுக்கேற்றவும் , ஜயநீர் முழுமை 
யும் , குடிப்பிக்கவும் . ஒருசுப்பலில் துணிசுற்றி , ஜயநீரில் துவைத்து 
த்துவைத்துவிடலாம் . சுருக்கேற்றிய சரக்கை எடுத்து , எருக்கன் 
வேரைத் துளைத்து அதிலடைத்து , சீலைமண் செய்து முழப்புடத்தில் 
வைத்து எரித்துக்கொள்ளவும் . ( அனுபவமுறை . ) 

ரசபஸ்மம் . செய்முறை .--- பூரத்தைச்சூர்ணித்துக்கொண்டு , நீரி 
லிட்டு கழுவிக்கொள்வதே , ரஸபஸ்பமாம் , 
செய்கை.- 

பூரத்துக்கும் , ரஸபஸ்மத்துக்கும் , உக்கிரரோகசமன 
காரி , விரோசனகாரி , பித்தகாரி , வியதாபேதகாரி, திரவகாரி , கிருமி 
நாசகாரி , குணங்களுண்டு . சுருக்கேற்றிய பூரம் , வாயைப் பிடிக் 


பைஷஜகல்பம் . 


127 


உபயோகம் .-- இவைகளை , சுவரம் , மஞ்சகாமாலை , பித்ததோ 
ஷம் , சீதபேதி , நீர்க்கோவை , வாதசூலை , விரணசந்தி , ஆராதவிரண 
ங்கள் , மேகவியா திகள் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை - ரஸபஸ்மத்தில் , ! -1 , உளுந்துநிறை அடிக்கடிக் 
கொடுத்தால் , வியாதபேதமாரி குணங்களைத் தரும் 2-5 ,உளுந்து நிறை 
கொடுத்தால் பேதியாகும் . ரஸப்புகைப்போடுவதற்கு , 20 - 30 , உளு 
ந்துநிறை போதுமானது . 

இலிங்கம் -லிங்கம் -சாதிலிங்கம் . 
செய்ழறை.- 5 - அவுன்ஸ் கந்தகத்தை , 2 - பவுன் ரசத்துடன் சே 
ர்த்து இருக்கவும் , சரக்குகள் பொங்கி எழும்புகிறவரையில் தீயிட்டெ 
ரித்து , பிறக்கி , மூடி , குளிர்ந்த பிறகு சூர்ணித்து பதங்கித்துக்கொள் 
ளவும் . (இங்கிலீஷ்முறை .) 

லிங்கக்கட்டு . செய்ழறை.-- பூரத்துக்குச் சுருக்கேற்றுவது போ 
லவே , லிங்கத்துக்கும் சுருக்கேற்றினால் , கட்டியாகும் . 

செய்கை. - இதற்கு வியதாபேதகாரிகுண முண்டு . 

உபயோகம் . - இதை மேகரோகம் , சுவரம் , அதிசாரம் , சந்போ 
தம் , அர்ப்புதவிரணம் , அதிமூத்திரம் , கரப்பான் , சிரங்கு , மண்டல 
குஷ்டம் , வாதநோய் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

மாத்திரை . - 10-உளுந்துநிறை கொடுக்கலாம் ; -- விராகநிறை 
புகைப்போ ... உபயோகிக்கலாம் . 
சவ்வீரம் - வீரம் - பரங்கிபாஷாணம் 

சரக்குச்சுண்ணம் . 
செய்ழறை.- பூரம் , 80 ; கறியுப்பு, 80 ; துருசி , 40 , படிக்காரம் . 
20 ; பொட்டிலுப்பு , 20 ; பூநீறு-2() ; அன்னபேதி -10; நவக்ஷாரம் -5 . 
இவைகளைப்பங்குக்கணக்காய் எடுத்து அரைத்து குப்பியிலிட்டு மூடி , 
சீலைமண் செய்து எரித்து , இறக்கி குளிர்ந்தபிறகு பார்வையிட்டால் , 
மூடிமேல் அடையாய் ( வீரம் ) படிந்திருக்கும் . 

செய்கை.- இதற்கு வியதாபேதகாரிகுணமுண்டு. 

உபயோகம்.- இதை மேகப்படை , மூட்டு வீக்கம் , கர்ப்பமேக 
ம் , மகாவாதரோகங்கள் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - வீசம்--உளுந்துநிறை கொடுக்கலாம் , மூட்டை 
யின் வெள்ளை அம்பிலி , சவ்வீரத்தைமுரித்துவிடும் , மாத்திரையில் 
அதிகமானால் கொல்லும். 

யோகம் . 
வீரஜயநீர் . செய்முறை . - வீரம் , நவாக்ஷாரம் , வகை 1 - க்கு 10 
உளுந்துகிறை; சுத்தஜலம் , -புட்டி கரைத்துக்கொள்ளவும் . மாத்தி 
ரை . 30-60- துளி கொடுக்கலாம் . (இங்கிலீஷ்முறை .) 


128 


பைஷஜகல்பம் . 


ரக்த்தசந்தனம் , 
செய்கை.- இதற்கு அல்பசங்கோசனகாரிகுண முண்டு . 

உபயோகம் .-- மருந்துகளுக்கு சிவப்பு நிறம் கொடுக்க இதை 
உபயோகிப்பதுண்டு . 


ரக்தபோளம் . 
செய்கை . - இதற்கு கதுநாசகாரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதை, விழுந்து ரத்தம் கட்டிக்கொண்ட வீக்கங் 
கள் , பக்கநோய் , மார்பின் உபத்திரவங்கள் இவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் .. 


-- 


ரூமிமஷ்டத்தகி 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரிகுணமுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சொத்தைப்பல் , தாது புஷ்டி , விரணங் 
கள் , தந்துமேகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.-- 10-30 -உளுந்து சிறைகொடுக்கலாம் . 

யோகம் . 
மஸ்தகிசூரணம் செய்ழறை.-- தமிமஸ்தகி , 4 ; ஏலம் , பேதான , 
சாதிக்காய் , சோம்பு , வகை , 1 - க்கு 2. இவைகளின் சூர்ணங்களை 
பங்கு கணக்காய் எடுத்து கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் . 
இதைப்பிரமேகம், நீர்சுருக்கு இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
( அனுபவமுறை . ) மாத்திரை . - 1-2, விராகன்றை கொடுக்கலாம் . 

ரோஜனம் . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரிகுண முண்டு . 
உபயோகம்.- இதை விரணங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
ரோஜனகளிம்பு . செய்ழறை.-- ரோஜனம் , மெழுகு, நல்லெ 
ண்ணெய் , சமநிறைசேர்த்து உருக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . உப 
யோகம் .-- இதை ஆறாத புண்களுக்கு உபயோகிக்கலாம் . 

ரோஜாபுஷ்பம் . 
செய்கை.- இதற்கு லகுவிரேசனகாரிகுணமுண்டு . 

யோகங்கள் . 
ரோஜாப்பூ ஷர்பத்து செய்ழறை.- 18 - ரூபாயிடை உலர்ந்த 
ரோசாப்புஷ்பத்தை 1 - படி வெந்நீரில் , 12 - மணிநேரம் ஊறவைத்து 


பைஷஜகல்பம் . 


118 


பொற்றலைக்கையாந்தகரை . 
செய்கை.- இதற்கு வியதாபேதகாரிகுணமுண்டு , 


உபயோகம்.- இதைக் குன்மம் , மந்தப்பார்வை , மந்தபுத்தி , இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . சிந்தூரமுறைகளில் சேருகிறது . 


பொன்னாங்காணி , 


செய்கை . - இதற்கு வியதாபேதகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதைக்கண் வியாதிகள் , வாததோஷம் , சூடு , 
பீலிகம், மூலரோகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . சிந்தாமணி .) 

யோகங்கள் . 


பொன்னாங்காணிகிரதம் .-- செய்முறை பொன்னாங்காணி ரசம், 
பால் , வகை 1 - க்கு , படி-1 ; நெய் , படி -2 ; எலுமிச்பம்பழரசம் , படி 
1. சேர்த்து காய்ச்சி பதத்தில் வடித்து அதில் , அதிமதுரம் , கோரோ 
சனம் , சாதிக்காய் , சாதிபத்திரி , இவைகளின் தூள் வகை 1 - க்கு விரா 
கநிறை -1 ; சருக்கரை விராக விறை -8 ; சேர்த்துகலந்துக் கொள்ள 
வும் . உபயோகம்.- இதை மூலச்சூடு , உஷ்ணம் , மேக காங்கை , கை , 
கால் , உடம்பு இவைகளின் எரிவு , வாய்நாற்றம் . பிரமேகம் இவை 
முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1-2, துலாம் 
கொடுக்கலாம் . 


பத்தூரதைலம் . செய்முறை.- பொன்னாங்காணி, நொச்சில் , வல் 
லாரை, துளசி , வெள்ளைப்பூண்டு , அகத்தி , இவைகளின் ரசம் வகை, 
1 - க்கு படி -2 ; பசுவின் பால் , படி -1 ; நல்லெண்ணெய் , படி -1 . இவை 
களை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து , அதில்சந்தனம் , மரமஞ்சள் , அதி 
மதுரம் , கருஞ்சீரகம் , திப்பிலி , வாய்விளங்கம் , சிறுதேக்கு , திப்பிலி 
மூலம் , கடுக்காய்ப்பூ , கோஷ்டம் , லவங்கப்பட்டை , லவங்கப்பத்திரி , 
சிறுநாகப்பூ , ஏலம் , செய்வியம் வகை 1 - க்கு - விராகவிறை -1; ஷ பா 
லால் அரைத்து கரைத்து மிருதுவாக எரித்துப் பதத்தில் வடித்துக் 
கொள்ளவும் . உபயோகம் . - இதைப் பீனசரோகத்துக்கு , 3 - நாள் 
தினந்தினம் , சிறுகச்சிறுக சிரசிலிட்டு ஊறவைத்து , பின்பு , 4-6 
தினம் விட்டு மறுபடியும் போதுமானதாள்வரையில் இவ்வண்ணமாகச் 
செய்துக்கொள்ளலாம் . அல்லது , 4 நாட்கொருக்கால் ஸ்நானஞ்செய் 
துக்கொள்ளலாம் . அல்லது நசியஞ் செய்துக் கொள்ளலாம் . ( தைல 
வருக்கச் சுருக்கம் .) 
பொன்னாவாரை 

பொன்னாந்தகரை , 
செய்கை.- இதின் வேரின்பட்டைக்கு சங்கோசகைாரிகுணமும் 
இலைக்கு விரேசன காளி ணமும் உண்டு , 

15 


114 


பைஷஜகல்பம் 


11 


உபயோகம் - வேரின்பட்டையை நீரிழிவு, படர்த் தாமரை, எச் 
சிற்றழும்பு , விரணம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . விரையை 
அரைத்து மோரில்கலந்து சொறிசிரங்குக்குப் பூசலாம் . 


பொன்னு . 


செய்கை - இதற்கு வியதாபேதகாரி , தார்ட்டியகாரி , குணங்க 
ளுண்டு , 

உபயோகம்.- இதை இருமல் , தேகவெப்பு , க்ஷண சுக்கிலம் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


மக்கி . 
செய்கை.- இதற்கு ஜலவிரேசன காரி , கிருமிநாசகாரி , குணங் 


களுண்டு , 


உபயோகம் .-- இதை நீர்க்கோவை , மலபந்தம் , சூதகக்கட்டு , 
கிருமிரோகம் இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. - 3-4 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

மஞ்சகணை- ஒம்மகளு. 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , ஜலவர்த்தனகாரி குணங்களு 
ண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , தாகம் இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . 


மஞ்சள் . 
செய்கை .-- இதற்கு உதரவா தஹரகாரிகுணமுண்டு . 

உபயோகம்.- இதை சலதோஷம் , கண்ணோவு , விரணம் , கட்டி 
கள் , கற்றாழைநாற்றம் , அக்கினிமாந்தியம் , பித்தம் , வாந்தி , வாயு , 
இருமல் , தலைவலி, பிரமேகம் , நாசிகாரோகம் , வீக்கம் , வண்டுகடி 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி . ) 

மஞ்சிட்டி . 
செய்கை.- இதற்கு ருதுவர்த்தனகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதைப் பிரசவித்த பெண்களுக்கு , அழுக்குவிழ 
உபயோகிக்கலாம் . 


மணத்தக்காளியிலை - காய் . 
செய்கை.- இதின் இலை ரசத்துக்கு , சலவிரேசனகாரி , மூத்திர 
வர்த்தனகாரி குணங்களு மணத்தக்காளி வற்றலுக்கு மூத்திரவர்த்தன 
காரி குணமும் உண்டு , 


பைஷஜகல்பம் 


115 


உபயோகம்.- இதை பகிர்த் கண்டரோகங்கள் , நீர்ப்பாண்டு 
மகோதரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- --1 , ஆழாக்கு ரசம் கொடுக்கலாம் . ரசத்தைச் சுண் 
டவைத்து மெழுகுபதமான லேகியத்தில் , 1-2 , விராகரிறை கொடுக் 
கலாம் . 

யோகம் . 
மணத்தக்காளிவற்றலின் வெந்நீர் ஊறல்கஷாயம் . செய்ழறை . 
ஷ வற்றல் . விராகவிறை -4 ; வெந்நீர் புட்டி- ; மூடி 1 - மணி நேரம் 
ஊறவைத்து வடிக்கட்டிக் கொள்ளவும் உபயோகம்.- இதை நீர்க் 
கோவை , மூத்திரக்கிரிச்சிரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
I.-- --1 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 

மண்ணெண்ணெய் - மண்தைலம் . 
செய்கை .-- இதற்கு உஷ்ண காரி , மூத்திரவர்த்தனகாரி, குணங் 
களுண்டு . 

உபயோகம்.- இதைக் கீல்வாதம் , பிரமேகம் , சர்மரோகங்கள் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- 60 துளி சருக்கரையில் கலந்துக்கொடுக்கலாம் . 

மயிர்மாணிக்கம் . 


குண 


செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , மூத்திரவர்த்தனகாரி 
ங்களுண்டு . 

உபயோகம்.- இதை வாதரோகங்கள் , பிரமேகம் , மேகப்புண் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மயில்கொண்ணை . 


செய்கை.- இதின் இலைக்கு விரேசனகாரி குண முண்டு . 

உபயோகம் . - இதை வில ஆவாரைக்குப்பதில் உபயோகிக்க 
லாம் . 


மர எண்ணெய் . 


செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி , விய தாபேதகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைப் பிரமேகம் , குஷ்டம் , சர்மரோகங்கள் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- 30-60 , துளிகொடுக்கலாம் . 


116 

பைஷஜகல்பம் : 
மரவள்ளிக்கிழங்கு . 

இதுவே மரச்சீனி; ஆள் வள்ளி . 
செய்கை.- இதற்கு போஷணகாரி குணமுண்டு .. 
உபயோகம்.- இதை துர்ப்பலத்துக்கு உபயோகிக்கலாம் . 

மருக்காளங்காய் . 
செய்கை.- இதற்கு வமனகாரி , கபஹாரி, குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதைச்சுவரம் , சீதபேதி , இருமல் , வைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - காய் உள்ளிருக்கிற சதைத் தூளில் , 40 - உளுந்து 
நிறைகொடுத்தால் வாந்தியாகும் . 15-30 , உளுந்து நிறை , சீதபேதிக் 
குக்கொடுக்கலாம் . 2-3 , காயை உடைத்து 1-1 ஆழாக்கு தண்ணீரில் 
ஊறவைத்து , பிசைந்து , வடிக்கட்டிக்கொடுத்தால் , 10 - நிமிஷத்தில் 
வாந்தியாகும் . இந்த நீரை துணியிலூட்டி உலர்த்தி வைத்துக்கொண்டு 
வயதுக்குத் தக்கபடி கத்தரித்து , நீரில் கலக்கி பிழிந்து பிள்ளைகளுக் 
குக் கொடுத்தால் வாந்தியாகும் . 

மருக்கொழுந்து . 
செய்கை.- இதற்கு பலகாரி , தீபனகாரி , வேதனாசாந்தகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைத் துர்ப்பலம் , விரணம் , வீக்கம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
மருக்கொழுந்து வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை.- மருக் 
கொழுந்து , பலம் 1 ; வெந்நீர் , புட்டி -1 . மூடி 1 , மணிநேரம் 
வைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை. -- -- , ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . 


ஊற 


மருதம்பட்டை . 
செய்கை . - இதற்கு உஷ்ணகாரி , குணமுண்டு . 

உபயோகம்.- இதின் தூளை வாந்திபேதிக்கு , கை , கால்கள் 
மேல் தேய்க்கலாம் ; நசிய மிடலாம் . 

மருள் . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி குணமுண்டு . 

உபயோகம் . - மருளை வதக்கி சம் பிழிந்து , காது வலிக்கு உப 
யோகிக்கலாம் . 


பைஷஜகல்பம். 

117 
மலைதாங்கிப்பூண்டுவேர் - வெற்பேந்தி . 
செய்கை.- இதற்கு சினிக்த்தகாரி , சுவேதகாரி , தீபனவர்த்தன 
காரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , துர்ப்பலம் , மந்தாக்கினி, இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . இலையை வதக்கி கட்டிகளுக்கு கட்டி 
னால் , சீக்கிரம் பழுத் துடையும் . 

மலைவேம்புவேர் - மலை வேப்பன் வேர் .. 
செய்கை.- இதின் பட்டைக்கு கிருமிநாசகாரி குண முண்டு . 
உபயோகம் . - இதைக் கிருமிரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
மலைவேம்பு வேர்ப்பட்டை கஷாயம் . செய்முறை . - 4 பலம் 
வேரின் பச்சைப்பட்டையை , 1 - படி தண்ணீரிலிட்டு , , படியாகச் 
சுண்டக்காய்ச்சிக்கொள்ளவும் . மாத்திரை.---4 , ஆழாக்கு அளவு 
கொடுக்கலாம் . 

மல்லிகைப்பூ . 
செய்கை.- இதற்கு ஜீரநாசகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதை பால் கட்டிக்கொண்டு வருத்தப்படுகிற 
பெண்களுக்கு , ஸ்த்தனங்களுக்குக் கட்டினால் , பால்வற்றும் . 
மாங்கொட்டைப் பருப்பு -பிஞ்சு- வேரின்பட்டை . 

செய்கை . - மாங்கொட்டைப் பருப்புக்கு , கிருமிநாசகாரி , சங் 
கோசனகாரி குணங்களும்- வேரின்பட்டை , பிஞ்சு , இவைகளுக்குச் 
சங்கோசனகாரி குணமும் உண்டு . 

உபயோகம்.- மாம்பருப்பை , ரத்தமூலம் , பெரும்பாடு , மலக் 
கிருமி இவைகளுக்கும் - வேரின்பட்டையை , சீதபேதிக்கும் உபயோ 
கிக்கலாம் . உப்பிலிட்ட மாம்பிஞ்சியை ( சூதப்பிஞ்சு ) அரோசகம் , 
சர்த்தி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - தூள் செய்த பருப்பில் , 20-30 ,உளுந்துநிறை கொ 
டுக்கலாம் . 


மாசிக்காய் . 


செய்கை. - இதற்கு சங்கோசனகாரி , தார்ட்டியகாரி , முறை 
வியா திரோதிகுணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை அதிசாரம் , கிரஹணி , சீதசுவரம் , இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . அபினி, நாபி , வாந்தியுப்பு , இவைகளி 


| 18 


பைஷஜகல்பம் . 


லொன்றை விஷமிக்கும்படி தின்றவர்களுக்கு , மாசக்காயைக் கொடுத் 
தால் முரிந்துவிடும் . 
மாத்திரை.- 10-20 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

மாசிபத்திரி 
செய்கை .-- இதற்கு கிருமிநாசகாரி , பலகாரி , குணங்களுண்டு. 

உபயோகம் .-- இதைக்கிருமிரோகம் , துர்ப்பலம் , அக்கினிமாந் 
தியம் , வீக்கம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-இதின் சூர்ணத்தில் , 20-30 , உளுந் துறை கொடு 
க்கலாம் . 
மாதுளம்பழம் - தோல் - பிஞ்சு -வேர் . தாலிமக்கினி . 

செய்கை.- மாதுளம் பழத்துக்கு சீதலகாரி , ஜலவர் த்தனகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , வாந்தி , தாகம் , பித்தம் , விக்கல், 
நாவரக்ஷி , அருசி , உஷ்ணம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

மாத்திரை.- பழத்தைப் பிழிந்து ரசமெடுத்து , கற்கண்டுசேர்த்து 
தேவையானவரையில் கொடுக்கலாம் ; சரீரம் குளிர்ச்சியடையும் , 

மாதுளம்பழ ஷர்பத்து . செய்ழறை .-- மாதுளம்பழரசத்துக்கு 
இரண்டு பங்கு சர்க்கரைசேர்த்து காய்ச்சி பதத்தில் வடிக்கட்டிக் கொ 
ஞ்சம் பந்நீர் சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைக் சுவரம் , 
அழலை , தாகம் , இவை முதலியவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத் 
தீரை.- 1-2 துலாம் நிறைகொடுக்கலாம் . 

மாதுளம்பழத்தோல் . மாதுளம்பிஞ்சு. செய்கை.- இவ்விரண் 
டுக்கும் சங்கோசனகாரி குணமுண்டு . உபயோகம் .-- இவைகளைப் 
பேதி , சீதபேதி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
மாதுளம்பழத்தோல் கஷாயம் . செய்முறை . - 2 பலம் மாதுளம் 
பழத்தோலை இடித்து , 1 - புட்டி தண்ணீரிலிட்டு மூடி , 15 - மிஷம் 
காய்ச்சி வடிக்கட்டி , குறைந்த ஜலத்துக்குப்பதில் விட்டுக்கொள்ள 
வும் . மாத்திரை.-- + -3 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . வாய்கொப்பி 
ளிக்கிறதற்கும் , ஆசனவஸ்தி செய்விக்கிறதற்கும் இது நல்ல மருந்து . 
உள்ளுக்குக் கொடுக்கிற கஷாயத்தில் கிராம்பு , ஏலம் , லவங்கம் , சாதி 
க்காய் , முதலிய வாசனை பதார்த்தங்களைச் சேர்த்துக்கொண்டால் , 
இனிப்பாய் இருக்கும் . 

மாதுளன் வேர்ப்பட்டை . செய்கை .-- இதற்கு கிருமிநாசகாரி 
குணமுண்டு . உபயோகம்.- இதைத் தட்டைக்கிரிமி ரோகத்துக்கு 


பைஷஜகல்பம் 


119 


உபயோகிக்கலாம் . மாத்திரை.- தின் தூளில் , 10-30 , உளுந் 
நிறை கொடுக்கலாம் . 


யோகம் . 


மாதுளன் வேர்ப்பட்டைக் கஷாயம் , செய்முறை . -- 2 - பலம் வே 
ரின்பட்டையை , 1 - படி தண்ணீரிலிட்டு , -படிக்குச் சுண்டக்காய் 
ச்சி , வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.- ), ஆழாக்குவிதம் , வெறும் 
வயிற்றில் , 1 --மணிக்கொருதரம் 6 , தடவை கொடுத்து , பிறகு பேதிக் 
குக் கொடுத்தால் , கிருமிகள் வெளிப்படும் . 

புளிப்பு மாதுளம்பழம் .-- இதைச் சுவரத்தில் காணுகிற அரோ 
சகம் , பித்தவாந்தி , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மான்கொம்பு . 
செய்கை . - இதற்கு வியதாபேதகாரி , சுவேதகாரி , குணங்களு 
ண்டு . 


உபயோகம் . - இதை உடம்பெரிவு , அஸ்திமேகம் , வீக்கங்கள் .. 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


மிளகரணை . 


செய்கை . - இதற்கு பலகாரி , உஷ்ண காரி , 

, , முறை வியாதி 
ரோதி குணங்களுண்டு . 
உபயோகம் . - இதைத் துர்ப்பலம் , சுவரம், அஜீர்ணம் , 

அஜீர்ணம் , வாயு 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 


மிளகரணை வெந்நீர் ஊறல் கஷாயம் . செய்ழறை.-- 1 - பலம் 
மிளகரணை வேரின் பட்டையை , 4 - படி வெந்நீரிலிட்டு 1 - மணி 
நேரம் ஊறவைத்து வடிகட்டிக்கொள்ளவும் . மாத்திரை . -- ---- ஆழா 
க்கு கொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 


மிளகு . 


செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , கர்ப்பவாதஹாரி , முறைவியா 
திரோதி , ஷோணகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்-- இதை மூலவியாதி , சீதசுவரங்கள் , பிரமேகம் , 
இருமல் , வாயு , குன்மம் , செவிநோய் , அஜீர்ணம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 


மாத்திரை. - 10-15 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 


120 


பைஷஜகல்பம் . 


யோகம் . 


மீளதலேகியம் . செய்ழறை .-- மிளகுத்தூள், 2 - பலம் ; சோம்பு 
த்தூள் , 3 - பலம் ; தேன் , 15 - பலம் . இவைகளை கலுவத்திலிட்டு செவ் 
வையாய் அரைத்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைத் துர்ப்பல 
மூலரோகிகளுக்கும் , குதப்பிரம்சரோகத்துக்கும் உபயோகிக்கலாம் .. 
மாத்திரை . - 1-2 , விராக நிறை கொடுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 

மிளகுவேர்- செவ்வியம் . 
செய்கை.- இதற்கு மிளகின்குணங்களே யுண்டென்றும் , ஆனால் 
வீர்யத்தில் குறைவென்றும் யோசனை . 

மீன் எண்ணெய் . 


செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , போஷ்ண காரி , குணங்க 


ளுண்டு , 


உபயோகம் . - இதைக் கண்டமாலை , க்ஷயம் , கணை , கண்ணோவு , 
துர்ப்பலம் , சர்மரோகங்கள் , நாள்பட்ட கீல்வாதம் , மது மூத்திரம் , 
காக்கைவலி , அக்கினிமாந் தியம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை. - 1 - உச்சிக்கரண்டி அளவு கொடுக்கலாம் . 

முக்காவேளைவேர் - மூட்காவேளை 
செய்கை.- இதற்கு தீபனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை அக்கினி மாந்தியத்துக்கு உபயோகிக்க 
லாம் . 


முசுமுசுக்கையிலை . 
செய்கை.- இதற்கு கபஹாரி குணமுண்டு .. 

உபயோகம்.- இதை இருமல் , சலதோஷம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 


முடக்கற்றான் . 
செய்கை.- இதற்கு மலகாரி குணமுண்டு . 

உபயோகம் .-- இதை வாதரோகங்கள் , கிரந்தி , கரப்பான் , மல 
க்கட்டு , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

முட்டை . 
செய்கை.- இதற்கு வினிக்தகாரி , போஷண காரி , குணங்களு 


ண்டு . 


பைஷஜகல்பம் . 


129 


வடிக்கட்டி அதில் , 180 - ரூபாய் நிறை சர்க்கரைச்சேர்த்து , காய்ச்சி , 
பதத்திலிறக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . பிறகு 1 - பலம் பந்நீரைச் 
சேர்த்துக்கொள்ளவும் . உபயோகம் - இதை மலபந்தம் , உஷ்ணம் , 
மூலச்சூடு இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை . - 1-2- துலாம் 
நிறை கொடுக்கலாம் . ( சாரசங்கிரகம் .) 

குல்கந். செய்முறை - 1- பக்கு ரோஜாப் புஷ்பத்தின் பச்சை 
யிதழ்களை கல்லுரலிலிட்டு மைய இடித்து , 3- பங்கு சர்க்கரைச் சேர் 
த்து கலந்துக்கொள்ளவும் . உபயோகம்.-இதை மலபந்தம் , உஷ்ணம் , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 1-2, விராகரினைறைகொ 
டுக்கலாம் . ( இங்கிலீஷ்முறை .) 

பந்நீர் . செய்முறை.- ரோஜாப்புஷ்ப்ப பச்சையிதழ்கள் 10 - பவு 
ன் ; தண்ணீர் 2 - காலன் . இவைகளை வாலையிலிட்டு காய்ச்சி -1-காலன் 
நீரை இறக்கிக்கொள்ளவும். உபயோகம் . - இது வாசனைக்காக மருந் 
துகளோடு சேர்க்கப்படுகின்றது . 

லவங்கப்பட்டை .-- சந்நலவங்கப்பட்டை . 

செய்கை . - இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரி குணங்களு 
கண்டு . 

உபயோகம் . - இதை வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி , வாந்தி , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- இதின் தூளில் 5-20-உளுந்துநிறை கொடுக்க 
லாம் . 

யோகம் , 
சந்நலவங்கப்பட்டைத் தைலம் . உபயோகம்.- இதைச் சொத் 
தைப் பல்லில் 1-2- துளிவிட்டால் , வலிநிற்கும் ; தலைவலிக்கி கன் 
னப்பொறியில் தடவலாம் . மாத்திரை . - 2-5- துளி கொடுக்கலாம் . 

லவங்கப்பத்திரி. 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரி குணங்களு 


ண்டு . 


உபயோகம் . - இதை வயிற்றுப்பொருமல் , வயிற்றுவலி , இவைக 
ளுக்கு உபயோகிக்கலாம் . 


லவங்கம் - கிராம்பு . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி , உதரவாதஹாரிகுணங்களு 


ண்டு . 


உபயோகம் .-- இதை மந்தாக்கினி, வாந்தி , அரோசகம் , வயிற் 
றுப்பிசம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

17 


180 


பைஷஜகல்பம் . 


மாத்திரை.- இதின் தூளில் 5-10 -உளுந்துநிறை கொடுக்கலாம் 

யோகங்கள் . 
லவங்காதிவடகம் . செய்ழறை .-- லவங்கம் , சிறுநாகப்பூ , விலா 
மிக்சம்வேர் , திரிகடுகு இவைகளின் சூர்ணம் சமநிறை , வடகவிதி 
யோகம் பிரகாரம் செய்துக்கொள்ளவும் . மாத்திரை.- 10-30 உளு 
ந்து நிறைகொடுக்கலாம் . (சாரசங்கிரகம் .) 

கிராம்புத்தைலம் . மாத்திரை. - 2-6- துளி சர்க்கரையில் விட்டுக் 
கொடுக்கலாம் . 


குண 


வசம்பு . 
செய்கை.-- இதற்கு சாடராக்கினிவர்த்தனகாரி , பலகாரி 
ங்களுண்டு . 

உபயோகம்.-- இதை வயிற்றுப்பொருமல் , துர்ப்பலம் , மந்தாக் 
கினி, மந்தபேதி , வயிற்றுச்சூலை , க்ஷண சுரங்கள் , வாதரோகங்கள் , 
சொறிசிரங்கு , குன்மம் , வாய்நாற்றம் , கிருமிரோகம் இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 20-60 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

யோகம் . 
வசம்பு வெந்நீர் ஊறல்கஷாயம் . செய்முறை .-- 1 - பலம் வசம் 
பை , -படி வெந்நீரிலிட்டு ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
மரத் திரை.- 3-4 , ஆழாக்குவீதம் கொடுக்கலாம் . 

வட்டத்திருப்பி . 
செய்கை .-- இதற்கு கபஹாரி , வியதாபேதகாரி , தார்ட்டியகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைக்கடரோகம் , பிரமேகம் ,சிரங்கு , துர்ப்பலம் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

வலம்புரிக்காய் . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி குணமுண்டு. 

உபயோகம் .-- இதைக் காதுவிரணம் , இருமல் , வீக்கம் , ஆயாசம் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

வல்லாரையிலை . 


செய்கை.- இதற்கு வியதாபேதகாரி , தார்ட்டியகாரி , உஷ்ண 
தாரி குணங்களுண்டு , 


; 


பைஷஜகல்பம் . 

131 
உபயோகம்.- இதைத் திமிரோடு கூடிய குஷ்டம் , மேகப்படை , 
சர்மரோகங்கள் , சுவரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை .-- ஆய்ந்து நிழலில் உலர்த்தி , இடித்து செய்த சூர 
ணத்தில் , 8 -உளுந்துநிறை கொடுக்கலாம் . 

யோகங்கள் . 
வல்லாரைக்குடித்தைலம் . பிராம்ஹியதைலம் . செய்முறை . -- 
வல்லாரை ரசம் பலம் -6 கரசிலாங்காணிரசம் பலம் -3 ; வெங்காய 
ரசம் பலம் -3 ; தண்ணீர்விட்டு மைய அரைத்து பிழிந்த மொடகத் 
தான் இலைரசம் பலம் -6 ; சோம்புத்தூள் விராகநிறை -2 ; லவங்கத் 
தூள் விராகவிறை -2 ; எலத்தூள் விராகநிறை -1 ; சுத்திசெய்து 
அரைத்த நேர்வாளம் 

விராகநிறை -1 ; சிற்றாமணக்கெண்ணெய் 
புட்டி -1 . இவைகளை விதிப்படி சேர்த்து காய்ச்சி , நெற்புடத்தில் 
1 - வாரம் வைத்தெடுத்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை வாத 
ரோகங்களுக்கு பத்தியம் வைத்து உபயோகிக்கலாம் . மாத்திரை .- 
-1, பாலெடைவீதம் கொடுக்கலாம் . ( மைசூர் அரமனை முறை. ) 

வல்லாரைக்கிருதம் . செய்முறை.-- வல்லாரை ரசம் , பசுவின் 
பால் வகை 1 - க்கு படி -1 ; இளநீர் , நெய் , வகை 1 - க்கு படி -2 ; செங் 
கழுநீர் ரசம் படி -1 ; இவைகளைச் சேர்த்து அதில் , சிவதை , மூக்குர 
ட்டை வேர் , கீழாநெல்லி வேர் , திரிகடுகு , சீறகம், கருஞ்சீரகம் , வகை 
1 - க்கு கழஞ்சி 2. அரைத்துப்போட்டு காய்ச்சி பதத்தில் வடித்துக் 
கொள்ளவும் . மாத்திரை. - 1-2, துலாம்நிறை கொடுக்கலாம் . ( சார 
சங்கிரகம் .) 


வாசனைப்புல் . 
செய்கை ..- இதற்கு உஷ்ண காரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை வாதபித்ததொந்தம் , சுவரம் , கோழை , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


வாதுமைப்பருப்பு - அட்டம்விதை. 
செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , போஷண காரிகுணங்களுண்டு . 

உபயோகம் ..- இதை இருமல் , நீர்ச்சுருக்கு இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

யோகங்கள் . 
வாதுமைநெய் , செய்கை.- இதற்கு மலகாரி , சினிக்தகாரி குண 
ங்களுண்டு . உபயோகம் . இதை ஒளஷதவெப்பம் , இருமல் , சுக்கில 
நஷ்டம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம்.-- 

பெஞ்சேந்திரியங்களுக்கு 
ஒளியையுண்டாக்கும் . மாத்திரை .-- 1-4 , விராகவிறைகொடுக்கலாம் . 
(சிந்தாமணி .) 


132 


பைஷஜகல்பம் . 


வாதுமைப்பருப்புச்சூர்ணம் செய்ழறை , -- வெந்நீரிலிட்டு ஊற 
வைத்து , மேல்தோல் நீக்கிய வாதுமைப்பருப்புச்சூர்ணம் , 8 - பங்கு , 
கற்கண்டு பொடி 4 - பங்கு ; விளாம்பிசினித்தூள் 1 , பக்கு . இவைக 
ளைச்சேர்த்து கலந்துக்கொள்ளவும் . மாத்திரை.- 1-2 , விராகரிறை 
கொடுக்கலாம் , ( இங்கிலீஷ்முறை ) 


வாதுமைப்பருப்புக்குழம்பு. செய்ழறை . - 1- பக்கு வாதுமைப் 
பரும்புச்சூர்ணத்தில் , 8 - பங்கு தண்ணீர்விட்டு அரைத்து வடிக் 
| கட்டிக்கொள்ளரும் , மாத்திரை.---- 4 ஆழாக்கு அளவு கொடுக்க 
லாம் . 


வாதுமை அல்வா செய்ழறை .-- 15 - ரூபாய் விறை தோல் நீக் 
கிய வாதுமைப்பருப்பை , பால்விட்டரைத்து , 4 - படி பாலை காய்ச்சி , 
காய்ந்துவரும்போது அதில் , ஆழாக்கு கோதுமை நொய்யைச்சேர் 
த்து , குழைந்துவருகிற பதத்தில் ஷை வாதுமையையும் , 15 - ரூபாய் 
நிறை சருக்கரையையும் சேர்த்து பதத்திலிறக்கி , -பலம் பந்நீரில் 
குங்மப்பூ , ஏலத்தூள் வகை 1 - க்கு விராக நிறை -1 ; அரைத்து மிஸர 
மித்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைத் துர்ப்பலம் , இருமல் , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . ( அனுபவமுறை . ) 


பாதாம்பிசின் . செய்கை.- இதற்கு சினிக்தகாரி , குணமுண்டு . 
உபயேரகம்.- இதை இருமல் , மூத்திரக்கிரிச்சிரம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . மாத்திரை . ---- 2 , விராக நிறை கொடுக்கலாம் . 


வாயு - காற்று . 


உபயோகம்.--உஷ்ணம், இளைப்பு , இவைகளைத் தணிக்கும் ; விர 
ணம், கண்ணோவு இவைகளுக்கு ஆகாது . பிரஸவித்த பெண்களையும் , 
ரோகிகளையும் , நல்ல காற்றுள்ளவிடத் தில் வைக்கவேண்டியது . 


வாய்விளங்கம் . 


செய்கை.- இதற்கு கிருமிநாசகாரி , விரேசனகாரி 


குணங்க 


ளுண்டு . 


உபயோகம் .-- இதை வயிற்றுக் கிருமிரோகத்துக்கு உபயோகி 
க்கலாம் . 


வாலுழுவை அரிசி . 


செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , சுவேதகாரி குணங்களுண்டு . 
உபயோகம்.- இது ஔஷதயோகங்களில் சேருகிறது . 


பைஷஜகல்பம் . 


133 


வாலேந்திர போளம் . 


வ வெள்ளைப் போளம் , வெள்ளாத்தி போளம் , 

தங்குமதூபம் , தந்துரு . 
செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , கபஹாரி , ருதுவர்த்தனகாரி 
குணங்களுண்டு . 

உபயோகம்..- இதைச் சூதகக்கட்டு , சூதகப்பாண்டு , இருமல் , 
காசம் , அக்கினிமாந்தியம் , வாய்ரணம் , ஆராதவிரணங்கள் , கரப்பான் , 
நமைச்சல் , கீல்பிடிப்பு இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - தூளில் 10-20 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 


வாள் மிளகு 


செய்கை.- இதற்கு உஷ்ண காரி குணமுண்டு . முக்கியமாய் 
மூத்திரதாரையில் குணத்தைக்காட்டும் . 

உபயோகம் . - இதைப் பிரமேகம் , கர்ப்பப் பிரமேகம் , மஞ்ஜா 
மூத்திரம் , மூலவியாதி , கபரோகங்கள் இவைகளுக்கு உபயோகிக்க 


லாம் . 


மாத்திரை . - 1-2 , விராகரிறை கொடுக்கலாம் . 


வாழைக்கிழங்கு நீர் . 


செய்கை.- இதற்கு மூத்திரவர்த்தனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை மூத்திரக்கிரிச்சிரம் , அஸ்திசிராவம் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.-- --1 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . 


வாழைப்பழம் . 

யோகம் . 


கதலிபலரசாயனம் . செய்ழறை . - 10, செவ்வாழைப் பழத்தை 
யும் , 20 - பலம் சருக்கரையையும் , --படி பசுவின்பாலில் பிசைத்து 
வடிக்கட்டி பக்குவம் செய்து , மிருதுபாகத்தில் திருசுகந்தயோகம் , 
எலம் , கொத்துமல்லி , சோம்பு , ரூமிமஸ்தகி , அதிமதுரம் இவைக 
ளின் தூள் வகை 1 - க்கு பலம் -1 ; ரோசாமொக்குச் சூர்ணம், பலம் -2 
இவைகளை சேர்த்து கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைப் 
பலவீனம் , மேகரோகங்கள் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்தி 
ரை .--- 1-2 , துலாம் நிறை கொடுக்கலாம் . ( மூலிகைசங்கலிதம் . ) 


134 


பைஷஜகல்பம் . 


கதலிபலகிருதம் . செய்ழறை.-- மேல்கண்ட கதலிபல ரசாய 
னத்தோடு , 10 - பலம் நெய்யும், 5 - பலம் தேனும் சேர்த்துக்கொள்ள 
வும் . மாத்திரை..- 1-3, துலாம் நிறை கொடுக்கலாம் . 


விலாரியிலை , 


செய்கை.- இதற்கு பலகாரி , சுவரஹாரி , சங்கோசனகாரி குண 
ங்களுண்டு . 

உபயோகம் .-- இதின் இலையை விரணங்களுக்கும் பட்டையை 
சிக்கோனாவுக்கு பதிலாயும் உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
விலாரிவேர்த்தைலம் . செய்ழறை .-- வேரைக் கத்தரித்து பா 
னையிலிட்டு , பாதாளயந்திரமுறையாய் செய்து , தைலம் சேகரித்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.-- இதை வாயு , சோபை , இவைகளுக்குப் 
பூசலாம் . ( அனுபவமுறை . ) 


விலாமிச்சுவேர் . 


செய்கை.- இதற்கு சீதளகாரி, சுவேதகாரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சுவரம், சொறிசிரங்கு , நமைச்சல் , தா 
கம் , மூர்ச்சை , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மரத்திரை .-- தூளில் 20-30 , உளுந்து நிறை கொடுக்கலாம் . 


வில் வக்காய் - பழம் - பிஞ்சு-- வேர் . 


செய்கை .-- வில்வக்காயக்கும் , பிஞ்சிக்கும் சங்கோசனகாரி 
குணமுண்டு - பழத்துக்கு மலகாரி குணமுண்டு. 

உபயோகம் .-- வில்வக்காயையும் , பிஞ்சையும் பேதி சிதபேதி , 
ரக்த்தபேதி, இவைகளுக்கும் - பழத்த்ை மலபந்தத்துக்கும் உபயோ 
கிக்கலாம் , 

யோகங்கள் . 
வில்வக்காய் கஷாயம் . செய்ழறை.- 4 - பலம் வில்வக்காயை 
13 - புட்டி தண்ணீரிலிட்டு 1 -புட்டிக்கி சுண்டவைத்து இறக்கி அதில் 
ஏலம் , லவங்கப்பட்டை வகை 1 - க்கு விராகநிறை ,, சேர்த்து குளி 
ர்ந்தபிறகு வடிக்கட்டிக்கொள்ளவும் , உபயோகம்.- இதைப் பேதி , 
சீதபேதி , ரக்த்தபேதி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. 
4-1 , ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 

வில்வப்பழஷர்பத்து . செய்ழறை . - 1 - பலம் வில்வப்பழத்துக் 
குள்ளிருக்கிற சதையை , 4- பலம் தண்ணீரில் கரைத்து , அதில் தே 


பைஷஜகல்பம் . 


135 . 


வையான சருக்கரை சேர்த்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . இது ஒருவே 
ளைக்குக் கொடுக்கிற பிரமாணம் . உபயோகம்.- இதைத் துர்ப்பல 
ரோகிகளுக்குக் காணுகிற மலபந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . ( இங்கி 
லீஷ்முறை . ) 


டை 


வில்வப்பழரசாயனம் . செய்முறை .--- 12 - பலம் வில்வப்பழச் 
சதையை 14 -புட்டி நீரிலிட்டு கொதிக்கக்காய்ச்சி குளிர்ந் தபிறகு 
பிசைந்து வடிக்கட்டி அதில் , 16 - பலம் சருக்கரை சேர்த்து காய்ச்சி 
பாகப்பதத்தில் இறக்கி அதில் , திரிகடுகு யோகம் , திரிசுகந்த யோகம் , 
திரிரிம்ப யோகம் , இச்சூர்ணங்கள் வகை 1 - க்கு பலம் 1 ; தூவி , 4 
பலம் தேன் விட்டு கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதை அக்கி 
ரம மலவியா திகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.- 1-2 , விராக 
நிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை.) 

வில்வாதிலேகியம் , செய்ழறை.- 10 - பலம் வில்வச்சதையை, 
1 - படி நீரிலிட்டு --படிக்கி சுண்டக்காய்ச்சி பிசைந்து தெளிவாய் 
இறுத்துக்கொண்டு அதில் , 10 - பலம் வெல்லம் சேர்த்துக்காய்ச்சி பா 
குபதத்தில் , திரிகடுகுயோகம் , சீரகம் , அதிமதுரம் , இந்துப்பு , வகை 
1 - க்கு பலம் 1 ; திரிசுகந்தயோகம் , பலம் 1 ; ஏலம் , லவங்கப்பட் 

வகை 1 - க்கு பலம் 4 ; குங்குமப்பூ விராகங்றை 1. இத்தூள்க 
ளைத் தூவி , 1 - பலம் தேன் சேர்த்து பிசைந்துக்கொள்ளவும் உபயோ 
கம்.- இதைக் குன்மம் , அஜீர்ணத்தால் பிறக்கிற உபத்திரவங்கள் 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை: - 1--2 , விராகவிறை கொ 
டுக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் . ) 

வில்வாதிதைலம் . செய்முறை . - வில்வவேர் , விலாமிச்சன்வேர் , 
கோரைக்கிழங்கு , சீந்தில்கிழங்கு வகை 1 - க்கு பலம் 8 ; இவைகளை 
யிடித்து 16 - படி தண்ணீரில் போட்டு , 2 - படி கஷாயமாய்ச் சுண்ட 
வைத்துக் கொள்ளவும் . 2 -- சேர் கொம்பரக்கை கிழிகட்டி , தந்நீரில் 
தொங்கவிட்டு 1 - ஒன்றாய்ச் சுண்டவைத்துக் கொள்ளவும் . இவ்விரண் 
டையும் சேர்த்து அதில் , 5 - படி நல்லெண்ணெய் , 5 - படி பால் , விட்டு 
கலந்து அதில் , திரிகடுகு , திரிபலை , கஸ்தூரிமஞ்சள் , அதிமதுரம் ,, 
கோஷ்டம் , கருஞ்சீரகம் , சீரகம் , மரமஞ்சள் , சந்தனம் , கிளியூரல் 
பட்டை , வெள்ளுள்ளி , லவங்கப்பட்டை , பச்சிலை, பூலாங்கிழங்கு , 
ஏலம் , வகை 1 - க்கு பலம் 1 ; இவைகளைப் பால்விட்டரைத்து கலந்து 
காயச்சி மெழுகுபதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் .- 
இதைப் பித்தம் , சிரநோய் , இவைகளுக்கு ஸ்நானஞ் செய்துவைக்க 
லாம் . (மூலிகசங்கலிதம் . ) 


விழுதி இலை . 


செய்கை.-- இதற்கு விரேசனகாரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை விரோதமலம் , மலக்கிருமிரோகம் , கரப் 
பான் , பிரமேகம் , வித் திரிதி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


( 


136 

பைஷஜகல்பம் . 

விளாம்பழம்-காய் . 
செய்கை.- விளாம்பழத்துக்கு பித்தசமன காரி குணமும் - காய் 
க்கு சங்கோசனகாரி குணமும் உண்டு . 

உபயோகம் .-- இதைப் பித்ததாகம் , அரோசகம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . பசியையும் , சவுக்கியத்தையும் உண்டாக்கும் . 


விளாம் பிசின் . 


* 


செய்கை.- இதற்கு சினிக்காரி குணமுண்டு . 

உபயோகம்.- இதை இருமல் , பேதி , நீர் எரிச்சல் இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - 1-2 , விராகநிறை கொடுக்கலாம் . 


விஷமங்கிலிலை . 


செய்கை.- இதற்கு வமனகாரி , சுவேதகாரி குணங்களுண்டு . 

உபயோகம் . - இதை இருமல் , சுவாசகாசம் இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 


மாத்திரை . - இதின் ரசத்தில் , 2-4, உச்சிக்கரண்டி வீதம் 20 
நிமிஷத்துக்கொருதரம் வாந்தியாகிறவரையில் கொடுத்துக்கொண்டு 
வரலாம் . 


விஷ்ணு கிராந்தி . 
செய்கை. - இதற்கு சுவே தகாரி , கபஹாரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சுவரம் , கபரோகம் , உட்சூடு இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 


வெங்காயம் - ஈருள்ளி - உள்ளி. 
செய்கை. - இதற்கு உஷ்ண காரி , ஷோண காரி , மூத்திரவர்த்த 
னகாரி , சீதளகாரி , குணங்களுண்டு . 
உபயோகம் .-- இதை தேக உஷ்ணம் , முலம் , 

தக உஷ்ணம் , முலம் , இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . 


வெங்காரம் - பொரிகாரம் --டங்கணம். 


செய்கை . - இதற்கு சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி , பிரஸவ 
காரி , அஸ்மரிஹரகாரி குணங்களுண்டு . 


பைஷஜகல்பம் . 

137 
உபயோகம்.- இதை மந்தப்பிரசவம் , வாய்விரணம் , முலைக்கா 
ம்புவிரணம் , சர்மரோகங்கள் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- 20-30 , உளுந்து சிறை கொடுக்கலாம் . 

யோகம் . 
வெங்காரமது . செய்ழறை . - 64 -உளுந்து பிறை வெங்காரத் 
துளை , -- ஆழாக்கு முரித்த தேனில் கலந்துக்கொள்ளவும் . உபயோ 
கம் .-- இதை வாய்விரணம் , அக்ஷரம் , இவைகளுக்கு உபயோகிக்க 
லாம் . - 

வெட்டிவேர் . 
செய்கை.- இதற்கு உஷ்ணகாரி சுவேதகாரி , குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சுவரம் , தாகம் , தலைநோய் , வாதரோகங் 
கள் , நமைச்சல் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை . - 20 -உளுத்துறை கொடுக்கலாம் . 

யோகம் . 
வெட்டிவேர் கஷாயம் செய்ழறை.- வெட்டிவேர் , 2 - விராக 
நிறை ; வெந்நீர் : -புட்டி . 2 - மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . மாத்திரை.-- 1-4, ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் . 

வெட்பாலையரிசி - பட்டை . 


செய்கை .-- அரிசிக்கு சங்கோசனகாரிகுணமும் - பட்டைக்கு , 
சங்கோசனதார்ட்டியகாரி குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதைச் சீதபேதி , பேதி , சுவரம் , குடல்விர்த்தி 
ரோகம் , வயிற்றுப்பொருமல் , பயித்தியம் , வாதம் இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . (சிந்தா மணி . ) 

வெண்டைக்காய் - வெண்டுக்காய் . 
செய்கை.- இதற்கு சினிக்த காரி , மூத்திரவர்த்தனகாரி , குண 
ங்களுண்டு . 

உபயோகம்.-- இதை இருமல் , நீர்க்கடுப்பு , பிரமேகம் , விரணங் 
கள் , கட்டிகள் , பேதி , சீதபேதி , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

யோகம் . 
வெண்டைக்காய் வெந்நீர் ஊறல்கஷாயம் செய்ழறை . - 3 - ப 
லம் வெண்டைக்காயை , 13 - புட்டி தண்ணீரிலிட்டு, ஒரு புட்டிக்கிச் 
சுண்டக்காய்ச்சி வடிக்கட்டிக்கொள்ளவும் . மாத்திரை.-- 1-1 - ஆழா 
க்கு அளவுகொடுக்கலாம் . 

18 


133 


பைஷஜகல்பம் 


வெந்தியம் . 


செய்கை.- இதற்குச் சினிக்தகாரி , பலகாரி குணங்களுண்டு . 

உபயோகம் .-- இதைச் சீதபேதி , ரத்தபித்தம் , பிரமேகம் , அஸ் 
திசுவரம் , உட்சூடு, சுக்கிலக்ஷணம் , வித்திரிதி இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 
மாத்திரை. - 1-2, விராகவிறைகொடுக்கலாம் . 

வெள்ளரிவிரை , 


செய்கை .-- இதற்கு சீதளகாரி , மூத்திரவர்த்தனகாரி குணங்க 
ளுண்டு . 

உபயேரகம்.- இதை நீர்ச்சுருக்கு , தாகம் , வைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . 

யோகம் . 


வெள்ளரி விரைப்பால் . செய்முறை . - 2- துலாம் வெள்ளரி 
விரையை , அரைத்து , 1 - ஆழாக்கு நீரில் கலந்து வடிக்கட்டிக்கொள்ள 
வும் . உபயோகம்.- இதை எல்லாம் ஒருவேளைக்கு , சருக்கரைசேர்த்து 
மூத்திரக்கிரிச்சிரத்துக்குக் கொடுக்கலாம் . 


வெள்ளறுகு . 


செய்கை.- இதற்கு தீபனகாரி , பலகாரி , வியதாபேதகாரி குண 
க்களுண்டு . 

உபயோகம் .-- இதைக் குன்மம் , வாதரோகங்கள் , சொறி சிர 
க்கு , தந் திமேகம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 
மாத்திரை.- இலையில் 2-1 , விராகவிறைகொடுக்கலாம் , 

வெள்ளி . 


யோகங்கள் . 
ரஜதபஸ்பம் . வெள்ளிபஸ்பம் . செய்ழறை .--- பலம் காடிக்கா 
ரத்தை , --ஆழாக்கு ஆவி நீரில் கரைத்து , 3 , -புட்டி சுண்ணாம்பு 
ஜலம் இருக்கிற ஒரு புட்டியிலூற்றி , செவ்வையாய்க் குலுக்கி , வண் 
டல் அடியில் படிகிறவாையில் அசையாமல் வைத்து , தெளிந்த 
நீரை வடித்து , மறுபடியும் , ஆவிநீர்விட்டு கழுவி , தெளிந்த நீரை 
வடித்துவிட்டு , நெருப்புமேலிட்டு உலர்த்திக்கொண்டு , கல்கார்க்கு 
டைய புட்டியிலிட்டுக்கொள்ளவும் . செய்கை.- இதற்கு பலகாரி , 
சமனகாரி , அங்காகர்ஷ்ண நாஸகாரி குணங்களுண்டு . உபயோகம் . -- 
இதை அக்கினிமாந் தியம் , குன்மம் , சூலை எரிவு , பெரும்பாடு , ரக்தவு 


பைஷஜகல்பம் . 


139 


மனம் பலாக்கிரஹனி, இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. - 
1-1 , உளுந்துநிறைகொடுக்கலாம் . (இங்கிலீஷ்முறை.) 


கண்ணோவு , 


கடிக்காரம் செய்கை.-- இதற்கு உஷ்ண காரி , விரண காரி , தொ 
வக்ஸ்போடகாரி, அங்காகர்ஷ்ணநாசகாரி, சமனகாரி, குணங்களு 
ண்டு . உபயோகம் .-- இதை அபஸ்மாரம் , சீதபேதி , 
அஸ்திசிராவம் , பிரமேகம் , படர்த்தாமரை, அக்கி , கரப்பான் , விரண 
ங்கள் , நாய்க்கடி , பாம்புக்கடி , தேள் கொட்டல் , இவைகளுக்கு உப 
யோகிக்கலாம் . மாத்திரை.-- ஒரு உளுந் துகிறையில் 6 - ல் ஒருபங்கு 
முதல் , 3 - ல் ஒருபங்குவரையில் கொடுக்கலாம் . ( 1 to 1. Tr . ) 

வெள்ளியீயம் -வெண்ணாகம் . 


செய்கை.- இதற்கு வியதாபே தகாரி , பலகாரி , சங்கோசனகாரி 
குணங்களுண்டு . 


உபயோகம் .-- இதைப்பிரமேகம் , மூத்திரவியா திகள் , சுவரம் , 
துர்ப்பலம் , விரணம் , சுவாசம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

வெள்ளைகுந்தரிகம் - வெள்ளைகுங்கிலியம் . 
செய்கை . - இதற்கு உஷ்ணகாரி , சினிக்தகாரி, குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை மேகவிரணம் , விரணங்கள் , கீழ்மேகம் , 
உள் மூலம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் , 

வெள்ளைப்பூண்டு வெள்ளுள்ளி - பூண்டு . 
செய்கை . - இதற்கு உஷ்ண காரி , மூத்திரவர்த்தனகாரி , குணங் 


களுண்டு . 


உபயோகம் . - இதைச் சிறிய கட்டிகள் , செவிடு , நாள்பட்ட 
இருமல் , சுவாசம் , காசம் , பாலக்கிருமி , சந்தி , வாதரோகங்கள் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 


மாத்திரை . - --2 , விராகநிறை கொடுக்கலாம் . வெள்ளைப் பூண்டு 
ரசத்தில் , 20-30-துளிவரையில் சருக்கரையில் கலந்துகொடுக்கலாம் . 

வெள்ளைமிளகு . 


செய்கை.- இதற்கு உஷ்ண காரி , உதரவாதஹாரி குணங்களு 
ண்டு . 


உபயோகம்.- இதை மந்தாக்கினி, வாந்தி , வாயு , பிரமேகம் . 
வைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


140 


பைஷஜகல்பம் . 


வெறுகங்கிழங்கு. 
செய்கை .-- இதற்கு விய தாபேதகாரி குணமுண்டு . 
உபயோகம்.-- இதை புராதன சுவரங்களுக்கு உபயோகிக்கலாம் 

வெற்றிலை . 
செய்கை.- இதற்கு தீபனகாரி , திரவகாரி , ஜீரவர்த்தனகாரி , 
குணங்களுண்டு . 

உபயோகம்.- இதை இருமல் , மூச்சுமுட்டல் இவைகளுக்கு 
உபயோகிக்கலாம் . வெற்றிலை வதக்கி ஸ்தனங்கள் மேல்போட்டு கட் 
டினால் பால்சுரக்கும் . 

வேங்கைப்பிசின் - காண்டாமிருகரக்த்தம் . 
செய்கை.- இதற்கு சங்கோசனகாரி குணமுண்டு , 

உபயோகம் .-- இதை பேதி , சீதபேதி , அக்ஷரம் , பல்லரணை , 
இருமல் , பிரமேகம் இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை. - 10-30 ,உளுந்து நிறை கொடுக்கலாம் , 

வேங்கைப்பிசின் கலவைச்சூர்ணம் . செய்முறை . - வேங்கைப்பி 
சின் தூள் 32 - பங்கு ; அபினித் தூள் ; --பங்கு லவங்கப்பட்டை 
தூள் 1 - பங்கு . இவைகளைச் செவ்வையாய் அரைத்து மிஸ்ரமித் 
துக்கொள்ளவும் . மாத்திரை.- 5-20 , உளுந்துநிறை கொடுக்கலாம் . 
20 -உளுந்து விறை தூளில் , 1 -உளுந்து நிறை அபினியுண்டு . 


வேப்பன்பட்டை - எண்ணெய் - கொழுந்து - 

லை - பூ - கள்ளு. 
செய்கை.- பட்டைக்கு சங்கோசனகாரி , பலகாரி , முறைவியா 
திரோதி குணங்களுண்டு . 

உபயோகம் .--- பட்டையை சீதசுவரம், துர்ப்பலம் , இவைகளு 
க்கு உபயோகிக்கலாம் . 

மாத்திரை.- பட்டைத் தூளில் , 1 - விராகன்றை கொடுக்கலாம் . 


யோகம் . 


வேப்பன்பட்டைக்கஷாயம் . செய்ழறை.- வேப்பன்பட்டை 
உள்நார் , பலம்-1 ; ஏலப்பொடி , கொத்துமல்லித் தூள் , சோம்புத் 
தூள் , சந்தனக்கட்டைத் தூள் , வகை 1 - க்கு விராகமிறை 3 ; தண் 
ணீர், புட்டி -1 ஒரு கொதி வருமளவும் காய்ச்சி ; சூடாய் இருக்கும் 


பைஷஜகல்பம் . 


141 


போதே வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைச் சீதசுவரம் 
துர்ப்பலம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .- +-- , ஆழா 
க்கு அளவு கொடுக்கலாம் . 

வேப்பம்பட்டைத்தைலம் . செய்ழறை . - வேப்பம்பட்டை , 
21 - பலம் , விலாமிச்சன்வேர் , மிளகு , வெள்ளுள்ளி, சீரகம் , கஸ்தூரி 
மஞ்சள் , வகை 1 - க்கு பலம் ) ; இவைகளை 1 - புட்டிபாலில் அரை 
த்து , 1 - படி நல்லெண்ணெயில் கலந்து விதிப்படி தைலம் செய்துக் 
கொள்ளவும் . உபயோகம் .-- இதைப் பழயசுவரம் , வாதரோகம் , 
மண்டையிடி , பீனசம் , செவிநோய் , இவைகளுக்கு ஸ்நானஞ்செய்து 
வைக்கலாம் . 

வேப்பெண்ணெய் , உபயோகம்.- இதைக் கரப்பான் , சிரங்கு , 
சந்தி இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . (சிந்தாமணி .) 

வேப்பங்கொழந்து . உபயோகம்.- இதனுடன் ஓமம் , மிள , 
வசம்பு , பூண்டு , சேர்த்து அரைத்து குழந்தைகளுக்கு வயிற்றுப்பிசத் 
துக்குக் கொடுக்கலாம் . 

வேப்பிலை . உபயோகம்.- இதை மஞ்சள் சேர்த்து அரைத்து 
பழயவிரணம் , சொறிசிரங்கு , அம்மை , இவைகளுக்கு உபயோகிக் 
கலாம் . 

வேப்பன்பூ . உபயோகம்.- இதைத் துவயல் செய்து , அஜீர்ன 
பேதிக்குக் கொடுக்கலாம் . 

வேப்பன் ஈர்க்கு . - இதைக் கஷாயமிட்டு சுவரத்துக்குக் கொடு 
க்கலாம் . 

வேப்பங்கள்ளு . - இதைமேகரோகம் , வாதரோகம் , புராணசுவ 
ரங்கள் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . 


5 - வது அத்தியாயம் . 


குணபாடத்தில் செப்பியிராத இதரயோகங்களை , இவ்வத்தியாய 
த்தில் காணலாம் . அவைகளை இவ்வடியில் கண்டிருக்கிற கிரமமாய் , 
பிறித்திருக்கின்றன: -- 
அஞ்சனங்கள் . 

ஷர்பத்துக்கள் . 
கஷாயங்கள் . 

தைலங்கள் . 
களிம்புகள் . 

பஸ்மங்கள் . 
கிருதங்கள் . 

குளிகைகள் . 
குழம்புகள் . 

லேகியங்கள் . 
சிந்தூரங்கள் . 

வடகங்கள் . 
ரணங்கள் .. 

நானாவிதயோகங்கள் , 


சூ 


. 


142 


பைஷஜகல்பம் . 
அஞ்சனங்கள் . 


லதநாரி கேளாஞ்சனம் . செய்முறை . - திரிபலை , பலம் -3 ; அதி 
மதுரம் பலம் -1 ; மரமஞ்சள் , பலம் -1. இவைகளையிடித்து , 1 - படி 
இளநீரிலிட்டு , , -படிக்குச் சுண்டவைத்து , பிசைந்து , வடித்து , மறு 
படியும் காய்ச்சி , பாகு பதமாக்கி அதில் , 2 - பலம் தேனும் , 1 -விராக 
நிடை சயிந் திய லவணமும் , 1 - விராகரிடை பச்சை கர்ப்பூரமும் , 
பொடித்து போட்டு , கலந்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைக் 
கண்ணோவுகளுக்கு அஞ்சனமிடலாம் . ( அனுபவமுறை .) 
திரிபலாஞ்சனம் . செய்முறை.- திரிபலையோகம் , 

1 - பங்கு ; 
துருசி 4 - பங்கு . இவைகளைக்கூட்டி , இளநீரிலரைத்து மாத்திரை 
செய்து உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை அமரத்துக்கு , 
தேனிலுரைத்து இமைக்குள் தடவிக்கொண்டுவந்தால் , சிவப்பு குறை 
யும் . (சாரசங்கிரகம் .) 

ஜம்பீரரநவநீதாஞ்சனம் . செய்ழறை.- ஒரு எலுமிச்சம்பழத் 
தைக் கயிற்றில் கோர்த்து , அதின்மேல் சுற்றிலும் கிராம்புகளை யூன்றி 
வெண்ணெயில்புதைத்து , அதைத் தண்ணீர் விட்டிருக்கிற ஒரு புது 
ச்சட்டியில் அடியில் படாமல் தொங்கவிட்டு வைகக்கவும் . தினம் பழ 
யநீரைப்போக்கி புது நீரிட்டுக்கொண்டு வரவும் . 40 - நாள் சென்ற 
பிறகு வெண்ணெயை வழித்தெடுத்து , செம்புச்சிமிழில் வைத்துக் 
கொள்ளவும் . உபயோகம்.- இதைக் கண்ணோவுகளுக்கு அஞ்சனமி 
ட்டுக்கொண்டு வரலாம். 

கஷாயங்கள் . 
நிலாவிரையுப்பாதீ கஷாயம் . செய்ழறை . - நிலாவிரை , ரோ 
ஜாப்பூ , விரைநீக்கிய கடுக்காய் , வகை 1 - க்கு , விராகன்றை 1 ; சுக்கு , 
கொத்துமல்லி விதை , சோம்பு , ஏலம் , ஆரஞ்சிப்பழத்தோல், வகை 
1 - க்கு , விராகங்றை , ; வெந்நீர் ஆழாக்கு 1 இவைகளை , 2- மணிநே 
ரம் ஊறவைத்து பிசைந்து வடிக்கட்டிக்கொண்டு அதில் , 1 - தோலா 
சயிந்தியலவணம் சேர்த்துகொடுத்தால் ஆயாசமில்லாமல் செவ்வை 
யாய் பேதியாகும் . சயிந் தியல வணத்துக்குப்பதில் , 1 - ரூபா யெடை 
ஹீர்கஸ்து ஆவது , 3 ரூபாயெடை சிற்றாமணக்கெண்ணெயாவது 
சேர்த்துக்கொள்ளலாம் . ( அனுபவமுறை. ) 

ஈர்க்குகஷாயம் . செய்ழறை.- வேப்பிலை ஈர்க்கு , புளியிலை ஈர் 
க்கு , கறிவேப்பிலை ஈர்க்கு , நுணா இலை ஈர்க்கு , எலுமிச்சனிலை ஈர்க்கு 
வகை 1 - க்கு , 2 - பங்கு ; கொத்துமல்லி , 1 - பங்கு ; சீரகம் , லவங்கம் , 
ஏலம், மிளகு , வகை 1 - க்கு 4 -பங்கு இவைகளை இடித்து சேர்த்து , 
அதில் 2 - விராகங்றை எடுத்து -ஆழாக்கு வெந்நீரிலிட்டு மூடி, 1 - மணி 
நேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக் கொள்ளவும் . உபயோகம்.- இதைச் 
சுவரங்களுக்குக் கொடுக்கலாம் . மாத்திரை.- இந்தக் கஷாயத்தை 
ஒரு வேளைக்குக் கொடுக்கலாம் . ( அனுபவமுறை .) 


பைஷஜகல்பம் . 


143 


கருக்குகஷாயம் . செய்முறை.-- வேப்பிலை , கறிவேப்பிலை , வாழை 
யிலை, வெற்றிலை, வகை 1 - க்கு 1 - பிடி ; இவைகளைச் சட்டியிலிட்டு 
எரித்து சாம்பலானபிறகு அதில் , --படி நீர்விட்டு கொதிக்கும்போது 
சட்டியை இறக்கி அதில் , சித்தரத்தை , சீரகம், எலுமிச்சம்பழத் 
தோல் , அதிமதுரம் , ஏலம் , வகை 1 - க்கு விராகவிறை , 3 இடித் 
துப்போட்டு 2 மணிநேரம் ஊறவைத்துக்கொள்ளவும் . உபயோ 
கம்.- இது பித்தசுரத்துக்குக்கொடுக்க நல்லமுறை , மாத்திரை.- 

) 
ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் . ( அனுபவமுறை. ) 

துவாதசழலிகை கஷாயம் . செய்ழறை.- வல்லாரை , சஹதே 
வி , வகை 1 - க்கு 4 - பங்கு ; துளசி , கஞ்சாங்கோரை, விஷ்ணுகிராந்தி , 
வகை 1 - க்கு 3 - பங்கு ; நிலவேம்பு , சித்தாமுட்டி , பற்பாடகம் , கொ 
த்துமல்லி , வகை 1 - க்கு 2 - பங்கு ; மஞ்சகணை ( ஓம்மைகளு) சுக்கு , 
மிளகு, வகை 1 - க்கு 1 - பங்கு . உலர்ந்த சரக்குகளை இடித்து கலந்துக் 
கொள்ளவும் . அதில் , 2 - விராகநிறை எடுத்து , 1 - ஆழாக்கு வெந்நீரி 
லிட்டு , 2 -மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டி- எல்லாம் ஒருவேளை 
க்குக் கொடுத்துவிடவேண்டியது . உபயோகம்.- இதைப் பழய சுவ 
ரங்களுக்கு கொடுக்க நல்லயோகம் ( மைசூர் அரமனை டிஸ்பென்சேரி 
முறை . ) 

முத்திரபேதி கஷாயம் . செய்ழறை . - .- படி வெந்நீரில் பசரை , 
கீழாநெல்லி , அருகம்வேர் , துத்தியிலை, சுரவிளை , வகை 1 - க்கு பலம் 
3 ; வெள்ளரிவிரை பலம் 2 - போட்டு 2 - மணிநேரம் ஊறவைத்து 
பிசைந்து வடிக்கட்டிக்கொள்ளவும் .. உபயோகம்.- இதை நீர்ச்சுரு 
க்கு , சோபை , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .----3 - ஆ 
ழாக்கு அளவு கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

கபஹா கஷாயம் . செய்ழறை.- --படி வெந்நீரில் , திப்பிலி , 
சன்னராஷ்டகம் , அதிமதுரம், வகை 1 - க்கு பலம் 4 ; முசுமுசுக்கை 
தழை , பலம் 1. போட்டு , 2- மணிநேரம் ஊறவைத்து வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . மாத்திரை. ------ ஆழாக்கு அளவுகொடுக்கலாம் . ( அனு 
பவமுறை. ) 

கவாடகஷாயம் . செய்முறை .---- படி வெந்நீரில் . சிறு நாவல்பூ, 
போஸ் த்தக்காய் , அதிவிடையம் , கடுக்காய்ப்பூ , மரமஞ்சள் , சீரகம் 
வகை 1 - க்கு பலம் 1 ; சடாமாஞ்சி பலம் 4 ; பொட்டு 3 - மணிநேரம் , 
ஊறவைத்து வடிக்கட்டிக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை அதிசா 
ரத்துக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை.--- -ஆழாக்கு அளவு கொ 
க்கலாம் . 


| 


தாடிம்பவில்வாதி கஷாயம் . செய்ழறை .--சிதைத்த மா துள 
பழத்தோல் , 2 - பலம் ; வில்வக்காய் சதை, 1 - பலம் ; நீர் , 2 - புட்டி . 
இவைகளை , 15 - மிஷம் காய்ச்சி இறக்கி உடனே அதில் காசுக்கட் 
உத்தூள் , 5 - விராகநிறை ; லவங்கத் தூள் , லவங்கப்பட்டைத்தூள் , சா 
திக்காய்த்தூள், ஏலத்தூள், வகை 1 - க்கு 1 -விராகவிறை ; சேர்த்து 
மூடி குளிர்ந்தபிறகு வடிக்கட்டி , குறைந்த ஜலம் விட்டுக்கொள்ளவும் . 


4 


144 


பைஷஜகல்பம் . 


உபயோகம் .-- இதை பேதி சீதபேதி , இவைகளுக்கு உபயோகிக்கலா 
ம் . மாத்திரை . - 4-1 - ஆழாக்கு அளவு கொடுக்கலாம் . ( அனுபவமுறை . ) 

களிம்புகள் . 
கந்தகக்களிம்பு . செய்முறை.- சுத்திசெய்தகந்தகம் , 1 - பக்கு ; 
சுத்திசெய்த பன்றிநெய் , 4 - பங்கு . கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் 
சொறி சிரங்குக்குப்பூச இது எடுத்தமருந்து . ( இங்கிலீஷ்முறை . ) 

பூரக்களிப்பு . செய்முறை .-- ரசகற்பூரம் , 1- பங்கு , சுண்ணாம்பு 
உபங்கு ; மெழுகு களிம்பு , 6 -பங்கு கலந்துக்கொள்ளவும் . உபயோ 
கம்.-- இதைப்பறங்கிப்புண்ணுக்கு உபயோகிக்கலாம் . ( அனுபவமு 
றை .) 

கிருதங்கள் , 
பீநசகிருதம் செய்முறை. - 1- ஆழாக்கு நெய்யைக்காய்ச்சி இற 
க்கி சூடாய் யிருக்கும்போதே அதில் , குங்குமப்பூ , கோரோஜனம் , 
கோஷ்டம் , அதிமதுரம் , கோரைக்கிழங்கு வகை 1 - க்கு 20 -உளுந்து 
நிறை . கஸ்தூரி, பச்சைக்கர்ப்பூரம் , 2 -உளுந்து நிறை இவைகளின் 
தூள்களைத் தூவி , குளிர்ந்த பிறகு வடிக்கட்டிக்கொள்ளவும் . உப 
யேகாம் . - இதை ரக்த்தபீனசம் , சலபீனசம் , சீழ்பீனசம் , இவைக 
ளுக்கு நசியமிடலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

குழம்புகள் . 
அகஸ்தியர் குழம்பு .-- இந்தயோகத்தில் சேருகிற சரக்குகள் . 
பெருங்காயம் , கடுகு , இந்துப்பு, ரசம் , வெங்காரம் , மனோசிலை , திப் 
பிலி , தாளகம் , கருஞ்சீரகம் , வாளம் , எலுமிச்சம்பழரசம் , ஆகிய 
இவைகளாம் . 

நாரங்காதிகுழம்பு . செய்ழறை.- நார்த்தங்காய் ரசம் , 1 - படி ; 
அதில் துருவுள்ள இரும்புத்துண்டுகளை நிறையப்போட்டு , 8 - நாள் 
ஊறவைத்து , வடித்துக்கொண்டு அதில் 1 - படி கையாந்தகரை ரச 
மும் , 1 - படி பொன்னாங்காணி ரசமும் சேர்த்து , குழம்பாய்க் காய் 
ச்சி , அதில் அதிமதுரம் , ஏலம் , திப்பிலி, இவைகளின் தூள்கள் வகை 
1 - க்கு பலம் --- சேர்த்துக் கொள்ளவும் . உபயோகம் . - இதைப்பா 
ண்டுரோகம் , துர்ப்பலம் , குன்மம் , பிலீகரோகம் , இவை முதவியவை 
களுக்கு உபயோகிக்கலாம் . மரத்திரை .-- 1-1 - வராகன்றை கொடுக்க 
லாம் . ( சாரசங்கிரகம் ,) 

சிந்தூரங்கள் . 
அயச்சிந்தூரம் . செய்முறை .-- அரப்பொடியை , கிழிகட்டி, 
நாவல்பட்டை ரசத்தில் 3-4 - நாள் ஊறவைத்து , எடுத்து வெய்யி 
லில் உலரும்படி ஒருநாள் கட்டிவைத்து எடுத்துக்கொள்ளவும் ; நீல 
வர்ண சிந் தூரமாகவிருக்கும் , மாத்திரை. - 5 -உளுந்து நிறை கொடுக் 
கலாம் . ( அனுபவமுறை .) 


-- 


பைஷஜகல்பம் . 


145 


சூர்ணங்கள் . 
தீபாக்கினிசூர்ணம். செய்முறை. - திரிகடுகு , ஓமம் , சயிந்தியல 
வணம் , இவைகளின் தூள், வகை 1- க்கு - பங்கு ; சீரகத்தூள் 2 
பங்கு . இவைகளைச் சேர்த்து கலந்துக் கொள்ளவும் . உபயோகம். 
இதை வாயு , வயிற்றுப்பொருமல் , பசியில்லாமை , இவைகளுக்குக் 
கொடுக்கலாம் . மாத்திரை.- 15-30 , உளுந்து விறை கொடுக்கலாம் . 
( மைசூர் அரமனைடிஸ்பென்சேரிமுறை.) 

அஷ்டசூர்ணம் , செய்ழறை . - இங்குவாதி சூர்ணயோக சரக்கு 
களுடன் 8 பங்கு ஓமத் தூள் சேர்த்துக்கொள்ளவும் . மாத்திரை. - 
-1 - விராகரிறை கொடுக்கலாம் . ( மூலிகசங்கலிதம் .) 

பிப்பல்லியாதிதர்ணம் . செய்முறை.-- திப்பிலி , அதிமதுரம் , 
வால்மிளகு , அரத்தை வகை 1 - க்கு -2 ; கடுக்காய் , 1 ; சாதிக்காய் , 
உ - கர்ப்பூரம் , 3. இச்சூர்ணங்களை பங்குக்கணக்காய் நிறுத்தெடுத் 
துக் கலந்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதை கபரோகத்துக்குக் 
கொடுக்கலாம் . மாத்திரை . - 10-20 உளுந்து நிறை கொடுக்கலாம் . 

அவிபத்திசூரணம் செய்ழறை.-சிவதைவேர்ச் சூர்ணம் 2 ; 
சயிந்திய லவணத்தூள் - 1 ; சீரகத்தூள் , 1. இச்சூர்ணங்களை கலந்து 
க்கொள்ளவும் . உபயோகம்.- இதை மலபந்தத்துக்குக்கொடுக்கலாம் . 
மாத்திரை.- 1-2 - விராக விறை கொடுக்கலாம் . 


ஷர்பத்துகள் . 
மாதுலங்காதி ஷர்பத்து . செய்முறை . - கொம்மட்டி , மாது 
ளையை , மேல்தோல் நீக்கி , 

தோல் நீக்கி , இடித்து ரசம் பிழிந்து , அந்த நிறைக்கு 
சமனகற்கண்டு தூள் கலந்து காய்ச்சி பாகுபதத்தில் வடித்துக்கொ 
ள்ளவும் . உபயோகம் . - இதை பித்தவிர்த்திரோகம் , பித்தச்சூடு , 
இவைகளுக்கு உபயோகிக்கலாம் , மாத்திரை.-- 2-4 , ரூபாயிடை ஜல 
த்தில் கலந்து கொடுக்கலாம் . 


தைலங்கள் . 


முக்கூட்டு நெய் . செய்ழறை . - வாததேகிக்கு ; பசுவின் நெய் , 1 ; 
நல்லெண்ணெய், 2 ; ஆமணக்கெண்ணெய் - 3 - பித்ததேகிக்கு ; நல் 
லெண்ணெய், 1 ; ஆமணக்கெண்ணெய் -2 ; பசுவின் நெய் - 3-சிலே 
ஷ்மதேகிக்கு ; ஆமணக்கெண்ணெய், 1 ; பசுவின் நெய் 2 - நல்லெண் 
ணெய், 3 - இவ்வித பங்குக்கணக்காய்க்கூட்டி ஸ்நானஞ்செய்யில் , திரி 
தோஷங்களால் காணுகிற சகல தோஷங்களும் நீங்கும் . (சிந்தா 
மணி . ) 

அங்கூட்டுநெய் . செய்ழறை .-- ஆமணக்கெண்ணெய் , நல்லெ 
ண்ணெய் , வேப்பெண்ணெய் , புங்கெண்ணெய் , பின்னெண்ணெய் ; 
இவைகளைச் சமனாய் கலந்து காய்ச்சிக்கொள்ளவும் . உபயோகம் , 

19 


146 


பைஷஜகல்பம் . 


இதைத் - தனுர் வாதம் , மஹா வாதம் , சந்நிபாத சுவரம் , 
மல் , இவைகளுக்கு ஸ்நகனஞ்செய்து வைக்கலாம் . ( சிந்தாமணி .) 

வாதசஞ்சீவித்தைலம் . செய்ழறை.- எருக்கிலைச்சாறு , அத 
ஸ்பால் ; காட்டுச் சதரக்கள்ளிச்சாறு , அதன்பால் ; பிரண்டைச்சா 
று , பற்பாடக்கஷாயம் , மெருகின் கிழங்கின் கஷாயம் , வகை 1- க்கு 
பலம் 5 ; நல்லெண்ணெய் பலம் 10 ; வெள்ளாட்டுப்பால் பலம் 
45. இவைகளை ஒன்றுபடக்கலந்து இதில் , நறுக்கிய சேராங் 
கொட்டை பலம் -5 ; சுத்தி செய்த வாளப்பருப்பு பலம் -1 . சேர்த்து 
தீபாக்கினியாக எரித்து பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோ 
கம் .-- இதை வாதரோகம் , சந் பொதம் , சுவாசரோகம் , இவைகளுக்கு 
சிறுகத்தொட்டு மேலுக்குப் பூசலாம் , வெற்றிலையிற் தேய்த்து உள் 
ளுக்குக் கொடுக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

நாசிரோகநாசத்தைலம் . செமீழறை.-- நல்லெண்ணெய், பசு 
ம்பால் , இளநீர் , வகை - 1 - க்கு படி- ] . கூட்டி இதில் சந்தனம் , தாம 
ரை வளையர் , வெட்டிவேர் , விலாமிச்சம்வேர் , கஸ்தூரி மஞ்சள் , தே 
ற்றாங்கொட்டை , எலம் , கோரைக்கிழங்கு , சீரகம் , பூலாங்கிழங்கு , 
பச்சிலை , செங்கழுநீர்க்கிழங்கு , தண்ணீர்விட்டான் கிழங்கு , அதிமது 
ரம் , மஞ்சிட்டிவேர் , சண்பகமொக்கு , புழுகுசட்டம் , குங்குமப்பூ , இ 
வைகளைத் தனித்தனியே வஸ்திரகாயஞ்செய்து , வகை , 1- க்கு விரா 
கவிறை 1 ; சேர்த்து மிருதுவாக எரித்து பக்குவத்தில் வடித்துக்கொள் 
வும் . உபயோகம்.- இதைப் பீநசம், ரத்த பீநசம் , பக்குக்கட்டுகிற 
துஷ்டபீநசம் , திரிவிழுதல் , நேத்திர திமிர்ரோகம் , இவைமுதலிய 
வைகளுக்கு ஸ்நானஞ்செய்து வைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் . ) 

பீநசத்தைலம் . செய்முறை.-- நல்லெண்ணெய், நொச்சிச்சாறு , 
கரிசாலைச்சாறு , வகை 1 - க்கு படி -2 . இவைகளை ஒருபாண்டத்திலி 
ட்டு , இதில் இந்துப்பு , சித்தரத்தை , திப்பிலி , ஆமணக்கின்வேர் , பா 
லைமரத்தின் வேர் , கிரந்திநாயகம் , சுக்கு , கோஷ்டம் , தேற்றாங்கொ 
ட்டை , சதபுஷ்பி , வாய்விளங்கம் , அதிமதுரம் , வகை 1 - க்கு பலம் -1 , 
இவைகளை வெள்ளாட்டுப்பாலால் அரைத்து கரைத்து காய்ச்சி பதத் 
தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைப் பீநசரோகங்க 
ளுக்கு 8 - நாளைக்கொருதடவை ஸ்நானமும் , 4 - நாளைக்கொருதடவை 
நசியமும் செய்துவைக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

கரப்பான்தைலம் . செய்ழறை , -- ரசகற்பூரம் , ஏலம் , துத்தம் , 
துருசி , கர்ப்பூரம் , பாதரசம் , கார்போகவிதை , மிருதா ரசிங்கி , கஸ் 
தூரிமஞ்சள் , நீரடிமுத்துப்பருப்பு , காட்டுசீரகம் , நெல்லிக்காய்கந்த 
கம் , வகை 1 - க்கு விரா கவிறை -1 . இவைகளை நன்றாய்ப்பொடித்து 
1 - படி தேங்காய்ப்பாலிலிட்டு மிருதுவாக எரித்து பதத்தில் இறுத் 
துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதைக் கரப்பான் என்கிற ரோகத் 
துக்கு மேலுக்கு தடவலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

விரணசஞ்சீவித்தைலம் . செய்ழறை . - வால்கிண்ணம் என்கிற 
நீண்ட காம்பையுடைய அகலகரண்டியில் 10 - பலம் நல்லெண்ணெய் 
விட்டு அதில் , பொடி செய்த தாளகம் , காசிடை ; இரண்டிரண்டாக 


பைஷஜகல்பம் . 

147 
நறுக்கிய சேராங்கொட்டை -10 . இவைகளைச்சேர்த்து , மிருதுவாக எரி 
த்து அதை , கழுநீரும் சுத்தசலமும் சமமாக கலந்து நிறைத்துவைத் 
திருக்கிற வாயகண்டத் தாழியில் ஊற்றி , மறுநாள் வார் எண்ணெய் 
வழிப்பதுபோல் வழித்து, மறுபடியும் அதைக்காய்ச்சி வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . உபயோகம் .--இதை ஆராத விரணங்களுக்குத் தடவ 
லாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

சிலைத்தைலம் . செய்முறை.-- பன்றி நெய் பலம் -20 ; ஒரு பாண் 
டத்திற் சேர்த்து அதில் அரசு, உதி , வேல் , நெல்லி, செம்புரா, இவை 
களின் பட்டை களின் சாறு , வகை 1 - க்கு பலம் 2 ; புங்கம்பால் பலம் 
2 ; விட்டு, ஜாதிலிங்கம் , களிப்பாக்கு , காசுக்கட்டி , வகை 1 - க்கு பலம் 
1 ; பொடித்து அதிற்போட்டு 3 -நாளூரியபின்பு , 4 - வதுநாள் அடுப்பி 
ல்வைத்து மிருதுவாக எரித்துப்பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . 
உபயோகம் . - இதைப்புரையோடிய விரணங்களுக்கு பூசினால் ஆரி 
ப்போகும் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

கண்தைலம் . செய்ழறை.-- படிக்காரம் , தோலுருத்த வெள்ளைப் 
பூண்டு , குங்குமப்பூ , கோரோசனம் , லவங்கம்- வகை 1 - க்கு விராகன் 
றை -2 . இவைகளை , 12 - பலம் பொன்னாங்காணிரசமும் , 12 - பலம் முசு 
முசுக்கை ரசமுங் விட்டு அரைத்து உலர்த்தி பொடிசெய்து இதில் , 
கழுவிய எள்ளு பலம் 2 - சேர்த்து அரைத்து அதைக் கலுவத்தின் உட் 
புற ஓரத்தில் அப்பி , கடும் வெயிலில்வைக்க அதிலிருந்து எண்ணெய் 
இறங்கும் , அதை எடுத்துக்கொள்ளவும் . உபயோகம் , - இதைப்பட 
லம் முதலிய கண்வியாதிகளுக்கு கலிக்கமிடலாம் . ( தைலவர்க்கச்சுரு 
க்கம் . ) 

மரந்தத்தைலம் . செய்ழறை .-- 1 - படி சிற்றாமணக்கெண்ணெ 
யை ஒருபாத்திரத்திலிட்டு அதில் , அறுகம்புல் , வெள்ளைப்பூண்டுத் 
திரி, மஞ்சள் , உசில்பட்டை , ஈயக்கொழுந்து . வகை 1 - க்கு பலம் 2 . 
இவைகளை பொடித்துபோட்டு , சிறிய துண்டுகளாகிய 4- தும்மட்டிக் 
காய்களையும் சேர்த்து , அடுப்பிலேற்றி எரித்து , அத்துண்டுகள் சிவ 
ந்தபதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் . - இதைகுழந்தைக 
ளுக்குக்காணுகிற மாந்தரோகம் , அலஜரோகம் இவைகளுக்கு உப . 
யோகிக்கலாம் . மாத்திரை --- பலம் நிறை கொடுக்கலாம் . ( தைலவ 
ர்க்கச்சுருக்கம் . ) 

வாதநாசத்தைலம் . இதுவே ஆமைத்தைலம் . செய்முறை .-- 
நொச்சில் , முடக்கற்றான் , விழி , வெண் சாரணை , உத்தாமணி , பாவட் 
டை , பொடுதலை ; இவைகளின் ரசம் , தேங்காய்ப்பால் , சிற்றாமணக் 
கெண்ணெய் வகை 1 - க்கு படி 1. சேர்த்து அதில், சுக்கு , வசும்பு , 
நல்லசீரகம் , தேவதாரம் , கப்புமஞ்சள் , கஸ்தூரிமஞ்சள் , வெள்ளைப் 
பூண்டு , உத்தாமணிவேர் , பெருங்காயம் , மிளகு , ஆமையின்வோடு, 
வகை 1 - க்கு விராகநிறை -1 . இவைகளைத்தேங்காய்ப்பாலால் அரை 
த்து கரைத்து காய்ச்சிப் பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோ 
கம்.- இதை குழந்தைகளுக்குக் காணிகிற மாந்தரோகத்துக்குக் கொ 
டுக்கலாம் . மாத்திரை.-- 1 - பாலடை அளவு கொடுக்கலாம் . ( தைலவ 
ர்க்கச்சுருக்கம் .) 


148 


பைஷஜகல்பம் . 


ஆலகாலவிஷத் தைலம் . செய்முறை . - 10 - பலம் ஆமணக்கெ 
ண்ணெயில் கொட்டைப்பாக்கு சீவலைபோல் சீவிய வச்சநாபி பலம் 
8. சேர்த்து எரித்து சிவந்து வரும்போது வஸ்திரத்தால் வடிகட்டிக் 
கொள்ளவும் , உபயோகம்.- இதைவாதரோகங்களுக்கு சரீரத்தில் 
பூசிப்பிடிக்கலாம் . ( தைலவர்க்கச்சுருக்கம் .) 

சிற்சுடர்த்தைலம் . செய்ழறை .-- வேப்பெண்ணெய் , நல்லெண் 
ணெய் , வகை 1 - க்கு பலம் -10 ; கலந்துவைத்துக்கொண்டு - நெல்லி 
க்காய்கந்தகம் , பெருங்காயம் வகை 1 - க்கு பலம் -4 ; வெள்ளைப்பூண்டு , 
பலம் 8 ; இவைகளைச்சேர்த்து அரைத்து குழப்பி , 10 - அங்குல சதுர 
முள்ள வெள்ளைச்சீலையிற்றடவி உலர்த்தி , இதை 3 - நல்வேளை வே 
ர்களை ஒன்றாய்ச் சேர்த்து அதன்மேல் சுற்றி , திரிபோல் திரித்து 
அதை இரும்புக திரில் தொங்கவிட்டு , ஷ எண்ணெயில் தோய்த் 
துக் கொளித்தி , அடியில் ஒரு பாத்திரம்வைத்து ஷை - நெய்யைச் 
சிறியகரண்டியால் மொண்டு மேலாகச் சிறுகச்சிறுகவிட்டு , சுடர் 
உருவமாக விழுகின்றதைலத்தைச் சேகரித்துக்கொள்ளவும் . இவ்வ 
ண்ணம் மும்முறை மடக்கிக் கடைசியில் வருந்தைலத்தை , பத்திரப் 
படுத்திக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை இசுவுரோகத்துக்கு கொ 
ஞ்சமெடுத்து வெதுப்பிதேகத்தில் தடவிப் பிடிக்கலாம் . ( தைலவர்க்கச் 
சுருக்கம் .) | 

கணரோகத்தைலம் . செய்முறை .--சிற்றாமணக்கெண்ணெய் , 
பசுவின்பால் , வகை 1 - க்கு படி 1 ; கற்றாழை , பொற்றலைக்கையாந்த 
கரை , கோவை, பொன்னாங்காணி , புளியாரை, வெங்காயம் , கற்பூர 
வள்ளி, இவைகளின் ரசம், வகை 1 - க்கு படி-- ; சேர்த்து அதில் , 
லவங்கம் , லவங்கப்பத்திரி , கோஷ்டம் , வெந்தியம் , கர்க்கடகசிங்கி , 
சோம்பு , சீரகம் , வெள்ளைப்பூண்டு, மாசிக்காய் , சாதிபத்திரி , வஸ்திர 
காயஞ்செய்த இவைகளின் தூள் வகை 1 - க்கு கழஞ்சி -2 ; சாதிக்காய் 
தூள் கழஞ்சி -1. கலந்து காய்ச்சி மெழுகு பதத்தில் கோரோசனை , 
குங்குமப்பூ , வகை 1 - க்கு கழஞ்சி 1 ; ஆகபொடித்திட்டிருக்குற வடி 
கலசத்தில் வடித்து , சீலை மண்செய்து , 5 - நாள் நெற்புடத்தில் வைத் 
தெடுத்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதைக் குழந்தைகளுக்குக் 
காணுகிற கணவெட்டை , வெட்டையினால் உண்டாகிய சுவரம் , 
தேக உலறல் , பாலவாந்தி , மாந்தம் , கிரந்தி , இவைகளுக்கு உபயோ 
கிக்கலாம் . மாத்திரை.-- இதில் 4 - பலம் முலைப்பாலில் கலந்து காலை 
யில் கொடுக்கலாம் . ( தைலவர்க்கச் சுருக்கம் .) 

குறுந்தொட்டிதைலம் . பலாமடக்கத்தைலம் . சிற்றழட்டித்தை 
லம் . சேய்ழறை. --சிற்றாமுட்டிவேர் வீசை-1 . இடித்து 4 - படி நீரி 
லீட்டு , 1 -படிக்குச்சுண்டக்காய்ச்சி , அதில் , நல்லெண்ணெய் , படி 
13 ; அரைத்த, சுக்கு , மிளகு , ஏலம் , வெட்டிவேர், வகை 1- க்கு பலம் 
1 ; சேர்த்து காய்ச்சி பதத்தில் வடித்துக்கொள்ளவும் . உபயோகம் . ---- 
இதை வாதரோகங்களுக்கு ஸ்நானஞ்செய்து வைக்கலாம் . (சாரசங்கி 
ரகம் . ) 

குளிர்ச்சித்தைலம் . செய்ழறை.-சிற்றாமணக் கெண்ணெய், 
பேயன் வாழைப்பழரசம் , செவ்விளநீர் , பசுவின்பால் , வகை 1 - க்கு 


பைஷஜகல்பம் . 


149 


மரக்கால் --சேர்த்து மெதுவாய் எரித்து மெழுகுபதத்தில் வடித்து 
சுடுகை ஆருவதற்கு முன் சுத்தித்து வஸ்திரகாயஞ்செய்த பறங்கிப் 
பட்டைத்தூள், பலம் -5 ; கொத்துமல்லி விதைத்தூள் பலம் 3 ; பல 
ப்பத் தூள் பலம் -3 ; சிங்கிபஸ்மத் தூள் பலம் -2 ; சீரகத்தூள் பலம் 
1 ; வெள்ளைச் சர்க்கரை, பலம் - 1. இவைகளை அதில் தூவிமத்தித்து 
வைத்துக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை உட்சுவரம் , மேகச்சூடு 
அதிசுட்கரோகம் , இவைகளுக்குக் கொடுக்கலாம் . இச்சாபத்தியம் . 
சிசு , ஆதிவிருத்தர் பரியந்தம் , உதயகாலத்திலாவது இராப்போசனம் 
செய்தபின்பாவது கொடுக்கலாம் ; 1 - மண்டலம் , 48 - நாள்வரைக்கும் 
கொடுக்கவும் . மரத்தினா . - 4 -பலம் அளவு கொடுக்கலாம் . ( தைலவர்க் 
கச் சுருக்கம் . ) 


கீடாரித்தைலம் . செய்முறை.-- பொடுதலைச்சாறு , நல்லெண்ணெ 
ய் வகை 1 - க்கு பலம் -6 ; உடைத்தமிளகு பலம் 11. இவைகளைச் சேர் 
த்து சூரிய புடத்தில் , சாறு சுண்டுகிறவரையில் நித்தியம் துழாவித் 
துழாவிவைத்து பக்குவ பாகத்தில் , கற்கத்துடனே எடுத்து வைத்து 
க்கொள்ளவும் . உடபேயாகம் . - ரோமங்களை உதிற்கிற புழுவெட்டுக்கு 
இந்த தைலத்தை ரோம கூபங்களில் பரவும்படி , ஒரு தினத்துக்கு 
மூன்றுதடவையாக மூன்று தினம் தடவி ஊறவைத்து --- வது நாளில் 
ஸ்நானஞ் செய்விக்கவும் . இப்படி ஒரு மண்டலம் செய்யில் , அப்பு 
ழுக்கள் சாகும் . ( தைலவர்க்கச் சுருக்கம் .) 


மேகாரித்தைலம் . செய்ழறை . - 1 - படி சிற்றாமணக்கு எண் 
ணெய் ; முடக்கற்றான் , நன்னாரிவேர் , வெள்ளறுகு , அமுக்கிராங்கி 
ழங்கு , நிலப்பனைச்சமூலம் , வகை 1- க்கு பலம் 5 , ஆற்றுநீர் படி- ; 
1 - படியாய்ச் சுண்டக்காய்ச்சிய கஷாயம் ; கக்றாழைரசம் , பொன்னாங் 
காணிரசம் வகை 1 - க்கு படி -3 ; வெங்காயரசம் , கரிசலாங்காணி 
ரசம் , வகை 1 - க்கு படி -1 ; கடுக்காய், பரங்கிப்பட்டை , இவைகளின் 
தூள் வகை 1 - க்கு சேர் -1 ; சீரகம் , கருஞ்சீரகம் , சோம்பு , அதிமது 
ரம் , மிளகு , தாளிசபத்திரி , இவைகளின் தூள் , வகை 1 - க்கு சேர்! 
சேர்த்து மிருதுவாக எரித்து வடித்து , சிலைமண்செய்து பூமிக்குள் 4 
நாள் வரையில் புதைத்து எடுத்துக் கொள்ளவும் . உபயோகம் .- 
இதை மேகவாத ரோககூட்டம் , மேகவிரணங்கள் , இவைகளுக்கு உய 
யோகிக்கலாம் . மாத்திரை. - 1 - பலம் நிறை கொடுக்கலாம் . 5 - நாள் 
கொடுத்து உப்பில்லாத பத்தியம் வைக்கவும் . 6 - வது நாள் முதல் 
5 - நாள் வரையில் வறுத்த உப்பு கூட்டிக் கொள்ளவும் , 11 - வது நா 
ளில் நெய் தேய்த்து ஸ்நானம் செயது வைகக்கலாம் . ( தைலவர்க்கச் 
சுருக்கம் . ) 


கேசாஞ்சகத்தைலம் . செய்முறை.- தேங்காய்க்குள் கருப்புப் 
புல்லாந் திப்பழங்களை அடைத்து , களிமண்பூசி , ஈரநிலத்தில் புதை 
த்துவைத்து , 1 - மாதம் சென்றபின் எடுத்து , காய்க்குள் குழைந்திருப் 
பதை எடுத்து , சமன் நல்லெண்ணெய் கூட்டி எரித்து பதத்தில் வடி 
த்துக்கொள்ளவும் . உபயோகம்.- இதை 1 - வருஷம் ஸ்நானஞ்செ 
ய்துவரில் தலைமயிர் அதிகமாய் வளரும் . ( தைலவர்க்கச்சுருக்கம் ) 


150 ) 


4 


பைஷஜகல்பம் . 


பஸ்மங்கள் . 


சத்துபஸ்பம்.- (zinc ) பொன்னாங்காணி ரசத்தை ஒரு சிறிய 
குடுவையில் --க்குவிட்டு, ஒரு சாணிக்கையால் மூடி , மத்தியில் , பேனா 
இறகு புகும்படி ஒரு துவாரம் செய்து , சத்தை ஒரு இரும்புகரண்டி 
யிலிட்டு , உருக்கி மூடியை பத்திரமாய் பிடித்துக்கொண்டு அதில்வீட் 
டுவிடவும் . விடும்போது முகத்தை தூரம் வைத்துக்கொள்ளவும் , சப் 
தம் பிறக்கும் . குடுவையிலிருக்கிற சத்துபில்லையை எடுத்து , இரும் 
புசட்டியிலிட்டு உருக்கி , சத்துக்கு : -பங்கு அபினிசேர்த்து , இரு 
ம்பு கம்பியால் துழவிக் கொண்டிருந்தால் , புஷ்பம்போல் பொரி 
ந்துவிடும் . அதை மெவ்லிய துணியிலிட்டு வஸ்திரகாயம் செய்து 
க்கொள்வும் . உபயோகம்.- 

இதைக் கண்ணோவுக்கு , 1 -உளுந்து 
நிறை தினம் 3 - தடவை , கண்ணிலிடலாம் . வயிற்றுநோய் , வாத 
ரோகங்கள் , இருமல் , பலவீனம் இவைகளுக்கு உள்ளுக்குக் கொடுப்ப 
துண்டு . ( அனுபவமுறை .) 


பஞ்சலவணபஸ்மம் . இதுவே சுண்ணம் . செய்முறை.- சவுக்கா 
ரம் , 1 ; வளயலுப்பு , 1 ; இந்துப்பு , 4 ; வெண்காரம் , 4 ; கரியுப்பு , 4 ; 
இவைகளை அமுரி (சிறுநீர் ) விட்டரைத்து பில்லை செய்து காயவை 
த்து ஓட்டிலிட்டு , 5 - வரட்டியில் புடம்போடவும் . உபயோகம். 
இதை வயிற்றுவலி , குன்மம் , காச்சக்கட்டி , சூலைக்கட்டி முதலியவை 
களுக்குக்கொடுக்கலாம் . மாத்திரை . - 10-20-உளுந் துங்றை கொடுக் 
கலாம் . (சாரசங்கிரகம் .) 

மாத்திரைகள் . 
பூர்வாசாரிகளால் தேவகண சிகிச்சை என்று ஏற்படுத்திய சில 
யோகங்கள் இதனடியில் காணலாம் . ரசம் , கந்தகம் , பாஷாணம் , 
லோஹம் ஆகிய இவைகள் சேருகிறபடியால் இவைகளை வெகு சாக் 
கிரதையாய் உபயோகிக்கவேண்டியது. இவைகள் குரூர மருந்துக 
ளாய் இருந்தபோதிலும் பிரமாண மறிந்து கொடுத்தால் வெகு ரோ 
கங்களை நீக்கும் . பிரமாணம் அதிகமானால் , துர்க்குணங்களைப் பிறப்பி 
ப்பதுமன்றி , சிலரில் பிராணம் சரீரம் விட்டு நீங்கும்படியாகவும் செ 
ய்யும் இவைகளைச் செய்யவும் , உபயோகிக்கவும் விருப்பங்கொண்ட 
வர்கள் முதல் , ரசவாத சாஸ்திரம் வாசித்து அதில் கண்டிருக்கிற 
பொருள்களைத் தெரிந்துகொள்ளவேண்டியது . ரசவாத சாஸ்திரகி 
யானம் இல்லாமல் பிரயத்தினப்பட்டால் , பலிப்பது கஷ்டம் , கஷ் 
டம் , கஷ்டம் . பலித்ததென்று வீணெண்ணம்கொண்டு கையாடுவது, 
அநர்த்தம் , அநர்த்தம் , அநர்த்தம் . 


ஒரு சரக்கை மற்றொரு சரக்கோடு சேர்ப்பிக்க, அக்கினிசகாய 
ம் முதல் வேண்டியது . அந்த அக்கினியின் சக்திக்கி ஒற்றதாய் சரக்கு 
ளும் கூடும் . மேலும் ஒரு சரக்குக்கிருக்கிற குணம், மற்றொரு சரக் 
கோடு சேர்ந்தபிறகு மாறி , நூதனகுணங்கள் பிறக்கின்றன . அது 
எப்படி எனில் : 


பைஷஜகல்பம் . 


151 


ஒரு பலம் ரசம் தனியாய் சாப்பிட்டபோதிலும் , அதின் பளு 
வால் வயிற்றிலிருந்து கழிந்துவிடுமே யொழிய, கெடுதி யொன்றும் 
பிரக்காது . அப்படி யிருக்கிற சரக்கை , குல்கந்தோடுசேர்த்து அரைத் 
தால் , காற்றிலிருக்கிற ஆவிஜென் என்கிற வாயு , சமனாய்ச்சேர்ந்து , 
ரசம்கருத்து குணம்மாறி விடுகின்றது . அதை -1-5 -உளுந்து இறை 
கொடுக்கவேண்டியதாகிறது . 2-3 - நாள்விடாமல் கொடுத்தால் வாய் 
ரணமாகிவிடும் . ரசத்தைக் காற்றுப்பட புடம்போட்டால் , காற்றிலு 
ள்ள ஆக்ஸிஜென் என்கிற வாயு , 2 - பங்குசேர்த்து சிந்தூரமாகிவிடும் . 
அந்தச் சிந்தூரத்தை உள்ளுக்குக்கொடுத்தால் , தாதுகளைக்கெடுத்து 
அநர்த்தம் செய்யும் . அந்த ரசச்சிந்தூரத்தையே சூடு அதிகப்பட எரி 
த்தால் , அதில் கூடியிருக்கிற ஆக்ஸிஜென் என்கிற வாயுநீங்கி , ரசம் 
மாத்திரம் விற்கும் . சூட்டைமற்றும் அதிகப்படுத்தினால் , ரசமே பரந் 
துவிடும் . அப்போது ரசவாதி பல்லை இளிக்கும்படி நேரிடும் . இந்த 
திருஷ்டாந்தங்களெல்லாம் உஷ்ண நிதானத்தைத் தெரிவிக்கி 
ன்றது . மேலும் ரசம் , கறியுப்போடு சேர்ந்து பூரம் , வீரம் , என்கிற 
இரண்டு உப்புகள் ஆகின்றன . பசம் , 1 -பங்கு , குளோகின் என்கிற 
வாயு , 1 - பங்கு , சேர்ந்து பூரம் பிரக்கின்றது . ரசம் 1 - பங்கு , குளோ 
ரின்வாயு , 2 -பங்கு சேர்ந்து வீரம்பிரக்கின்றது . பூரத்தில் 2 -உளுந் 
துறை வரையில் கொடுக்கலாம் . வீரத்தில் 20 -உளுந்து நிறைகொ 
டுத்தால் கொன்றுவிடும் . இந்தத் திருஷ்டாந்தரங்கள் சரக்குகள் கூடு 
கிற விதங்களையும் , அந்த விதிகளால் கூட்டுகளுக்குண்டாகிற குண 
ங்களையும் தெரிவிக்கின்றன . பூரம் செய்வதில் கைப்பிசகாய் , வீரம் 
பிறந்துவிட்டால் , ரசவாதி எடுத்துக்கொண்ட பிரயாசையும் , சிலவழி 
த்தபணமும் வியர்த்தமாய்விடும் . ரசம் கந்தகத்தோடு சேர்ந்து லிங் 
கம் , ஆகின்றது . இது கெடுதி செய்கிற மருந்தல்ல . 

இனி கந்தகத்தைக்குறித்து சில சங்கதிகள் சொல்லப்படும் . கந் 
தகம், தனியாய் 1 - விராகநிறை வரையில் கொடுக்கலாம் . நன்மைசெ 
ய்யும் . கந்தகமும் , பொட்டிலுப்பும் சேர்ந்து இரண்டுவித பதார்த்தம் 
கள் பிறக்கின்றன. ஒன்று வாயுரூபமாகவும் , மற்றொன்று திருவரூபமா 
கவும் இருக்கும் . வாயுரூபசரக்கு இரும்பலை யுண்டாக்கும் , மூச்சடை 
ப்பைப் பிறப்பிக்கும் , துர் வாசனைகளை நீக்கும் . திரவரூபமாகிய கந்த 
கத்திராவகம் , மிகுந்த கொடிய சரக்கு ; எல்லாவற்றையும் நாசப்படு 
த்திவிடும் . அப்படி யிருந்தும் , விதிப்பிரகாரம் கொடுத்தால் , அவ்வ 
ளவு நன்மையைத்தருகிற மருந்து ஒன்றுமில்லை . 

கந்தகம் , பொட்டிலுப்பு , கண்ணாம்பு சேர்ந்து மத்தாப்பு மரு 
ந்து ஆகின்றது . சுண்ணாம்புக்கு பதில் கரி ஒருபிரமாணத்தில் சேர் 
து பாண மருந்தும் , ஒரு பிரமாணத்தில் புருசு மருந்தும் ,ஒருபிரமா 
ணத்தில் , சக்கிரபாண மருந்தும் இவ்விதமாய் பலவித விகோ தபாண 
மருந்துகள் ஆகிறதுமல்லாமல் , ஒருபிரமாணத்தில் சேருகிற கந்த 
1, ம் , உப்பு , கரி, வெடிமருந்தாகி அனேக அநர்த்தங்கள் செய்வது 
எல்லோருக்கும் தெரிந்தவிஷயம் . 

இவ்லித திருஷ்டாந்திரங்கள் சொல்லப்புகின் விஷயம் விரியும் . 
ஆகையால் , முடிவானவார்த்தை என்னவெனில் , ரசவாத சாஸ்திரம் 
அறிந்த ரசவாதிக்கே, ரசாயனங்களைச் செய்ய யோக்கியதையுண்டு, 


• 152 


பைஷஜகல்பம் . 


இனி ரசம் , கந்தகம் , பாஷாணம் , மனோசிலை, தாளகம் , அயம் , 
முதலிய சரக்குகள் சேர்ந்த சில யோகங்கள் இதனடியில் காணலாம் . 
அவைகளுக்கு தேவதைகள் பெயர் இட்டிருப்பதால் , தேவர்களுக்கு 
உபயோகப்படுத் தின தாய் யூகிக்கலாம் . இவைகளைக்செய்து உபயோ 
கிக்க நமக்கு யோக்கியதை இல்லை; ஆகையால் ஒவ்வொரு யோகங்க 
ளில் சேருகிற சரக்குகளை மாத்திரம் என்னால் கூடியவரையில் தெரி 
ந்து குறித்திருக்கிறேன் . சில யோகங்களின் , சரக்குகள் என் விசார 
ணைக்குள் அகப்படாததினால் , அவைகளின் பெயர்களைமாத்திரம் குறி 
த்திருக்கிறேன் . இந்த யோகங்கள் மூலிசங்கலிதம் , சாரசங்கிரகம் 
என்கிற கிரந்தங்களில் காணலாம் . 

ஆநந்தபைரவரசம்.- இதில் சோகிற சரக்குகள் . நாபி , திரி 
கடுகு , கந்தகம் , வெங்காரம் , தாம்பிரபஸ்மம் , கரி ஊமத்தன் விரை , 
லிங்கம் சமநிறை , கஞ்சா கஷாயத்தில் அரைப்பு . 

ஆனந்தரசம்.- இதில் சேருகிற சரக்குகள் . நாபி , ரசம் , மனோ 
சிலை , கந்தகம் , லிங்கம் , வெங்காரம் , சம.நிறை ; எலுமிச்சம் பழரசம் 
விட்டரைப்பு . 

சச்சுதாநந்தபைரவரசம் -- ( ச - ள் ) ரசம் , கந்தகம் , நாபி , சாதிக் 
காய் , மிளகு , இஞ்சி ரசம் . 

சந்நிபாத பைாவாசம்.- ( ச - ள் ) 7 சம் , கந்தகம் , நாபி , வங்கபஸ் 
மம் , வெங்காரம் , அத்திப்பால் . 

சந்நிபாதாந்தக ரசம்.- ( ச - ள் ) ரசம் , கந்தகம் , அப்பிரகபஸ்மம் , 
யவக்ஷாரம் , வெங்காரம் , சத்திச்சாரம் , சீரகம் , திரிகடுகு , திரிபலை , 
சயிந்தலவணம் , சித்திரமூலகஷாயம் . 

காலாந்தபரைவரசம்.- ( ச - ள் ) ரசபஸ்மம் , சொர்ன்ன பஸ்மம் , 
சங்கு , கந்தகம் , முத்து , வெங்காரம் , சித்திரமூலகஷாயம் . 

காலபரைவரசம் .-- ( ச - ள் ) நாபி , மிளகு , கந்தகம் , ரசம் , வெங் 
காரம் , பேயத்திப்பால் , 

பூர்ணசந்திரோதயரசம்.- ( ச - ள் ) தங்கரேகு , ரசம் , கந்தகம் , 
செம்பருத்திப்பூ ரசம், திரிகடுகு , சாதிக்காய் , லவங்கம் , முந்திரிப் 
பருப்பு . 

லோகோத்மதுரசம்.- வினோதபேதியையுண்டாக்கும். நகம் உந் 
தி இவைகளில் தடவினாலும் , புஷ்பச்செண்டில் தெளித்து மொகந் 
தாலும் பேதியாகும் . 

ஜலமஞ்சரி .-- ( ச - ள் ) கந்தகம் , லோஹம் , வெங்காரம் , சீனக்கா 
ரம் சங்குப்பொடி , சிலாஜித்து , சஹஸ்திரபேதி, கல்நார் , வகை 1 - க்கு 
1 பங்கு வெடியுப்பு 10- பங்கு . 

காளமேஹநாராயண சிந்தூரம் .-- ( ச - ள் ) வெடியுப்பு , சீனம் 
துரிசு, வெங்காரம் , 5 வாக்ஷாரம் , கல்லுப்பு , பூநீர் , ரசம் , லிங்கம் , அரி 


பைஷஜகல்பம் . 


153 





தாரம் , கந்தகம் , மனோசிலை , சமநிறை , தூ , துளை , கண்டங்கத்திரி , 
ஆடாதோடை இவைகளின் ரசத்தில் அரைப்பு . 

பாரதி ரசம்.-- ச - ள் ரசம் , கந்தகம் , வங்கபஸ்மம் , வெங்காரம் , 
ஆலம்பால் . 

கல்லியாண பைரவரசம் .-- ச - ள் கந்தகம் , லிங்கம் , வெங்காரம் , 
திரிகடுகு , எலுமிச்சம்பழ ரசம் . 

கெருட்துவாஜ ரசம்.-- ச - ள் ரசம் , லிங்கம் , அப்பிரக பஸ்மம் , 
கந்தகம் , திரிகடுகு , உப்பு , லவங்கம் , திப்பிலிமூலம் , சிறு செருப்ப 
டை ரசம் . 

விஸ்வம்பர ரசம்.- ச - ள் ரசம், கந்தகம் , எருக்கன் வேர் கஷா 
யம், கோழிபித்தம் , மயில் பித்தம் . 

வைஷ்ட்ணவ ரசம் .-- ச - ள் லிங்கம் , திரிகடுகு , நாபி , கஷாயம் . 
திரிவீக்கிரம ரசம் .-- ச - ள் லிங்கம் , நாபி , திப்பிலி , தயிர்நீர். 

கனகசுந்தர ரசம்.- ச - ள் லிங்கம் , கந்தகம் , நாபி , ஊமத்தின் 
விரை , எலுமிச்சம்பழரசம் . 

நாராயண ரசம் . - ச - ள் துருசி , தாளகம் , மிளகு , கஷாயம் , 
எலுமிச்சம்சழரசம் . 

ராசபூபதி ரசம் .-- ச - ள் ரசம் , கந்தகம் , நாபி , அரப்பொடி , செ 
ம்பு , மிளகு தூள் , எலுமிச்சம்பழரசம் . 

நவலோஹ அக்கீனிதமார ரசம் .-- ச - ள் ரசம் , தங்கரேகு , 
ள்ளிரேகு , வங்கரேகு , இரும்புதகடு , கருவங்க தகடு , செம்புரேகு , 
துத்திநாஹரேகு , எருக்கன்வேர் கஷாயம் . 

ஜயவிக்கிரம ரசம் . - ச - ள் ரசம் , கந்தகம் , நாபி , தாளகம் , பா 
ஷாணம் , வெங்காரம் , துருசி , எருக்கன் வேர் கஷாயம் , சர்ப்பவிஷம் , 
எருமை பித்தநீர். 

நாரசிம்ஹ ரசம். - ச - ள் நாபி , ரசம் , லிங்கம் , கந்தகம் , கரசிலா 
ங்காணி ரசம் , 

திருநேத்திர ரசம் .-- ச - ள் ரசம் , நாபி , கந்தகம் , தாம்பிரபஸ்மம் 
பால் , நொச்சி ரசம் . 

சந்நிபாதசுராங்குச ரசம் . - ச - ள் ரசபஸ்மம் , அப்பிரக பஸ்மம் 
தாளகம் , ஹேமாணிகம் , பெருங்காயம் . 

ஜயமங்கள ரசம் . - ச - ள் ரசபஸ்மம் , அப்பிரக பஸ்மம் , காந்த 
பஸ்மம் , லோஹபஸ்மம் , வெங்கலபஸ்மம் , இரும்புபஸ்மம் , தாளகம் , 
ஹேமாக்ஷிகம் , திரிகடுகு , நாபி , வெங்காரம் , சித்திரமுலம் . 

பிரதாபலங்கேஸ்வர ரசம்.- ச - ள் ரசம் , அப்பிரக பஸ்மம் , கந் 
தகம் , திரிகடுகு , லோஹபஸ்மம் , சங்குபஸ்மம் . 

பஞ்சலோஹசிந்தூரம் . - ச - ள் தங்கம் , வெள்ளி , வங்கம் , லிங்கம் 
வள்ளைச்சாறுவளைவேர் ரசம் , 

20 


வெ 


1 


154 


பைஷஜகல்பம் . 


சித்தபைரவரசம் , சுத்தபைரவரசம் , சொர்னாந் தபைரவரசம் , 
பிர்மானந்தபைரவரசம், விநோதபைரவரசம் , தசவித அக்கினிகு 
மாரரசம் , சுவயமக்கினிரசம் , வங்கேஸ்வரரசம் , சர்வஜித்து ரசம் , மே 
ஹகுலாந் தகரசம் , குன்மகுடாரம் , வாதராக்ஷசரசம் , ராஜமிருகாங் 
கரசம் , மஹாராஜமிருகாங்க ரசம் , ராஜகண்டேஸ்வரரசம் , ராஜரா 
ஜேஸ்வரரசம் , வசந்தகுசுமாகரரசம் , மஹாவசந்தகுசுமாகரரசம் , லல 
க்கேஸ்வரரசம் , ஏகரதசருத்திரரசம் , சிந்தூர பூஷணம் , சிந்தாம 
ணிரசம் , திரைலோக்கிய சிந்தாமணிரசம் , திரைலோக்கிய சூடாமணி 
ரசம் , திரைலோக்கியரக்ஷாமணிரசம் , பாஷாணபின்னவச்சிரரசம் , 
நவலோஹபூபதிரசம் , பூபதிரசம் , சூலைப்பூபதிரசம் , சுவச்சந்தபைர 
வரசம் , மனோஹரபைரவரசம் , பூதபைரவரசம் , விதாரணபைரவர 
சம் , சங்கரபைரவ ரசம் , காருண்ணியபைரவரசம் , விஜயபைரவரசம் , 
மதனபைரவரசம் , சித்தாக்கினிகுமாரரசம் , உத்தமாக்கினிகுமாரரசம் , 
திவ்வியாக்கினிகுமாரரசம் , தாளகேஸ்வரரசம் . 

சுத்தமண்டூரம் - மஹாமண்டூரம் - சித்தமண்டூரம் - நாராயண 
மண்டூரம் . 

கவாடதளிகை செய்ழறை.- அபினி, 6 ; சுக்கு , 7 ; . திப்பிலி , 
8 ; சீரகம் , ; 9 ; மிளகு , 10 ; இவைகளின் தூள்களை வராகனெடை 
கணக்காய் எடுத்து கல்வத்திலிட்டு , விஷ்ணுகிராந்தி கஷாயத்தால் 
4 - சாமமரைத்து , பசும்பயறுபோலும் , மிளகுபோலும் உருட்டி , கீழ 
லில் உலர்த்திக்கொள்ளவும் . உபயோகம் .-- இதை வயிற்றிரைச்சலு 
டைய கழிச்சலுக்குக்கொடுத்தால் , வாயுவைப்போக்கி , மலத்தை இறு 
கச்செய்யும். மாத்திரை.- குழந்தைகளுக்கு சிறிய குளிகையில் 1 - ம் , 
பெரியவர்களுக்கு , பெரியகுளிகையில் 1-2 - ம் , கொடுக்கலாம் , ( அனு 
பவமுறை .) 

லேகியங்கள் . 
வீரியவிருத்திலேகியம் . செய்ழறை .-- சாலாமிசிரி-8 ; சாரைப் 
பருப்பு -2 ; சாதிக்காய் -2 ; லவங்கம் -2 ; ரூமிமஸ்த்தகி -2 ; திராக்ஷப 
ழம் -8 ; கசகசா -4; வாதுமைப் பிசினி -2 ; முருங்கைவிரை-2 ; கஞ்சா 
5 ; குங்குமப்பூ -1 ; சருக்கரை -76 ; பால் , தேவையானது . முதல் 
சரக்குகளை பங்கு கணக்காய் நிறுத்தெடுத்து பால்விட்டரைத்து , மற்ற 
பாலில் கரைத்து பிறகு சருக்கரைசேர்த்து காய்ச்சி லேகியபதத்தில் 
இறக்கி ஆறினபிறகு 5 - பங்கு தேனும் , 10 - பங்கு நெய்யும்விட்டு 
தேவையான வெள்ளிரேகும் சேர்த்து கலந்துக்கொள்ளவும் . மாத் 
திரை.-- -1 , வராகலிறை கொடுக்கலாம் . ( அனுபவமுறை. ) 

தீபாக்கினிலேகியம் . செய்முறை.- தீபாக்கினி சூர்ணம் , 1 
பங்கு ; வெல்லம் , 1 - பக்கு ; நீர் , , -பங்கு ; இவைகளைச் சேர்த்து 
முறைப்படி லேகியம் செய்துக் கொள்ளவும் . 

சண்டமாருதலேகியம் செய்முறை .-- கண்டங்கத்திரி ரசம் 
தூதுவளை ரசம், மணத்தக்காளி ரசம், சங்கு இலைரசம் , ஆடாதோடை 
ரசம் , வகை - 1 - க்கு படி -4 . கலந்து அதில் 5 - பலம் சர்க்கரை கரைத் 


பைஷஜகல்பம் . 


155 


பாகுசெய்து அதில் திப்பிலி , அரத்தை , சுக்கு , வைகளின் தூள் 
வகை 1 - க்கு கழஞ்சி , 10 ; தூவி வீசம் படி நெய்யும் , -படி தேனும் , 
விட்டு மிஸ்ரமித்துக் கொள்ளவும் . உபயோகம் . - இதை கபரோ 
கங்களுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை - 1-2 , வராகநிறை 
கொடுக்கலாம் . 

வடகங்கள் . 
மண்டூரவடகம்.-( ச - ள் ) - மண்டூரம் , 5 - பங்கு ; திரிகடுகு , சீர 
கத்துவயம் , மரமஞ்சள் , இந்துப்பு , வாய்விளங்கம் , லவங்கம் , அஜ 
மோதம் , வகை - 1- க்கு - 1- பங்கு . இவைகளைக்கூட்டி கரிப்பான் ரசத் 
தால் ஆட்டி , தேத்தாங்கொட்டை காத்திரம் உண்டைகள் செய்துக் 
கொள்ளவும் , உபயோகம்.- இதைப் பாண்டு , காமாலை , சோபை , 
க்ஷயம் , பழயசுவரம் , இவைகளுக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை .--- 
1-2 - வடகம் கொடுக்கலாம் . 

சந்திரபிரவாஹ வடகம் . 

நாநாவிதயோகங்கள் . 
விரேசனமிளகு செய்ழறை.- கள்ளிமரத்தை துளைத்து அதில் 
தேவையான மிளகைவைத்து , சள்ளிமரத்துண்டாலையே அடைத்து 
காவிலை சுற்றி 21 - நாள் ஊறவைத்து எடுத்துக்கொள்ளவும் . உபயோ 
கம்.- இதை மலபந்தத்துக்கு உபயோகிக்கலாம் . மாத்திரை. --பிர 
கிரிதி அறிந்து 1-2-3- மிளகைக் தாம்பூலத்தோடு மென்று விழுங்கும் 
படிச் செய்தால் , பேதியாகும் . 

லவங்கத்தையும் இதே பிரகாரம் செய்துக்கொடுக்கலாம் . 
பஞ்சமூலம் . - திப்பிலிமூலம் , பேரரத்தை , சித்திரமூலம் , சுக்கு , 
சிறுதேக்கு , இக்கூட்டுக்குப்பெயர் . 

லஹுபஞ்சழலம் . --சிறுவழுதுணம் , சிறுநெருஞ்சில் , சிறுமல் 
லிகை , கண்டங்கத்திரி , பெருமல்லிகை , இவைகளின் வேர்கள் . 

மஹா பஞ்சழலம்.- பாதிரிவேர் , வாகைவேர் , பெருங்குமுழம் 
வேர் , வில்வவேர் , தழுதாழைவேர் , இக்கூட்டுக்குப் பெயர் .. 
விஷப்பிரதிவிஷங்கள் , அல்லது முறிவுகள் . 
சுண்ணாம்பு - இதற்கு சீந்தில் சாறு , மஞ்சள் , இவைகள் முரிவு . 
தாம்பிரகளிம்பு.- இதற்கு நொச்சிரசம் முரிவு . 
எருக்கன்பால் . - இதற்கு நீலிமுரிவு . 

vil . 
சரக்கொண்ணை . கருணைக்கிழங்கு. - இவை 
ரசம் முறிவு . 

.i] lli Oil . 
வாழப்பழம்.- இதற்கு மிளகுமுரிவு . utira Gun . 
பால்.- இதற்கு திரிகடுகு முரிவு . 
மாமிசங்கள்.-இவைகளுக்கு பருத்தி இலைர 


5 


156 


பைஷஜகல்பம் . 


** கோதுமைமுதலிய மாவுகள்.- இவைகளுக்கு பெருங்காயம் 
கொத்துமல்லி தழை முரிவு . 

ரசம்.- இதற்கு கந்தகம் முரிவு . சகலவிஷத்துக்கு முரிவு . 


6 - வது அத்தியாயம் . 


O 


துகள் 


நெபர் 
. 


இங்கிலீஷ் மரு இங்கிலீஷ் மருந்துக்கு பதில் உ 

ங்கிலீஷ் மருந்துக்கு பதில் உபயோகப்படு 

த்த தகுதியான தமிழ் மருந்துகள் . 
British Offi May be employed as substitute. 
cinal Articles. 
தமிழ் பெயர். 

இங்கிலீஷ் பெயர்கள் , 


1 , சீமை நன்னாரி நன்னாரிவேர் . 

வேர் . காவ்ஜபான் . 
|Sarsaparilla. பால்வள்ளி . 


Hemidesmus . Root . 
Gouzaban ; Echium . 
Ichnocarpus frutescens. 


2 சாண்டொனின் புரசன்விரை . 
|Santonin .. பப்பளிப்பால் . 

மாம்பருப்பு . 
காட்டு சீரகம் . 


Butea frondosa .. 
Juice of Papaya. 
Mango seeds. 
Vernonia anthelmintica . 


3 சிக்கோனாபார்க் . குடசப்பாலை . Conessi Bark , 
|Cinch o n a வேப்பம்பட்டை . | Nim Bark . 
Bark . தேன் பூச்சி மரப் Bark of Cedrela Toona . 

பட்டை , 


4 காய்புட்டி எண் சுக்குநார்புல் தை |Lemon Grass Oil . 
ணெய் . 

லம் . 
Oil of Cajuput 
5 பெப்பர் மின்ட் ஓமத்தைலம் . 

Oil of Omum .. 
தைலம் . புதீனா. 

Micromeria capitellata. 
Oil of Pepper 

mint.. 
தீபாக . 
ன 

இலை , Dhatura. 
முறைப்படி லேகியம் வி 

சண்டமாருதலேகியசடாமாஞ்சி ./ Nardostachys Jatamansi . 
தூதுவளை ரசம் , மணத் 
ரசம் , வகை - 1 - க்கு 


66 . 


பக்கு ; வெல்ல ; ஊமத்தன் 


விரை . 


பைஷஜகல்பம் . 


157 


நெம்பர் 


இங்கிலீஷ் மரு இங்கிலீஷ் மருந்துக்கு பதில் உபயோகப்படு 

ந் துகள் . த்த தகு தியான தமிழ் மருந்துகள் . 
British Offi May be employed as substitute. 
| cinal Articles . 

தமிழ் பெயர் . இங்கிலீஷ் பெயர்கள் . 


8 காஸ்டர். 

Caster . 


புழுகு . 


Odorous Secretion of 

Viverra Zibetha. 


9 கைனோ. 
Kino . 


புரசன் பிசின் , 


Bengal Kino . 


10 ஒக்பார்க் . 

Oak Bark. 


LDR H M 604 Pomegranate fruit bark . 

தோல் . 
கருவேலன்பட்டை Babul Bark . 
ஆவாரை. 

Bark of Cassia auriculata 


11 மாசக்காய் . 

Oak Galls . 


நெல்லிவற்றல் . 
கர்க்கடகசிங்கி . 
கடுக்காய் 


Dried fruit ofPhyllanthus 

Emblica . 
| Rhus Succedanea . 
Terminalia Chebula . 


12 சுக்கு ,, 

கஸ்த்தூரிமஞ்சள். Zingiller Cassumunar . 
Ginger . 

. பூலாங்கிழங்கு . Zingiber Zerumbet. 
13 சீமை அதிமது குன்றுமணிவேர் . | Root of Abrus Precatori 

ரம் . 

LiquoriceRoot 
-11 பார்லி . 

Rice . 
Barley. 


us . 


அரிசி . 


Rice flour . 


15 கோதுமைமாவு, அரிசிமாவு . 

Wheaten flour 


16 ஜயதூன் எண் வேர்க்கடலை 

எண் வேர்க்கடலை எண் Ground - nut Oil. 
ணெய் . 

ணெய் . 
Olive Oil .. நல்லெண்ணை , 

Jinjili Oil. 


Kutira Gan .. 


17 டிரெகெகாந்த் . கதீராகோந்து . 

Tragacanth . பாதாம்பிசின் . 


1.58 


பைஷஜகல்பம் . 


நெம்பர் 
. 


இங்கிலீஷ் மரு இங்கிலீஷ் மருந்துக்கு பதில் உபயோகப்படு 
ந்துகள் . 

த்த தகுதியான தமிழ் மருந்துகள் . 
British Offi May be employed as substitute. 
cinal Articles . 

. 

தமிழ் பெயர். இங்கிலீஷ் பெயர்கள் . 


Wood apple Gum . 

. 


18 சீமை விளாம்பி விளாம்பிசின் . 

சின் . 
Gum Acacia . 


19 இபிகாசியு என. எருக்கன் வேர்ப்ப Mudar Root Bark . 
Ipecacuanha. ட்டை . 

நாய்ப்பாலையிலை , Tylophora Leaves . 


20 ஆர்மொரேசிய . முருங்கைவேர் . Moringa Pterygosperma . 

Armoracia . 


21 ஸ்குவில் . 

Squill. 


விஷமூங்கில் . 
நறிவெங்காயம் . 


|Crinum Root .. 
Indian Squill. 


சங் 


22 கொபேபா . மர எண்ணை . Wood OilGurjun Balsam . 

Copaiba . தனத்தைலம் . |Sandalwood oil . 
23 ஸர்பென்டேரிய பெருமருந்து Root of Aristolochia In 
ரூட் . 

dica .. 
Serpentaria 
Root .. 


24 ஸினிகரூட் . 

குப்பைமேனிரசம் . Juice of AcalyphaIndica . 
Senega Root . * L C S 603 L Inspissated Juice of Justi 

இலை ரசம் ,. cia Adhatoda . 


25 காட்லிவர் ஆயல் தேங்காய்ப்பால் . Jaice of Cocoa Nut . 

|Cod Liver oil . சுறாமீன்நெய் . Shark Liver Oil . 


26 எர்கட் , 

Ergot . 


கஞ்சா. 

|Indian Hemp . 
ஹொலயர் கண்ட . 
காக்டான்விரை. Seeds of Pharditis Nil 

kaladana . 
சிவதைவேர் . Ipoinoea Turpethum .. 


27 ஜாலப் . 

Jalap . 


பைஷஜகல்பம் . 


159 


நெம்பர் 


இங்கிலீஷ் மரு இங்கிலீஷ் மருந்துக்குபதில் உபயோகப்படு 
ந்துகள் , 

த்த தகுதியான தமிழ் மருந்துகள் , 
British Offi May be employed as substitute . 
cinal Articles .. 

தமிழ் பெயர் . | இங்கிலீஷ் பெயர்கள் . 


28 மெஜீரியன் பாசித்திர மூலவேர்ப் Root Bark of Plumbago 

Rosea . 
Mezereon Bark 


பட்டை , 


29 மாடிகொலீவ்ஸ் . பனைம்பஞ்சு. 

MaticoLeaves . நென்னம்பஞ்சு. 


நிலவேம்பு . 


30 குவாஷ்ய, 

Quassia . 


Kariyat .. 


31 ஜெனஷன்ரூட் . சூரத்துநிலவேம்பு . Chiretta . 

Gentian Root . சீமைநிலவேம்பு 


வெள்ளருகு . 


32 கலம்பரூட் . அமிர்தவள்ளி . 

Cicendia Hyssopifolia . 
|Calumba Root |மரமஞ்சள் . Gulancha .. 

Coscinium Fenestratum, 
33 கஸ்பேரியபார்க் மிளகரணைவேரின் Toddalia Root Bark . 

Cusparia Bark 


பட்டை . 


1 


அனுபந்தம் . 


பூர்வாசாரிகள் குறித்திருக்கிற 4448 , ரோகங்கள் எளிதில் 
யும்பொருட்டு , வகுப்புகளாய் பிரித்திருக்கின்றன . ஒவ்வொரு ருஷி 
ஒவ்வொரு விதமாய் பிரித்திருக்கிறார் . ஆயுள் வேதத்தில் கண்டிருக் 
கிற வகுப்புகள் எவை எனில் : -- 

1 .-- காதரோகங்கள் ; கிரந் திரோகங்கள் . Injuries add Tu 


mours . 


2 .-- இந்திரிய ரோகங்கள் ; சிரோ ரோகங்கள் . Diseases of 

the senses and the head . 
3.- சர்வாங்க ரோகங்கள் . General diseases. 
4 .-- பூதகண ரோகங்கள் . Derangement of the facalties 

from demoniacal possessions. 
5. - பால ரோகங்கள் ; பாலிந்த ரோகங்கள் . Diseases of in 

fant and nurses . 
6.- விஷப்பிரதிவிஷம் . Antidotes.. 
7 .-- ரசாயனம் . Alchemistry , 
8 .-- மனுஷிய அபிவிருத்தி . Means of increasing the human 


race . 


வேறொரு சாஸ்த்திரத்தின் வகுப்புகள் எவை எனில் : -- 
1.-- சாத்திய ரோகங்கள் . Carable diseases . 
2 : -கஷ்ட சாத்திய ரோகங்கள் . Diseases cured with diff 

culty . 
3.- அசாத்திய ரோகங்கள் . Incnrable diseases . 


மற்றொரு சாஸ்திரத்தின் வகுப்புகள் எவை எனில் : -- 
1.-- பாரம்பரிய ரோகங்கள். Hereditary diseases . 
2.- ஆகந்துக போகங்கள் . Acquired diseases , 


சரகம் என்கிற சாஸ்திரத்திலும் , இன்னம் சில உயர்ந்த கிரந்த 
க்களிலும் , ரோகங்கள் , 4 - வகுப்புகளாய்ப் பிரித்திருக்கின்றன ; 
அவை எவை எனில் : 

1.- ஆகந்துகரோகங்கள் . Accidental diseases . 
2. - நிஜ ரோகங்கள் , அல்லதுசரீரரோகங்கள் . Bodily diseases , 


ரோகவகுப்புகள் . 


161 


3 .-- மானசரோகங்கள் . Mental diseases . 
4. --ஸ்வாபாவிக ரோகங்கள் . Natural diseases . 


எவை 


ஸிஸ்ருதத்தின்படி ரோகவகுப்புகள் இரண்டு ; அவை 
எனில் : 
1 .-- ஸஸ்த்திர சாத்திய ரோகங்கள் . Diseases cured by 

manual treatment . 
2.- லினேயா திகிரியா சாத்திய ரோகங்கள் . Diseases cured 

by metlicine . 


இவ்விதமாக வகுப்புகள் பிரித்திருந்தபோதிலும் , உயர்ந்த சில 
கிரந்தங்களில் கண்டிருக்கிற வகுப்புகள் , 7 ; அவை எவை எனில் : -- 

1.-- அதிபால பிரவர்த்தித ரோகங்கள் . Hereditary diseases. 
2 .-- ஜன்மபல பிரவர்த்தித ரோகங்கள் . Diseases of the 

embryo. 
3.- தோஷபல பிரவர்த்தித ரோகங்கள் . Diseases ok the hu 


mours . 


4 .--- சாங்காதபல பிரவர்த்திதரோகங்கள் . Accidental diseases . 
5. - காலபல பிரவர்த்தித ரோகங்கள் , Diseases caused by cold , 

heat , rain , storms , & c . 
6.- தய்வபல பிரவர்த்தித ரோகங்கள் . Diseases that arise 

by the abuse of the Deities or Brahmins. 
7.- ஸ்வபாவபல பிரவர்த்தித ரோகங்கள் . Natural diseases. 


: 0 : --- 


பூர்வாசாரிகள் செய்த இவ்விதப்பிரிவுகள் அனுசரிக்காமல் அக்ஷர 
வர்க்கம் அனுசரித்து ரோகங்கள் , ரோகங்கள் மேல் பிரயோகப்படுத் 
தத் தகுதியான இந் நூலில் கண்டிருக்கிற ஔஷதங்கள் , ஆகிய 
இவைகளை இந்த அனுபந்தத்தில் காண்பிக்கப்படும் . இவ்வித ரோக 
அட்டவணையின் பிரயோசனம் என்னவெனில் , சந்தேகப்படுகிற மன 
தை , இந்த ரோகத்துக்குக் கைகண்ட ஔஷதம் இதுவே என்று 
திடப்படுத்தும் ; மறந்து இருக்கிற பொருள்களை ஞாபகப்படுத்தும் . 

ரொககாரணங்கள் , ரோகநிதானம் , சிகிச்சைகிரமம் , இவை 
முதலியவைகளை விபரமாய் அறியவிரும்புகிறவர்கள் , என்னால் இயற்ற 
ப்பட்ட “ இங்கிலீஷ் வைத்திய சங்கிரகம் என்னும் கிரந்தத்தைப் 
பார்வையிடலாம் . 

21 


162 


வைத்தியமரியாதை . 


சிகிச்சைபேதங்கள் . 
தய்வசிகிச்சை -- ரசம் , கந்தகம் , பாஷாணம் , முதலிய தாதுவர் 
க்க ஒளஷதங்களைக்கொண்டு செய்யும் சிகிச்சை . 

மானிஷ சிகிச்சை.-- ஓஷதிகொண்டு செய்யும் சிகிச்சை. 

ராக்ஷஸசிகிச்சை .-- காரம் , க்ஷாரம் , அக்கினி, சஸ் திரம் இவை 
முதலியவைகளைக்கொண்டு செய்யும் சிகிச்சை . 

மாந்திரீகசிகிச்சை . சித்தசிகிச்சை .-- மந்திரம் , பூசை , ஜபம் 
முதலியவைகளைக்கொண்டு செய்யும் சிகிச்சை . 


மருந்துட்டும்காலம்.- வாதரோகங்களுக்கு . போஜனம் செய்வ 
தற்குமுன் ஔஷதம் கொடுக்கவேண்டியது . பித்தரோகங்களுக்கு . 
போஜன மத்தியகாலத்தில் , ஔஷதம் கொடுக்கவேண்டியது . சிலே 
ஷ்மரோகங்களுக்கு . போஜனம் செய்தபிறகு ஔஷதம் கொடுக்க 


வேண்டியது . 


மருந்துண்ணபிறது வாயிலிடுவதற்குத் தகுந்த பதார்த்தங்கள் - 
வெற்றிலைக்காம்பு , கிராம்பு , ஏலம் , திராக்ஷபழம் , கொட்டைப்பாக்கு , 
இனிப்பு பதார்த்தங்கள் இவை முதலியவைகளாம் . 

ரோகிமனதைச் சந்தோஷப்படுத்துகிற கிருந்தியங்களெவை 
யெனில் . - சங்கீதம் , விகடம், அதிசயம் , பாராயணம், வேடிக்கை 
கதைகள் வை முதலியவைகளாம் . 


ரோகம் கர்ம ரூபம் . பூர்வகர்மத்தால் ரோகம் அனுசரிக்கின்றது . 
கர்மியாகிய ரோகியை , சிகிச்சகன்தொட்டு நாடிமுதலிய அஷ்டபரீ 
க்ஷைகள் செய்தபிறகு , ஸ்நாநம் செய்யவேண்டியது ; அதற்கு அனு 
கூலமில்லாவிடில் , கை கால்களையாவது சுத்தம் செய்துக்கொள்ள 
வேண்டியது . ( சரகம் . ) 

ரோகி எவ்வளவு கனவானானாலும் . வைத்தியனுக்கு ஆசனங்கொ 
டுத்து , உபசாரம் செய்து , மனதைச் சந்தோஷப்படுத்தி , உண்மை 
யையுரைத்து , வைத்திய தக்ஷணை ஈன்று , கொடுக்கிற ஒளஷதத்தை 
இரண்டு கைகள் ஏந்தி வாங்கி , நம்பிக்கையோடு உண்ணவேண்டி 

ரோகியின் கடமை. (சரகம் . ) இப்போது இக்கிரமத்தை அனு 
சரித்து நடப்பவர்கள் எவர்கள் ? 


யது . 


163 


THERAPEUTICAL INDEX OF DISEASES AND REME : 
DIES MENTIONED IN THE MEDICINAL 

PROPERTIES OF THIS WORK . 


This Index is written to aid the busy practitioner, in 
calling to mind a remedy at the moment of prescribing; a sort 
of list from which he may select the one he was unable to 
remember . 


ரோகவர்க்க அட்டவணை . 


இதில் ஸம்ஸ்க்குரத பெயர்களை அட்டவணையாய் எற்படுத்தி 
ஒவ்வொரு ரோகத்துக்குத் தகுந்த , இந் நூலில் கண்டிருக்கிற ஔஷ 
தங்கள் அடியில் குறித்திருக்கின்றன . இந்தப் பெயர்கள் விஸ்ருதம் , 
சரகம் , ஜீவரக்ஷாமிர்தம் , முதலிய கிரந்தங்களிலிருந்து சேகரிக்கப்ப 


ட்டன . 


வைத்தியன் ரோகத்துக்கு ஒளஷதம் நிர்ணயிக்கும் போது , தகு 
ந்தது இதுவென்று ஞாபகப்படுத்த இந்த அட்டவணை ஏர்ப்படுத்தப் 
பட்டது . ரோகத்துக்கடியில் கண்டிருக்கிற மருந்துகளில் இஷ்ட 
முள்ளது ஒன்று எடுத்து பிரயோகப்படுத்தலாம் . 


164 


7 - வது அத்தியாயம் . 


நெம்பர் -1 . 


பா 


E 


Is 


15 


" 


17 


19 


O 


( 5 


15 


ts 


20 


FIG . 1 


165 


நெம்பர் -1. 


ஜீர்ண உறுப்புகளைக் காண்பிக்கிற படம் . 


1. மேல்வாய் . Upper jaw . 
2. கீழ்வாய் . Lower jaw . 
3. நாக்கு . Tongue . 
4. மூக்குத் 

துவாரங்கள் . Nostrils . 
5. அன்னவாகி . தொண்டைக்கடியிலிருந்து , இரைப்பைக்குப் 

போகிற குழல் . ( Esephagus. 
6. குரல்வளை . The Larynx . இதற்கடியில் இருப்பது , சுவாஸக் 

குழல் . Wind pipe . 
7. உமிழ் நீர்க்கோளம் . Parotid gland . 
8. நாக்குக்கடியிலிருக்கிற உமிழ்நீர்க்கோளம் , Sablingual gland . 
9. அன்னாசயம் . இதுவே ஆமாசயம் ; தீனிப்பை ; இரைப்பை . 

The stomach . இதில் உண்ணுகிற பதார்த்தங்கள் வந்து 

விழுகின்றன . 
10-10 . யகிர்த் . ஈரல் ; கல்லீரல் . The Liver , பித்தத்தைச் சுறப்பி 

க்கிற உறுப்பு . 
11. பித்தாஸயம் . பித்தப்பை . The gall bladder . இதில் பித்தநீர் 

இருக்கும் . 
13. அக்கினியாஸயம் , இதுவே துணைக்கு V. Duodenum .. 
14. கணையம் . Pancreas . 
15-15-15-15 . மலாஸயம் . பெருங்குடல் . The large intestines 

இந்தக் குடல் மத்தியில் பாம்பு போல் வளைந்திருக்கிறது சிறு 
குடல் . இதுவே , பக்குவாஸயம் ; பாகாஸயம் . The small 

intestines . 
16. சிறுகுடல் , பெருங்குடலோடு சேருமிடம் . Gecum . 
17. பெருங்குடல் ஊர்த்தமுகம் . Ascending Colon . 
18. ஷ . குறுக்கு . Transverse Colon . 
19. ஷை . அதோமுகம் . Descending Colon . 
20. குதம் . Rectum . 
21. பலீகம் . இதுவே மண்ணீரல் ; கறுப்பீரல் ; செவுரொட்டி . 

Spleen . 
22. கழுத்து முள்ளெலும்புகள் . Cervical vertebre . 


1 


! 


166 


அக்கினிமாந்திய ரோகம் . 

అగ్నిమాంద్యరోగము. 
இதுவே.-- மந்தாக்கினிரோகம். - ன x ஸ் . 


DYSPEPSI 4. 


தேஹ போஷணைக்காக புசிக்கப்பட்ட அன்னபானாதிகள் போய் 
சேருகிற இடத்துக்கு " ஆமாசயம் ( அன்னாசயம் , the stomach )) 
என்றுபேர் . ஆமாசயத்தைச் சேர்ந்திருக்கிற சிறிய குடலுக்கு " அக் 
கினியாசயம் ( the duodenum ) என்று பெயர். அக்கினியாசயத்துக் 
குக்கீழ் " பக்குவாசயமும் (பாகாசயம் , the small intestines ), 
அதைத்தொடர்ந்து “ மலாசயமும் (the large intestines ), முடிவி 
" குதமும் (the rectum ) இருக்கின்றன . 

ஆமாசயத்தில் ஜனித்து , அன்னபானாதிகளைத் தஹிக்கிறதிரவத் 
துக்கு உதராக்கினி ( சாடராக்கினி- Gastric fluid ) என்று பெயர் . 
அந்த உதராக்கினி கிரமமாய் இருந்தால் , " சமாக்கினி என்றும் 
விஸேஷபதார்த்தங்களை தகிக்கும்படி அவ்வளவு சக்த்தி யுண்டாயி 
ருந்தால் " தீக்ஷணாக்கினி என்றும் - சாதாரணமாய் உண்ணுகிற 
உணவுகளைத் தக்க வல்லமை யில்லாமலிருந்தால் , மந்தாக்கினி 
என்றும் : சொல்லப்படும் . அந்த மந்தாக்கினி ஸ்திதியே அக்கினி 
மாந் திய ரோகமாம் . 
ரோகலக்ஷணம்.- இந்த ரோகத்துக்கு முக்கிய 

லக்ஷணங் 
கள் எவையெனில் மந்தப்பசி , ஈரக்குழியில் வேதனை , வாயுவிர்த்தி , 
வயிற்றுப்புசம் , மல அக்கிரமம் , புளி ஏப்பம் , பித்தநீர்வாந்தி , இவை 
முசலியவைகளாம் . 
சிகிச்சைக்கிரமம்.- தீபனவர்த்தனகாரி , பலகாரி 

ஔஷதங் 
கள் கொடுத்து உதராக்கினியைக் கிரமப்படுத்தவேண்டியது - சீக் 
கிரத்தில் பசனமாகி தேகத்தைப் போஷிக்கிற பதார்த்தங்களை உண் 
ணும்படி திட்டப்படுத்த வேண்டியது . 


தீபாக்கினி சூர்ணம் .-- 20 உளுந்துநிறை . 
சௌபாக்கிய சுண்டி .--- 1 -விராக விறை ( சுக்கு .) 
நாகராதி லேகியம் .-- 1 -விராலிவற ( சுக்கு .) 
சைந்தியவாதி சூர்ணம் . - 1 - ரூபாய் நிறை ( இந்துப்பு .) 

யோகமுறையாய் செய்த இவைகளில் ஒன்றை தேனிலாவது , 
எலுமிச்சம்பழ ரசத்திலாவது , தினம் 2-3 , தடவை கொடுத்துகொண் 
டுவந்தால் , அக்கினிமாந்தியரோகம் சௌக்கியப்படும் . 


167 


அக்கினி விரணம் . 

అగ్నిప్రనము . 


இதுவே - நெருப்புப்பட்டு காணுகிற புண் . 


BURNS .. 


சிகிச்சை கிரமம்.- இதில் உண்டாகிற கொப்புளத்தை ஊசி 
யால் குத்தி நீரை வெளிப்படுத்தி , காற்றுபடாமல் குளிர்ச்சியெண் 
ணெய் இனங்கள் தடவிகொண்டு இருக்கவேண்டியது . சீழ்சேர்ந்து 
துர்வாசனை எடுக்காமல் அப்போதைக்கப்போது நீர்விட்டு கழுவி 
விரணத்தை சுத்தியாய் வைக்கவேண்டியது . 

தேங்காய் எண்ணெய் . 
குக்கில் நவநீதம் . ( குக்கில் . ) 
ஆளிவிரைதைல நவநீதம் . ( ஆளிவிரை .) 

இவைகளில் ஒன்றை யோகமுறையாய் செய்து தடவிகொண்டு 
வந்தால் விரணம் ஆறும் . 

வெண்ணெயை ஈயத்துண்டால் கொஞ்சநேரம் அரைத்து பிறகு 
அதையெடுத்து பூசிகொண்டுவந்தால் விரணம் சீக்கிரம் உலறும் . 

வாழை இலை . - இந்த இலைமேல் தேங்காய் எண்ணெய் தடவி 
தினம் 3- தடவை கட்டிக்கொண்டுவந்தால் விரணம் ஆறும் . 

மெழதகளிப்பு.- நெருப்புப் பட்டவிடம் தோல் நீங்கி விர 
ண மாகி சீழ் வடியும்போது , கழுவி சுத்திசெய்து , மெழுகு களிம்பு 
துணிமேல் தடவி போட்டுக்கொண்டுவந்தால் விரணம் ஆறும் . 


அங்கசலனவாத ரோகம் 

అంగచలన వాతరోగము. 


துவே . - கம்பவாதம் .-- S037 . 

நடுக்குவாதம் . 
உதறுவாதம் . 


SHAKING PALSY . 


ரோகலக்ஷணம்.- சலனநரம்புகளுக்குக் காணுகிற ஒருவித வாத 
ரோகம் . சாதாரண மாய் தலை நடுக்கமும், கைநடுக்கமும் கண்டு 
பிறகு உடம்புக்கு வியாபிக்கிறதுண்டு, 


. 


168 

அஷ்ருக்தர ரோகம் . 
கைாடுக்கம் இருந்தால் " அஸ்த்தகம்பவாதம் ” (5 Songs ) 
அப்பாஹுகம் , ( 83Pws o.)கராக்ஷேபகம் , ( * 3so ) என்று 
பெயர் , 

தலைநடுக்கு வாதத்துக்கு .--சிரஹகம்பவாதம் (388s o ஒல் .) 
சிரச்சலனவாதம் ( 883 ) 9373 . ) என்று பெயர் . 

கால்நடுக்கு வாதத்துக்கு.-- பாதாக்ஷேபகவாதம் ( 387 
இல்ல . ) என்று பெயர் . 

சிகிச்சைக் கிரமம் . - வயது சென்றவர்களுக்குக் கண்டால் , ரக் 
த்தவிருத்தி செய்கிற மருந்துகள் , உஷ்ணகாரி மருந்துகள் கொடுக்க 


வேண்டியது 
. 


அயச்சிந்தூரம்.- இதில் 5-10, உளுந் துகிறை தேனில் கலந்து 
தினம் 2-3 , தடவை கொடுத்துக்கொண்டு வந்தால் , ரோகம் வசப்ப 
டும் . இதை மண்டலக்கணக்காய் கொடுக்கவேண்டியது . 

துத்தூரதைலம்.- இதை யோக முறையாய் செய்து முதுகு 
தண்டு எலும்பு மேல் தேய்த்து கொண்டு வரும்படி செய்யலாம் . 


அவருக்தர ரோகம் . 

అస్మద్ధరరోగము . 
இதுவே.- பிரதரரோகம் . - (3888 * x3y . 
ரக்த்தஸ்ராவரோகம் -- 6 ( * SS Xos . 

சூதகப்பெருக்கு . 
பெரும்பாடு , 


MENORRHAGIA .. 


ரோகலக்ஷணம் .-- கருப்பையிலிருந்து மாதம் ஒருதடவை காணு 
கிற ரக்த்தத்துக்கு சூதகம் என்று பெயர் . அது அதிகமாய் கண்டால் , 
பெரும்பாடு என்று சொல்லுவர் . வீடுவிலக்கம் சரியான நாட்களில் கா 

ணாமல் ,சீக்கிரம் அடிக்கடி காணுவதற்கும் – அல்லது வீடுவிலக்கம் கண் 
டு சாதாரணமாய் விற்கிறநாளில் நில்லாமல் அதிக நாள் வரையில் கண் 
டுகொண்டு இருப்பதற்கும் , அஸ்ருக்தரரோகம் என்று சொல்லலாம் . 

சரீரத்திலுள்ள தாதுக்கள் பலக்ஷண மடைந்து இருக்கும் போது . 
கருப்பையிலிருக்கிற தாதுக்களும் பலக்ஷணமடைந்திருக்கும் ; அப் 
போது தேகத்தில் ரக்த்தம் அதிகமானால் , கருப்பையிலும் ரக்த்தம் 
அதிகமாய் சேர்ந்து இந்தவியாதி பிறக்கின்றது . 


அஷ்ருக்தர ரோகம் . 


169 


சிகிச்சைக்கிரமம் .--- சுவரக் குறிகளைச் சமனப்படுத்த வேண்டி 
யது - கருப்பாசயத்துக்கு அதிகரக்த்தம் போகாமல் செய்யவேண் 
டியது -- சுவரக்குறிகள் நின்றபிறகு , ரக்த்தஸ்தம்பன காரிகளாகிய 
துவர்ப்புமருந்துகள் கொடுக்கவேண்டியது - பெலன் குறைவுபட்டி 
ருக்கும்போது , பலகாரிமருந்துகள் கொடுக்கவேண்டியது . 

தண்ணீர் .-- ஸ்திரீயை மல்லாக்கப் படுக்கவைத்து , மர்மஸ்த் 
தானத்தின்மேல் ஈரத்துணியைப் போட்டு , அது காயாமல் தண்ணீர் 
விட்டுக்கொண்டு இருந்தால் சுகுணம் பிறக்கும் . இதை யோனிக்குள் 
ளும் பீச்சலாம் . 

திரிசூலிகிருதம் . - ( கஞ்சா) 
மாஜும்.-- (கஞ்சா) 
வாசாதிகிரதம் . - ( ஆடாதோடை ) 

யோகமுறையாய் செய்த இவைகளில் ஒன்றை , தினம் 2-3; தட 
வை கொடுத்துக்கொண்டு வந்தால் சுகுணம் பிறக்கும் . 

பொட்டிலுப்பு.- இதில் 5 -உளுந்துநிறை : -ஆழாக்கு தண் 
ணீரில் கரைத்து 2-3 - மணிக்கொருதரம் கொடுத்துகொண்டுவந்தால் 
தேக உஷ்ணம் குறையும் . 

அத்திப்பால்.- இதில் 1 - ரூபாய் எடை சருக்கரைசேர்த்து , தி 
னம் 2-3 , வேளை கொடுத்துக்கொண்டுவந்தால் ரக்த்தம் நிற்கும் . 

அத்திப்பட்டை . -- இதில் மோர்விட்டு இடித்து பிழிந்தரசத்தில் 
-4 , ஆழாக்கு அளவு தினம் , 3 - தடவை கொடுத்துகொண்டு வந்தால் 
ரக்த்தம் நிற்கும் . 

தென்னம்பூ .-- இதை படித்து பிழிந்த ரசத்தில் - 8-4 , ஆழா 
க்கு அளவு தினம் 3 - தடவை கொடுத்துகொண்டு வரலாம் . 

புழத்த அரிசி.- இதைப் பொடித்து 1-1 , விராகவிறை தினம் 
2- தடவை கொடுத்துக்கொண்டுவந்தால் ரக்த்தம் நிற்கும் . 
மாசிக்காய்.- இதின்பொடி10-15 , 

உளுந்து விறை - சந்தலவங்கப் 
பட்டைத்தூள் , 10-உளுந்து விறை . இவைகளை தேனில் கலந்து தினம் 
2-3 , தடவை கொடுத்துகொண்டு வரலாம்.- --பலம் மாசிக்காய்த் 
தூளை , , -புட்டி வெந்நீரிலிட்டு ஊறவைத்து , அந்த கஷாயத்தை 
யோனியில் பீச்சலாம்- அல்லது அந்த கஷாயத்தில் துணியை நனை 
த்து யோனிக்குள் வைக்கலாம் . 

மாங்கொட்டைப் பருப்பு.- இதை அரைத்து , , -விராகவிறை 
வீதம் , தேனிலாவது வெல்லத்திலாவது கலந்து , தினம் 2-3- தடவை 
கொடுத்துகொண்டுவரலாம் . 

ஓலயர்கண்ட - இந்த இலையை அரைத்து , 1- துலாம் எடுத்து 
அதில் , 10-உளுந்து எறை ஏலப்பொடி சேர்த்து , தயிரில் கலந்து 
தினம் 2-3, தடவை கொடுத்துகொண்டு வரலாம் , 

22 


170 


அஜீர்ணரோகம் . 


--- ஆவாரன்பட்டை.- இதை முறைப்படி . கஷாயம் செய்து 1-4 , 
ஆழாக்கு அளவு உள்ளுக்குக் கொடுத்துகொண்டு வரலாம் . இந்த 
க்கஷாயத்தை யோனிக்குள்ளும் பீச்சலாம் . 

லவங்கப்பட்டை , ஏலம் , ஆவாரம்பூ , நெல்லிமுள்ளி, கற்கண்டு . 
இவைகளின் தூள், வகை 1 - க்கு வராகவிறை -3 . கலந்து 3 - பங்கா 
க்கி , 3 - இளநீரை மேல்தோல் சீவி, கண் திறந்து ஒவ்வொன்றில் ஒவ் 
வொருபங்கு போட்டு , அடைத்து ஜலத்தில் 60 - நாழிகை வைத்து 
பிறகு இளநீரை வடிக்கட்டிக்கொண்டு , அதில் கொஞ்சம் தேன் விட்டு 
கொடுக்கவும் . இவ்விதமாக தினம் 3 - வேளை கொடுத்துக்கொண்டுவந் 
தால் வியாதி வசப்படும் . 

நாயுருவி.- இதை யோகமுறையாய் கஷாயம் செய்து , 4 - ஆழா 
க்கு அளவு தினம் 3- தடவை கொடுத்து கொண்டுவரலாம் . 

பருத்திப்பிஞ்சு.-- இதை அரைத்து , கர்ப்பூரசிலாஜிது சேர்த்து 
கொடுக்கலாம் . 


அஜீர்ணரோகம் . 

అజీర్ణరోగము, 
வேவ - உஷ்ணவாயுவு - க . 

பித்தவாயுவு . - 3 Tods . 

INDIGESTION . 
ஆமாஸ்யம் , அக்கினியா ஸயம் , பக்குவாஸயம் , மலாஸயம் , யகிர் 
த்கண்டம் , பிலீகம், இவைமுதலிய ஜீர்ண உறுப்புகளின் தொழில் 
விகல்ப்பமடைந்து இந்த ரோகம் பிறக்கிறது . 

ரோகலக்ஷணம்.- அக்கினி மாந்தியரோகத்துக்கடியில் கண்டி 
ருக்கிற லக்ஷணங்களே இதற்கு முண்டு . 

சிகிச்சைக்கிரமம் .-- முதல் சீக்கிரமாய் ஜீர்ணமாகிற பதார்த்தங் 
களைச் செவ்வையாய் மெண்ணு உண்ணும்படியாயும் -- ஆகாத பதார்த் 
தங்களை நீக்கிவைக்கும்படியாயும் - போஜனம் செய்வதற்கு முன் , நீர் 
அதிகமாய்க் குடிக்காமல் இருக்கும்படியாயும்- புசித்த உடன் கொஞ் 
சநேரம் சும்மாய் இருக்கும்படியாயும் -- காலை மாலையில் சஞ்சரிக்கும் 
படியாயும் - அடிக்கடி விரேசனமருந்துகள் எடுத்துக்கொள்ளாமலிரு 
க்கும்படியாயும் -புகையிலை அப்பியாசத்தை நீக்கும்படியாயும் -உமிழ் 
நீரை விழுங்கும்படியாயும்- செய்யவேண்டியது . ஜீர்ண உறுப்புகளு 
க்கு பெலன் வரும்படி தீபனகாரி , பலகாரிமருந்துகள் கொடுக்கவே 
ண்டியது . வாந்தியிருந்தால் , பித்தஹரகாரிமருந்துகளும் , பேதியிருந் 
தால் , துவர்ப்பு மருந்துகளும் , நோவுயிருந்தால் - வேதனாசாந் திகாரி 
மருந்துகளும் கொடுத்து வசப்படுத்தவேண்டியது . ( இங்கிலீஷ் வைத் 
தியசங்கிரகம் .) 


அண்டதாபிதரோகம் . 


171 


இதனடியில் கண்டவைகளில் ஒன்றை , தினம் 2-3 , தடவை 
கொடுத்துகொண்டுவந்தால் , அஜீர்ணரோகம் வசப்படும் . 

நிலவேம்பு கஷாயம் .---- ஆழாக்கு . 
பூநிம்பாதிகலவைச்சூர்ணம் .--- விராக . (நிலவேம்பு ) 
வில்வாதிலேகியம் . - 1 - விராக . 
அஸ்வகந்திசூர்ணம் . - 1 - ரூபாய் நிறை , (அமுக்கிராக்கிழங்கு ) 
தாளீசாதிவடகம் . - 1. ( தாளிசபத்திரி ) 
தயிர்ச்சுண்டிச்சூர்ணம் - ! -விராக. ( சுக்கு ) 
சௌபாக்கியசுண்டி .- 1 -விராக . ( சுக்கு ) 
நாகராதிலேகியம் -1- விராக . ( சுக்கு ) 
இஞ்சிலேகியம் . - 1 - விராக . ( சுக்கு ) 
தீபாக்கினி சூர்ணம் . - 20 -உளுந்து விறை . 
வச்சிரவல்லிலேகியம்.- ( பிரண்டை ) --விராக . 

வன ஓமம் ,-10 -உளுந்துநிறை . 
மிளகரணைகஷாயம் .--ஆழாக்கு 
* அப்பளக்காரம்.- இதில் 1 - விராகநிறை , ! -ஆழாக்கு தண்ணீ 
ரில் கரைத்து வடிக்கட்டி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொடுத்தால் 
புளி ஏப்பம் , வயிற்றுவலி , இவைகள் நீங்கும் . 

பிரண்டை . - இதைத் துண்டுகளாக்கி புளியிலை ரசத்தில்லிட்டு 
வேகவைத்து , உலர்த்தி , எலுமிச்சம்பழம் ஊறுக்காயோடு சேர்த்து 
ஊறவைத்துக்கொள்ளவும் . இதை போஜனத்தோடு சாப்பிட்டுக்கொ 
ண்டுவந்தால், ஜீர்ணசக்த்தி அதிகமாகும். 

ர்னுதிலேகியம் . - (கஞ்சா ) இதில் -1, விராக விறை கொடுத் 
தால் , அஜீர்ணத்தால் காணுகிற வேதனையும் , இதர துர்க்குணங்களும் 
நீங்கும் . 


அண்டதாபிதரோகம் . 

అండ తాపితరోగము. 
துவே . - விரைவாதம் . 

விரைவீக்கம் . 
விரைநோய் . 
அண்டவாதம் -பகல். 
பீஜவர்தம் -bed . 
பீஜவீக்கம் , 


* 172 


அதிசாரரோகம் . 


.. 


SWELLED TESTICLE ., 
ரோகலக்ஷணம்.- இதில் விரைவீக்கி நோகும் , சுரமும் , வாந் 
தியுமிருக்கும் . 

சிகிச்சைகிரமம்.- விரையைத் தூக்கி கட்டிவைக்கவேண்டியது ; 
வீக்கம் , வேதனை , தணியும்படி ஒற்றிடமிடவேண்டியது ; அல்லது , 
ஜலரூபமருந்துகள் , வீக்கத் தின்மேல் போடவேண்டியது . 

களிச்சியிலை.- இதனோடு திருகிய தேங்காய்ப்பூசேர்த்து வறு 
த்து வீங்கின விரைமேல்வைத்து தினம் 2 - தடவை கட்டிகொண்டு 
வந்தால் , ரோகம் வசப்படும் . 

களிச்சப்பருப்பு.- இதை அரைத்து வீங்கினவிரைமேல் தட 
விகொண்டுவரலாம் . 

இலுப்பைப்பிண்ணாக்கு.- இதை நீர்விட்டரைத்து , களிசெய்து 
வீங்கினவிரைமேல்வைத்து கட்டிகொண்டு வந்தால் வீக்கம்வாடும் . 

பலாசுப்பூ.- இதில் நீர்தெளித்து வதக்கி , ஒற்றிடமிட்டு , வீங்கி 
னவிரைவேல் கட்டிகொண்டுவரலாம் . 

நவாக்ஷாரம்.- 1 - பலம் நவக்ஷாரத்தை , * -புட்டி தண்ணீரில் 
கரைத்து , 3- திராம் சாராயம் சேர்த்து அதில் துணியை நனைத்து , 
வீங்கின அண்டத்தின் மேல் போட்டு கொண்டுவந்தால் , சுகுணம் 
பிறக்கும் . 

ஊமத்தன் இலை .-- இதை எண்ணெய் தடவி வதக்கி , வீங்கின 
விரைமேல் போட்டு கட்டிவைக்கலாம் - அல்லது இலையை அரைத்து 
கட்டலாம் . 

கஞ்சா இலை .-- இதைக்கட்டினால் , வேதனை நீங்கும் . 

சிற்றாமணக்குமுத்து . கஸ்தூரிமஞ்சள் , இவைகளை அரைத்து , 
விரைமேல்வைத்து , முத்துக்கொட்டை இலை போட்டு கட்டிவைத் 
தால் , வீக்கம் குறையும் , வேதனையும் அடங்கும். 


அதிசாரரோகம் . 

க X :50 . 
இதுவே - சீதபேதி -552 , 

. 
சீதரக்த்தபேதி- 15833a . 
ஆமபேதி- கல்க . 
ஆமரக்த்தபேதி . - 50ss is 
சீதக்கடுப்பு . 
சீதக்கழிச்சல் . 
வயிர்க்கொட்டல் . 


அதிசாரரோகம் 


173 


DYSENTERY.. 


மலர்சயமாகிய பெருங்குடலின் உட்புறத்திலிருக்கிற சிலேஷ்ம 
சவ்வுக்குத் தாபிதமும் விரணமும் காணுகிறதற்கு அதிசாரமென்று 
பேர் . இது ஆம அதிசாரம் (Acute ]Dysentery ) பாகா திசாரம் ( Chro 
nic Dysentery ) என இரண்டு சாதிகளுண்டு . 


ரோகலக்ஷணங்கள்.-சீதமும் ரக்த்தமும் மலமும் கலந்து , 
முக்கலோடு வயிறுகடுத்து அடிக்கடி இறங்கி வெகு உபத்திரவப்படு 
த்தும் ; மலம் தீஞ்சியிருக்கும் ; சுரம் அனுசரித்திருக்கும் ; இடதுபக் 
கம் , வயிறு அழுத்தினால் வேதனை காணும் ; பசியிராது . 

ரக்த்த அதிசாரம்.- அன்னாசயம் , அல்ல துகுடல் இவைகளில் 
எதிலிருந்தாவது வருகிற ரக்த்தத்துக்குப்பேர் . 

சிகிச்சைகிரமம்.- பெருங்குடலில் கண்டிருக்கிற தாபனம் குறை 
யும்படி வெந்நீர் ஒற்றிடம் , வயிற்றுமேல் போடவேண்டியது அல்லது 
ஈரத்துணியையாவது, ஆளிவிரை பொட்டலிகையையாவது , வயிற்று 
மேல்போட்டு கட்டிவைக்கலாம் .-- துவர்ப்பு விரேசனமருந்துகள் 
கொடுத்து துர்மலாதிகளை வெளிப்படுத்தி விடவேண்டியது . குழகுழ 
ப்பான பதார்த்தங்கள் கொடுத்து எரிச்சலைத் தணிக்கவேண்டியது . 
துவர்ப்புமருந்துகள் , அபினிசேர்ந்த மருந்துகள் , இவைகளில் ஒன் 
றைக்கொடுத்து விரணத்தை ஆற்றவேண்டியது- காரமில்லாத கஞ்சி 
யினங்கள் குடிக்கும்படி செய்ய வேண்டியது – துர்ப்பலமிருந்தால் , 
பலகாரி மருந்துகள், போஷணை தருகிற ஆகாரம் , கொடுத்து தேஹ 
பலம்வரும்படி செய்யவேண்டியது . 

இதனடியில் கண்டவைகளில் ஒன்றைக்கொடுத்தால் , துர்மலா 
திகள் நீங்கி , பேதி நிற்கும் . 

கடுக்காய்ப்பிஞ்சுத்தூள், 
அரிதகிகஷாயம் .- ( கடுக்காய் ) 

இதனடியில் கண்டவைகளில் ஒன்றை , தினம் 4-6 , தடவை 
கொடுத்து கொண்டு வந்தால் , சீதபேதி நிற்கும் . 

தாடிம்பவில்வாதிகஷாயம் , -1 , ஆழாக்கு ( 143. ) 
கர்க்கடகசுருங்கிமிஸ்ரம் சூர்ணம் . - 1 , விராகனிறை . 
வேங்கைப்பிசின்மிஸ்ரம் சூர்ணம் . - 10 , உளுந்துநிறை . 
கவா டவடகம். - 1 . ( அபினி )) 
மாதுளம்பழத்தோல் கஷாயம் . - 4 , ஆழாக்கு . 
வெள்ளைகொய்யாவேர்ப்பட்டை கஷாயம் . 


174 


அத்தியுஷ்ணம் . 


B 


அத்திப்பட்டை.- இதில் மோர்விட்டு இடித்து பிழிந்த ரசத் 
தில் , 4 - ஆழாக்கு அளவு தினம் 4-6 , தடவை கொடுத்துக்கொண்டு 
வந்தால் , சீதபேதிரிற்கும் . 

தென்னம்பூ.- இடித்துப் பிழிந்த தென்னம்பூ ரசத்தில் , 8-4 , 
ஆழாக்கு அளவு தினம் 4-6 , தடவைகொடுத்துக் கொண்டுவரலாம் . 

விளாங்காய்.- இதைக் கஷாயமிட்டு தினம் 4-6 , தடவை கொ 
டுத்துக்கொண்டு வந்தால் பேதிவிற்கும் . 

படிக்காரம்.- இதின் தூளில் , 10 -உளுந்து விறை தேனில் கல 
து தினம் 4-6 , தடவை கொடுத்துக் கொண்டுவந்தால் , போதிரிற்கும். 

காசுக்கட்டி .-- 10 -உளுந்து விறை, காசுக்கட்டித்தூளுடன் , லவங் 
கப்பட்டைத் தூள் சமன் சேர்த்து , தேனில் கலந்து தினம் 3-4 தட 
வை கொடுத்துக்கொண்டு வரலாம் . 

வெந்தியம் .-- இதை அரைத்து , 1 - விராக விறை தூக்கம் வெண் 
ணெயில் கலந்து தினம் 4- தடவை கொடுத்துக்கொண்டு வரலாம் . 

இலந்தங்கொழந்து .-- இதை அரைத்து கொட்டைப் பாக்கு 
காத்திரம் வெண்ணெயில் கலந்து தினம் 3-4 , தடவை கொடுத்துகொ 
ண்டு வரலாம் . 

மாசிக்காய்.- இதின் தூளில் , 10 -உளுந்து விறை வெண்ணெ . 
யில் கலந்து தினம் , 3-4-6 , தடவை கொடுத்து கொண்டு வரலாம் . 1 

பேதானா, இஸ்கோல் விரை , நெல்லிவற்றல் , இவைகளின் தூள் 
வகை 1 - க்கு உளுந்து விறை , 20 ; அபினித் தூள் , உளுந்து விறை ; 
சருக்கரை தேவையானது சேர்த்து வெண்ணெயில் கலந்து தினம் 
3-4 , தடவை கொடுத்துகொண்டு வரலாம் . 

வாழைப்பிஞ்சை, தோல் நீக்கி துணிசுற்றி மண் பூசி , புடமிட்டு 
அரைத்து சர்க்கரை வெண்ணெய்சேர்த்து , தினம் 4-6 , தடவை கொ 
டுத்துக்கொண்டு வரலாம் , 


. 


அத்தி யு ஷ்ணம் . 

అత్యుష్ణోగము. 
துவே.-- சூடு , உள் சூடு , காங்கை . 

உள்ளெரிவு . வெப்பம் , 


FEVERISHNESS . 


ரோகலக்ஷணம் .-- இது அபக்குவபோஜனத்தினாலும் ஆயாசத் 
தினாலும் காணுகிற அல்பசுரம் . ஒருநாள் இருந்து நீங்கிவிடும் . வியாதி 
களால் காணுகிற உள் சூடு , நாள்படவிருக்கும் . 


அநித்திராரோகம் . 


175 


சிகிச்சைகிரமம்.- பத்தியபோஜனம்- மலவிசர்ஜ்ஜனம் இவை 
களால் , அல்பசுரம் நீங்கும் . வியாதிகளின்மேல் காணுகிறதற்கு , சீத 
மருந்துகள் கொடுக்கவேண்டியது. 

பூரக்கட்டு .-- இதை ! -2-3 , உளுந்து வறை இருக்கும்படி தேன் 
விட்டுரைத்து இரவில் கொடுத்தால் , காலையில் தாராளமாய் மலம் 
உதையும் , சூடு தணியும் . 

ரசீபஸ்பம்.- இதை 1-2-3 , உளுந்து விறை தேனில் கலந்து படு 
த்துக்கொள்ளும்போது கொடுத்தால் , காலையில் மலம் தாராளமாய் 
உதையும் , சூடு தணியும் . 

லதநாரிகேளாஞ்சனம் .-- இதை அஞ்சனமிட்டால் தலைவலி , 
பாரம் , நீங்கும் . 

இளநீர்.- இதைக் கொடுத்தால் வெப்பம் தணியும் . 

தாமரைப்பூ ஷர்பத்து.- இதைக் கொடுத்தால் உஷ்ணம் தணி 
யும் . 

பனங்கற்கண்டு.- இதைப் பானகம்செய்து ஏலப்பொடிபோ 
ட்டு கொடுக்கலாம் . 


1 


அ 


அநித்திராரோகம் 

அல்ல . 
இதுவே .-- நித்திராபங்கம்-- Toxo, 


SLEEPLESSNESS . 


ரோகலக்ஷணம் .-- மூளையில் ரத்த வியாபாரம் விகல்பமடை 
ந்து சித்திரைவராமல் போகும் . 

சிகிச்சைகிரமம் . - அதற்கு சித்திரா.காரி - மருந்துகளில் ஒன்று 
கொடுத்து தூக்கம் விரும்படி செய்யவேண்டியது . இதனடியில் கண் 
டவைகளில் ஒன்றை , இரவில்கொடுத்தால் நல்ல வித்திரை வரும் . 

அபினி . - .-உளுந்து நிறை . 
நித்திரராகாரிலேகியம் -10-உளுந்து விறை . ( கஞ்சா ) 
கமீரேஜாப்பிரா - 10 -உளுந்து நிறை. (கஞ்சா) 

கர்ப்பூராஞ்சனம்.- யோகமுறையாய் செய்த இதை கண்ணி 
மைகள் மேல் தடவிக்கொண்டு படுத்துக்கொண்டால் நித்திரைவரும் . 

கசகசாநெய்.-- இதைப் பாதத்திலும் , சிரசிலும் , கைகளிலும் , 
தேய்த்துக்கொண்டு படுத்துக்கொண்டால் நித்திரை வரும் . 


176 


அந்தர்க்கதசுவரம் . 

అంతర్గతజ్వరము. 
இதுவே - உட்சுரம் . உட்காச்சல் , அஸ்திவெட்டை , 

அஸ்திக தசுவரம் -43x8ese avo , 


ஓ 


INTERNAL FEVER. 


சில வியாதிகள் மேல் சுவரம் அல்பமாய்காய்ந்துகொண்டேயிரு 
க்கும் . அதற்கு விளவித்த காரணம் நீங்கும்படி ஔஷதம் கொடுத் 
தால் சுவரமும் விலகும் . 

விஷ்ணுகிராந்தி . - 1 - ஆழாக்கு வெந்நீரில் , 1 -விராகரிறை விஷ் 
ணுகிராந்தி சேர்த்து , 2- மணிநேரம் ஊறவைத்து , அதில் 4 - ஆழா 
க்கு , தினம் 3 - தடவை கொடுத்து கொண்டுவந்தால் , சுகுணம் பிறக் 


கும் . 


துவாதசழலிக கஷாயம்.- யோக முறையாய் செய்த இதை , 
தேன் சேர்த்து கொடுத்துக் கொண்டுவந்தால் , சுகுணம்பிறக்கும் . 


நெம்பர். 2 . 
மூளை , முள்ளந்தண்டுக்கொடி , அதிலிருந்து பிறக்கிற ஸ்ப்பரிச , 
சலன நரம்புகளைக் காண்பிக்கிறபடம் . (பின்புறம் .) 


116 


H5 


1. பெரியமூளை - Cerebrum . 
2. சிறிய மூளை - Cerebellum . 
3. முள்ளந்தண்டுக்கொடி-- Spinal cord . 
4. முகநரம்புகள் --Nerves of the face . 
5-6-7-8-9-11- கைகளுக்குப்போகிற நரம்புகள் . 
13-14-15-16 - கால்களுக்குப்போகிற நரம்புகள் , 

23 


178 


. 


அபதந்திரகவாதம் . 
அபதந்திரகவாதம் . 

అషతంత్రక వాతము . 
இதுவே.-- அபதானகவாதம் -83 FSS V8 


வலி , இசிவு . சந்நி . 


CONVULSIONS . 


இந்தவியா தி பெரியவர்களுக்கும் . குழந்தைகளுக்கும் , கர்ப்பிணி 
களுக்கும் ( கர்ப்பசந்தி .) ( Puerperal convulsions .) பிரசவித்து , 
அரைவீட்டிலிருக்கிற பாலிந்தஸ் 

திரீகளுக்கும் ( பிரசவசந்வி .) காணுகி 
ன்றது . இதரவியாதிகளால் மூளைஸத்தியும் , மூளையைச்சேர்ந்த நரம் 
புகள் ஸத்தியும் கெட்டு , இந்த ரோகம் பிறக்கின்றது . குழந்தைகளுக் 
குமந்தத்தின்பேரிலும் , பல்முளைக்கும் போதும் , வயிற்றில் கிருமி யிரு 
க்கும்போதும் காணுகின்றது . குளுங்காற்று , பயம் , ஆகிய இவைகளா 
லும் காணும் . சிலரில் காரணம் கண்டுகொள்ளுவது 

ளுவது பிரயாசை . 
ரோகலக்ஷணம்.-- சரீரத்திலுள்ள சதைகள் , மெத்தபிகுவாய் , 
தற்செயலாய் இழுத்துக்கொள்ளும் ; வலிவிட்டு விட்டுகாணும் ; அறிவு 
இல்லாமல் போகுவதும் உண்டு . 

சிகிச்சைகிரமம்.- ரோகியைக் காற்றுள்ளவிடத்தில் சவுக்கிய 
மாய்ப் படுக்கவைத்து , நல்லகாற்று ஆக்கிராணிக்கும்படி செய்யவேண் 
டியது . ஆடை ஆபரணங்களைத் தளர்ச்சி செய்ய வேண்டியது . சிரசு 
உஷ்ணமாய் இருந்தால் , ஈரத்துணியை சிரசின் மேல்போட்டு , கால் 
களைச் சூடாய் வைக்கவேண்டியது .. நஷயமிடலாம் . 

நவியமிடலாம் . முகத்தில் 
குளிர்ந்த ஜலம் தெளிக்கலாம் . குழந்தைகளுக்கு அஜீர்ணம் நீக்கு 
ம்படி வாந்திக்காவது , பேதிக்காவது , வாதஹரமான மருந்துகளா 
வது கொடுக்கவேண்டியது . பல்முளையும்போது கண்டால் ஈறைவழ 
க்கப்படி நெல்லால் தேய்த்துவிடவேண்டியது . கிருமிசேஷ்டையி 
ருந்தால் , அவைகள் நீங்கும்படி கிருமிஹர மருந்துகள் கொடுக்கவே 
ண்டியது . ரக்த்தபலம் இல்லாமலிருந்தால் , அயம் கொடுக்கவேண் 
டியது . பூர்ண கர்ப்பிணிகளுக்குக் கண்டு பிராண அபாயம் நேரி 
டும்படி யிருந்தால் , பிரஸவவேதனையை யுண்டாக்கவேண்டியது . பிர 
ஸவகாலத்தில் கண்டால் , சிசுவை ஜாக்கிரதையில் வெளிப்படுத்த 

கெண்டைக்கால் சதை நரம்புகளை பிகுவாய்ப் பிடித் 
தால் , வலிவிற்கும் . 

பூாம் . ரஸபஸ்பம்.- இவைகளில் ஒன்றை விதிப்படி கொடுத் 
தால் , மலசுத்தியாகும் . 

சர்ஷப பொட்டலிகை.- ( கடுகு ) இதை யோகமுறையாய் செ 

கெண்டைக்கால் சதைகள் மேல்போட்டு கட்டிவைத்தால் , சிர 
சிலிருக்கிற சூடு நீங்கும் . 


வேண்டியது . 


ய்து , 


அபஸ்மார்ரோகம் . 


179 


ஹிங்குவாதி சூர்ணம் -20 -உளுந் துன்றை , 
மருக்கொழுந்துகஷாயம் --- ஆழாக்கு . 
கஸ்தூரிகுளிகை . - 1-2 . 

சதாப்பு இலை ரசம்.- இதைக் குழந்தைகளுக்குப் பூசுவது நாட்டு 
வழக்கம் . 

சிற்சுடர்தைலம் . துத்தூரதைலம் .- (ஊமத்தன் . ) 
ஆலகாலவிஷத்தைலம் . 

யோகமுறையாய் செய்த இவைகளில் ஒன்றை முதுகு தண்டெ. 
லும்பு மேலிட்டு தேயக்கலாம். 


அபஸ்மாரரோகம் , 

అవసారరోగము. 
வ -- காக்கைவலி . மிரிகி . 


துவே 


EPILEPSY .. 


ரோகலக்ஷணம் . - இது மூளையை அனுசரித்தலியாதி . கீச்சக் 
குரலாய் உரக்கக்கூவிகொண்டு அறிவும் , உணர்வும் கெட்டு திடீலெ 
ன்று பூமி மேல்விழுந்து மூச்சுமுட்டலோடு உதறிக்கொள்ளுவார்கள் . 
வாயிலிருந்து நுரை வெளிப்படும் ; புருவங்கள் நெருங்கி விகாரமா 
ய்காணப்படும் ; விரல்கள் முடங்கியிருக்கும் ; பற்கள் கிட்டிக்கொள் 
ளும் ; பிராணன் விடுகிறவர்கள் போல் காணப்படுவார்கள் . 

சிகிச்சைகிரமம் .-- வலி கண்டிருக்கும்போது ரோகிக்கு காயம் 
படாமல் செய்யவேண்டியது . நரம்புகளுக்கும் , தேகத்துக்கும் பெல 
ன்கொடுக்கிற ஒளஷதங்கள் பிரயோகப்படுத்த வேண்டியது . கழுத் 
துநாடி நரம்புகளை அழுத்திப்பிடிப்பதினாலும் , முகத்தில்சலம் அறை 
வதினாலும் , நஷயமிடுவதினாலும் , அல்லது மூக்கு துவாரங்களில் 
இறகுவிட்டு, கூச்சப்படுத்துவதினாலும், வலிவராமல் தடுக்கும் . வலி 
காண்பதற்குமுன் எறும்பு நகருதல்போல் காலிலாவது , கையிலாவது 
காண்பது வழக்கம் . அந்த இடத்துக்கு ஊர்த்தமுகமாய் இறுக்க் 
கட்டினால் , வலிவிற்பதுமுண்டு. 

கஸ்தூரி தளிகை.- யோகமுறையாய் செய்த இதை, 1-2 , குளி 
கைதேனில் கலந்து கொடுக்கலாம் . 

அயச்சிந்தூாம் .-- இதில் 6 - உளுந் துநிறை தேனில் கலந்து 
மண்டலிக் கணக்காய் கொடுத்துகொண்டு வந்தால் , ரோகம் வசப்ப 
டும் . 


180 


அரோசகம் . 


புரோமைட் ஆப் பொடாஸியம்.- ( Bromide of Potassium ) 
இதில் 5-30, உளுந்துநிறை ஜலத்தில் கரைத்து சர்க்கரைசேர்த்து 
கொடுத்துக் கொண்டுவந்தால் வியாதி வசப்படுமென்று கண்டிருக் 
கிறது . 


அரோசகம் . 


అగోచకము . 


இதுவே- அன்னத்துவேஷம்.-- முல்க . 

அருசி.- அகல . 
பித்த அரோசகம் -3 so85s50 


ரோகலக்ஷணம்.- இது ரோகங்களில் காணுகிற ஓர் லக்ஷணம் 
ருசியறிகிற நாக்கு நரம்பு சுபாவம் கெட்டுப்போகுவதே அரோசகம் . 

சிகிச்சைகிரமம் . - நாக்கு ஸ்பரிஸந ரம்புகள் விகல்பத்தைமாற்றி 
சுபாவஸ் திதிக்கு கொண்டுவர வேண்டியது . 

புதீனாரசம் , இஞ்சிரசம் , எலுமிச்சம்பழரசம் , தேன் . இவைகளை 
ச்சமனாய்ச் சேர்த்து , பதமாய்க்காய்ச்சி , விரலால் தொட்டு நாக்குமேல் 
தடவிக்கொண்டுவந்தால் , அரோசகம் நீங்கும் . பதார்த்தங்கள் வாய்க்கு 
இனிப்பாய் இருக்கும் . 

சீயக்காய்க்கொழுந்து . புளியாரை . திராக்ஷபழம் . 
நெல்லிவற்றல் . கொத்துமல்லித்தழை , 
கறியபிலை . நாய்க்கடுகு . புளியம்பூ . 
புளியங்கொழுந்து . 


மேல்கண்டவைகளில் ஒன்றை வழக்கப்படி துவையல் செய்து , 
நாக்குமேல்தடவி ஆகாரம்கொண்டால் , பதார்த்தங்கள் மேல் இனிப்பு 
ண்டாகும் . 


எலுமிச்சம்பழம் . நார்த்தங்காய் , 
மாங்காய்பிஞ்சு. மறிமாங்காய் , நன்னாறிவேர் . 
இவைகளின் ஊறுகாய்களில் ஒன்றுவாயிலிட்டுக்கொண்டு உண் 
ணால் , பதார்த்தங்கள் மேல் இனிப்புண்டாகும் . 


அர்லோரோகம் . 


181 


நெல்லிக்காய் முறப்பா . இஞ்சிழறப்பா .-- இவைகளில் ஒன்றை 
சாப்பிட்டால் , அரோசகம் நீங்கும் . 

தேங்காய்.- இதனோடு வெல்லம் சேர்த்து , அரைத்து துவை 
யல் செய்து உண்ணால் அரோசகம் நீக்கும். 

கொடிநார்த்தன் பழம்.-- இதின் சதையை உப்பில் தொட்டு நாக் 
குமேல்வைத்து தேய்த்து உண்ணால் , அரோசகம் நீங்கும் . 

விளாம்பழம்.- இதனோடு சர்க்கரைசேர்த்து பிசைந்து , உண் 
ணால் பித்த அரோசகம் நீக்கும் . 


அர்லோரோகம் . 

అశోక్రోగము, 
வே - மூலரோகம் .-- 98PX3o 

குதகீலம்.- X & Sea . 
குதாங்குரம்.--KOSE0 . 
துர்நாமம் . - ல் . 


PILES .. 


குதஸ்த்தானத்திலிருக்கிறநாளம் , என்னும் ரக்த்தநரம்பு பெரு 
த்து உருண்டு கிழக்குமுளைபோல்காணுகிற ரோகத்துக்கு , அர்ஸோ 
ரோகம் என்றுபெயர். மூலமிருக்கிற ஸ்த்திதியின் மேல் பலவித பெய 
ர்களிட்டிருக்கிறார்கள் . அவைகள் யாவன : 

வெளிமூலம் .-- ஆஸனம் ஓரம் வெளியில் வந்திருப்பது . 
உள்மூலம்.- ஆஸனத்துக்குள் மறைந் திருப்பது . 
ஸகஜமூலம் .-- பல் . பால்லியத்திலிருந்து இருப்பது . 
உத்தரஜமூலம் .-- வேல், வயதுவந்தபிறகுண்டாவது 
சுஷ்க்கமூலம் .----ு . உலர்ந்து சுருங்கி இருப்பது . 
ஆர்த்திரமூலம் . - 859ல் , நீர்கசிந்துகொண்டிருப்பது 
ரக்த்தமூலம் .-- 

8. 
ரக்த்தம் கசிவது . 
சீழ்மூலம்.- சீழ் கசிவது . 

பேராகலக்ஷணங்கள்.- மூலத்துக்குத் தாபனம் இல்லா திருந் 
தால் , உபத்திரவம் ஒன்றுமிராது . தாபனம் பிறந்தால் ; வேதனை , குத் 
தல் , நமைச்சல் முதலிய உபத்திரவங்கள் இருக்கும் . 


182 


அர்வோரோகம் . 


சிகிச்சைக்கிரமம் .-- மலசுத்தி தினம் கிரமமாய் ஆகும்படி செய் 
யவேண்டியது . 

டியது . தாபனமிருந்தால் , ஒற்றிடமிட்டு பொட்டலிகை 
கட்டவேண்டியது . மூலமுளைகளைக் கழுவி சுத்திசெய்து , துவர்ப்பு 
மருந்துகள் மேலுக்குத் தடவவேண்டியது . 

மாசிக்காய் .-- இதைத் தேய்த்து கந்தெமெடுத்து மூலமுளைகள் 
மேல் தடவிக்கொண்டு வந்தால் , சுகுணம் பிறக்கும் . மாசிக்காய் 
த் தூளுக்கு , 8 - பங்கு வெண்ணெயாவது , பன்றிநெய்யாவது சேர் 
த்து , கலந்து , தடவலாம் . இதைக் கஷாயம் செய்து ஆசனத்துக்குள் 
பீச்சினால் ரத்தமூலம் குணமாகும் . 

துத்தியிலை .-- இதை எண்ணெய் விட்டு வதக்கி ஒற்றிடமிட் 
டால் மூலவேதனை நீங்கும் . 

அன்னபேதி.- இதை நீரில் கரைத்து மூலமுளை மேல் போட் 
டுக்கொண்டு வந்தால் நீர்க்கசிவு நிற்கும் . 

தொட்டால்வாடி . ஆகாசதாமரை.- இவைகளில் ஒன்றை அரை 
த்து மூலமுளைமேல் வைத்து கட்டிக்கொண்டுவந்தால் , சுகுணம் 
பிறக்கும் . 

மரங்கொட்டைப் பருப்பு.-- இதை அரைத்து , 1 - விராகவிறை 
அந்திசந்தி இரண்டுவேளை கொடுத்துக்கொண்டுவந்தால்ரத்தமூலம் 
வசப்படும் . 

மிளகுலேகியம் . - 1 - விராகரிறை , 
கந்தகலேகியம் , - 1. - விராகசிறை . 
சூர்ணபிண்டி.--( கருணைக்கிழங்குவடகம் ) 1 - விராகவிறை . 

யோகமுறையாய்ச் செய்த இவைகளில் ஒன்றுகொடுத்துக்கொண் 
டுவந்தால் , ரோகம் வசப்படும் . 

வால்மிளகுதூள்.- இதில் -வீராகவிறை தினம் , 2-3 , தடவை 
தேனில் கலந்து கொடுத்துக் கொண்டு வந்தால் , ரோகம் வசப் 
படும் . 

பன்றி நெய் .-- சமைத்த பன்றி இறைச்சியிலிருந்து வருகிறநெய் 
யை வடித்து வைத்துக்கொண்டு , 1 - ரூபாய் இடை அந்தி சந்தி 
கொடுத்துகொண்டுவந்தால் , குழந்தைகளுக்குக் காணுகிற , மூலரோ 
கம் நீங்கும் . 

வெங்காயம் --- இதை நெய்யில் வறுத்து , சர்க்கரை கலந்துக் 
கொடுப்பது வீட்டு வழக்கம் .-- சதைத்து சாம்பலில் வறுத்து மூலம் 
ளைமேல் வைத்துக்கட்டலாம் . 


அஸ்தி ஆவிருதவாதரோகம் . 


183 


அரீதகிலேகியம் . பாவன பஞ்சாகுளத் தைலம் . 


யோகமுறையாய்ச்செய்த இவைகளில் ஒன்றை உபயோகப்படுத் 
தினால் மலபந்தம் நீங்கும் . 

பிரண்டை . - உலர்த்திப் பொடித்த பிரண்டையின் தூளுக்குச் 
சமன் சர்க்கரை கலந்துக்கொள்ளவும் . இதில் 4-1-1 - விராகவிறை 
வெண்ணெயில் குழப்பி , தினம் 2-3- தடவை கொடுத்துக் கொண்டு 
வந்தால் , மூலரோகம் நீங்கும் . 

வெல்லம்.- கரும்பு வெல்லம் சுடவைத்து மூலமுளைமேல் தட 
விக்கொண்டுவந்தால் , கரையும் . 

சுண்ணாம்பு . - தாளித்த சுண்ணாம்பு போல்டீஸ் செய்து போட 
லாம் . 

காடி.- இதில் சக்கிமுக்கிக்கல்லைச் சிவக்க சுட்டுப்போட்டு , பிற 
க்கிற ஆவியை மூலமுளை மேல் படும்படி செய்யலாம் . கரையும் . 

மயில்துத்தம் . - இதைச்சுட்டு , தேனில்கலந்து , மூலமுளை மேல் 
தடவலாம் . 


அஸ்தி ஆவிருதவாதரோகம் . 

అస్థిఆవృత వాతరోగము. 


துவே - பரியஸ்தியத்தின் தாபிதம் . 


INFLAMMATION OF THE PERIOSTEUM , NODE . 


ரோகலக்ஷணம்.- எலும்பை மூடிக்கொண்டிருக்கிற தடித்த 
சவ்வுக்குக் காணுகிறவியாதி . இதில் அதிகவேதனை , வீக்கம் , சுவரம் , 
இவை முதலியவைகள் இருக்கும் . 

அபினி.- இதை நீர் விட்டரைத்து , கந்தமெடுத்து வீக்கத்தின் 
மேல் பத்து போட்டால் , வேதனை தணியும் . 

ஊமத்தன் இலை.- கஞ்சா இலை.- இவைகளில் ஒன்றை அரை 
த்து வீக்கத்தின்மேல்வைத்து கட்டிக்கொண்டுவந்தால் வேதனை தணி 
யும் . 

நன்னாரிவேர் கஷாயம் .---- ஆழாக்கு . 
மதுஸ்மிக ரசாயனம் . - 1 - ரூபாய் நிறை . 

இவைகளில் ஒன்றையோகமுறையாய்ச் செய்து தினம் 2-3 , 
தடவை கொடுத்துக்கொண்டு வந்தால் , ரோகம் வசப்படும் , 


184 


அஷ்திகிரந்தி . 


e 
இதுவே - அஸ்திவிரணம் -5 ds . 


NECROSIS , CARIES . 


சிகிச்சைகிரமம் .-- நல்ல ஊட்டம் கொடுத்து , பெலன்தருகிற 
மருந்துகள் கொடுக்கவேண்டியது . அபினி , கஞ்சாயிலை , ஊமத்தன் 
இலை , இவை முதலியவைகளில் ஒன்றை விரணம் மேல்வைத்துகட்டி 
னால் , வேதனைதிற்கும் , 


அஸ்திசிராவ ரோகம் . 


93 ( Saxs .. 


இதுவே - கர்ப்பசிராவம்- XSTS . 55xty . 
கர்ப்பமேகம் . யோனிவிராவம் . 
யோனிமேஹம் . வெள்ளை குசுமரோகம் 
சர்ப்பப்பிரமேஹம் . எலும்புருக்கிரோகம் . 


LEUCORRHEA OR THE WHITES . 


பெண்களில் மர்மஸ்தானத்திலிருந்து , பால்போலாவது , சளி 
போலாவது , சீழ்போலாவது , வெளிப்படுகிற திரவத்துக்கு, அஸ்தி 
விராவம் என்றுபேர் . இது யோனியிலிருந்தாவது , கருப்பைக் குள் 
ளிருந்தாவது சிரவித்து வெளிப்படும் . துர்ப்பெலன் , வியாகுலம் , 
முரட்டுப்புணர்ச்சி , அகாலப்பிரசவம் , ஆகிய இவை முதலியகாரண 
க்களால் இந்த வியாதி உண்டாகின்றது . சிலரில் இந்த வியாதி ஔ 
வுஷதத்துக்கு சீக்கிரம் வசப்படுகிறதில்லை . 

ரோகலக்ஷணம் .-- ஆரம்பத்தில் மர்மஸ்த்தானத்திலிருந்து வரு 
கிறதிரவம் , இள கலாய் இருக்கும் ; நாள்பட்ட பிறகு தடித்து சீழ்போ 
லாகிவிடும் ; அடி வயிற்றிலும் , யோனியிலும் , முதுகிலும் , வேதனை 
இருக்கும் ; அடிவயிற்றுக்குள் பளுவு இருப்பதுபோல் இருக்கும் . 
நாளுக்குநாள் தேஹம் கிரிக்கும் ; கைகால்கள் ஓய்ந்து , வேலை செ 
ய்ய மனமிராது . 


அஸ்மரிரோகம் . 


185 


சிகிச்சை கிரமம்.- புணர்ச்சி நீக்கவேண்டியது . இடுப்புமேல் 
வெந்நீர்விடவேண்டியது ; குளிர்ந் தஜலஸ்நானம் செய்துக்கொண்டு 
வந்தால் , ரோகபெலனைக்குறைக்கும். குளிர்ந்தஜலம் அல்லது துவர் 
ப்பு ஜலம் யோனிக்குள் பீச்சிக்கொண்டு வந்தால் , ரோகம் வசப்ப 
டும். பலகாரி மருந்துகள் கொடுத்து தேகம் ரோக்கியமாகும்படி 
செய்யவேண்டியது . 

குளிர்ந்தஜலம் .--யோனிக்குள் குளிர்ந்த ஜலம் தினம் இரண்டு 
தடவை பீச்சிக்கொண்டுவந்தால் , சுகுணம் பிறக்கும் . 

2 - வீராகவிறை , படிகாரத்தை , 1 - புட்டி கருவேலம்பட்டைக் 
கஷாயம் , அல்லது மாதுளம்பழத்தோல் கஷாயத்தில் கரைத்துக்கொ 
ண்டு , தினம் 2-தடவை யோனிக்குள் பீச்சிக்கொண்டுவந்தால் , ரோ 
கம் நீங்கும் . 
ஓலயர்கண்ட.-- இதின் இலையை அரைத்து , 

லையை அரைத்து , 2 - விராகநிறை 
தினம் 2-3 - தடவை கொடுத்துக்கொண்டு வந்தால் ரோகம் நீங்கும் . 

4 - ஆழாக்கு நன்னாரிவேர்க்கஷாயத்தில் , 30- துளி வீரஜயநீர் 
விட்டு கலந்து , தினம் 2-3 , தடவைகொடுத்துக்கொண்டு வந்தால் , 
வியாதி நீங்கும் . 

அயச்சிந்தூரம்.- இதில் 5 -உளுந்து சிறை தேனில் கலந்து 
தினம் 2- தடவை கெடுத்துக்கொண்டு வந்தால் , ரக்த்தபெவன் வரும் 
வியாதியும் நீக்கும் , 

அன்னபேதி . - 1-2 , உளுந்துநிறை அன்னபேதியை , மாத்திரை 
செய்து , தினம் 2-3 , தடவை கொடுத்துக்கொண்டுவந்தால் , ரத்த 
விருத்தி யுண்டாகி , வியாதியும் நீங்கும் . 

இந்திரபுஷ்பாதிகிருதம் .-- யோகமுறையாய் செய்த இதில் 1-2 , 
ரூபாய் நிறை தினம் 2-3 , தடவை கொடுத்துக்கொண்டு வரலாம் . 

அப்பிரகசிந்தூரம் ..- 1 . பண விடை . 
சதாவெரிகிருதம் . - (சிலப்பணங்கிழக்கு .) 

வாலேந்திரபோளம்.- இதில் 10 -உளுந்து நிறை , தினம் 2-3 
தடவை கொடுத்துக்கொண்டுவரலாம் . 

சிலாரசம் .-- இதில் 5-10 , உளுந்துநிறை மாத்திரை செய்து 
தினம் 3- தடவை கொடுத்துக்கொண்டுவரலாம் . 


அஸ்மரிரோகம். 

సరిరోగము. 
கல்லடைப்பு . 
சர்க்க ராஸ்மரி . 8 . 


வ . 


24 


186 


அஸ்மரிரோகம் . 


GRAVEL , CALCULUS OR STONE . 
மூத்திரத்தில் உப்புகள் உண்டாகிற பிரகுருதிக்கு அஸ்மரிரோ 
கப்பிரகுருதி (diathesis ) என்றுபேர் . சிலரில் இந்த உப்புகள் கண் 
ணுக்கு அகப்படாமல் பூதக்கண்ணாடிக்கு அகப்படும்படியான அவ் 
வளவு சிறியதாய் இருக்கும் ; சிலரில் மூத்திரம் பேய்ந்த பிறகு , அடி 
யில் தூளாய்ப்படியும் ; அதற்கு வண்டல் ( Sediment ) என்றுபேர். 
சிலரில் பருத்து மணல்போல் சிறிது பெரிதாய் இருக்கும் , அதற்கு 
சர்க்கராஸ்மரி ( gravel ) என்றுபேர். சிலரில் கூழாங் கல்லுபோல் 
பெரிசாய் இருக்கும் ; அதற்கு கிராவாஸ்மரி (stone ) என்றுபேர் .. 
இந்த உப்புக்கல்லுகள் பலசா தியா யிருக்கும் , நான் இயற்றிய இங் 
கிலீஷ்வைத்திய சங்கிரகத்தில் அறியலாம் . இந்த உப்புக் கல்லுகள் 
மூத்திரக் குண்டிக்காயில் உண்டாகி , அதின் குழல்வழியாய் கீழுக் 
கிறங்கி , மூத்திரப்பையில்வந்து தங்கி இருக்கும் . 

ரோகலக்ஷணம் .-- மூத்திர உப்பு உண்டாகிறபோது . இடுப்பில் 
நோவு , எரிச்சல் இருக்கும் . மணல்போல் சிறித்திருந்தால் மூத்திர 
குண்டிக்காயிலிருப்பது , அதின் குழல்வழியாய் இறங்கி மூத்திரப் 
பையில் விழுந்துவிடும் . அது இறக்கும்போது பிறக்கிற வேதனை 
யை விவரித்துரைக்க சொற்களில்லை . வந்துவிழுகிற பக்கம் இடுப்பி 
லிருந்து , அடிவயிறு மூத்திரப்பை வரையில் நோய் காணும் . அந்த 
நோவு பீசங்களுக்கும் , துடைகளுக்கும் இறங்கும் . வாந்தியுமுண்டு ; 
பீசங்கள் மேலுக்கு இழுத்துக் கொள்ளுவதுமுண்டு . மூத்திரத்தில் 
ரக்த்தம் கலந்திருப்பதும் உண்டு . வேதனை சசிக்காமல் கால்கைகள் 
சில்லிட்டு குளிமை மூடிக்கொள்ளுவதுமுண்டு . மூத்திர உப்புக் 
கல்லு , மூத்திரப்பையில் வந்து விழுந்தபிறகு , ஒருக்ஷணத்தில் உபத் 
திரவமெல்லாம் நீங்கிவிடும் . பிறகு ரோகிக்கு உண்டாகிற சந்தோ 
ஷம் மெத்த உண்டு . அது சிறிதாய் இருந்தால் மூத்திரத்தோடு வெ 
ளியில் வந்துவிடும் . மூத்திரநாளத்தில் அடைத்துக் கொள்ளுவதும் 
உண்டு . கல்லு மூத்திரப்பையில் வந்து இறங்கிவிட்டபிறகுகாணுகிற 
லக்ஷணங்கள் 

எவை யெனில் - அடிவயிற்று எலும்பு பின்புறம் 
வேதனை , மூத்திரப்பையில் எரிச்சல் , அடிக்கடி மூத்திரம் வருகிற 
தாய் இருக்குதல் ; மூத்திரம் இறங்கும்போது கல்லு அடைத்துக் 
கொண்டு திடீலென்று மூத்திரம் என்றுவிடுதல் ; முழங்கால் முழ 
ங்கைகள் மேல் ஊன்றி இருந்தால் மூத்திரம் இறங்குதல் ; சிசினத் 
தின் மலரில் நோவு சிறுவர்கள் நோவு நிற்க அதின்தோலை இழு 
ப்பதால் அது நீண்டு இருக்குதல் ஆகிய இக்குறிகளாம் . இரும்பு 
சலாகுவிட்டு பரீக்ஷிப்பதில் , கல்லின் சப்தம் அகப்படும் , அதினால் 
சந்தேகம் நீங்கிவிடும் . 

சிகிச்சை கிரமம் .-- இந்த ரோகத்தில் உண்டாகிற வேதனையை 
நீக்கவேண்டியது .-- உ.ண்டான கல்லு பெரிதாகாமலும் , புதுகல்லு 
உண்டாகாமலும் செய்ய வேண்டியது.-- மூத்திர குண்டிக்காய்க்குழ 
லில் இருக்கிற கல்லு சீக்கிரமாய் மூத்திரப்பையில் இறங்கும்படி 
முயற்சி செய்யவேண்டியது.- மூத்திரப்பையில் இருக்கிற கல்லு 
பெரிதாய் இருந்தால் , சஸ்த்திரம் செய்து வெளிப்படுத்த வேண்டி 
யது . ஒளஷதத்தினால் கரையாது . 


ஆந்திரபித்வா தரோகம்: 


187 


துத்தூர தைலம்.- யோகமுறையாய்ச் செய்த இந்தத் தைல 
த்தை இடுப்பு மேல் தடவினால் , வேதனை அடங்கும் . 

கடிஸ்நானம் .-- வேதனைப்படுகிற ரோகியை , வெந்நீர் விட்டிரு 
க்கிற தொட்டியில் உட்காரவைத்தால் கல்லு சீக்கிரம் மூத்திரப் 
பையில் இறங்கிவிடும் . 

ஊமத்தன் இலையைச் சதைத்தாவது , கஞ்சா இலையைப் பக்குவ 
ப்படுத்தியாவது , இடுப்புமேல்வைத்து கட்டினால் வேதனை தணியும் . 

அபினி.- 1-2 , உளுந்து பிறை மாத்திரை செய்துக் கொடுத்தால் 
வேதனை தணியும் . 

துத்திவேர் கஷாயம் . 
பார்லி அரிசி கஞ்சி . 
நெரிஞ்சில் கஷாயம் . 
பேதானா கஷாயம் 
வெண்டைக்காய் கஷாயம் 

. 
யோகமுறையாய் செய்த ஷை கஷாயங்களில் ---- ஆழாக்கு 
அளவு 10 -உளுந்து நிறை பொட்டிலுப்பு சேர்த்து , அடிக்கடி கொடு 
த்துக்கொண்டு வந்தால் வேதனை தணியும் , மூத்திரமும் அதிகமாகி 
கல்லை வெளிப்படுத்தி விடும் . 

இளநீர் . - இதை அதிகமாய்க் குடிப்பித்தால் , மூத்திரம் அதிக 
மாகி கல்லை வெளிப்படுத்தி விடும் . 

வேப்பம்பட்டை கஷாயம்.- யோகமுறையாய் செய்த இதில் 
+-ஆழாக்கு அளவு , தினம் 2-3- தடவை கொடுத்துக்கொண்டுவந்தால் , 
பிரகுருதியைமாத்தி , புது கல்லுகள் உண்டாகாமல் செய்யும் . 

மாசிக்காய்.- இ தின் தூளில் 10 -உளுந்துநிறை கொடுத்துக் 
கொண்டுவந்தால் , மூத்திரத்தில் ரக்த்தம் விழுதல் நிற்கும் . 

நாயுருவி பூண்டு சாம்பல் . - இதில் 10-20 , உளுந் துநிறை கொ 
டுத்துக்கொண்டு வந்தால் , கல்லு உத்பத்தியாகாமல் செய்யும் . 


ஆந்திரபித்வாதரோகம். 

ఆంద్రాభి ద్వాదరోగము. 
துவே - ஆத்மானவாதம் - என 

அலஸகரோகம் - 99 % 8SX . 
வயிறு உப்புசம் , வயிற்றுப்பொருமல் . 
வாயுபுரிதல் , குடல்வாதம் . குடலிறைச்சல் . 
பித்தவாயு - உஷ்ணவாயு. 
ஆநாகரோகம் . அஸ்டீலரோகம் 

.. 


Till 


188 . 


ஆந்திரபித்வாதரோகம் . 


FLATULENCY . DRUM - BELLY . 


அன்னாசயத்திலும் , குடலிலும் காற்றுசேர்ந்து இந்த ரோகம் 
பிறக்கின்றது . இந்தக் காற்று வாயினால் விழுங்குவதினாலும் , பதார்த் 
தங்கள் கெட்டுப் போகுவதினாலும் , உண்டாகின்றது . சிலரில் குடலி 
லிருந்தே உண்டாகும் . முக்கியமாய் பெருங்குடலில் வாயுசேருவது 
வழக்கம் . குடலின்வலிவு குறைந்து இந்த வியாதி பிறக்கின்றது . 

ரோகலக்ஷணம்.- வயிறு உப்பி பிகுவாய் விரிந்துபோகுவது 
போலிருக்கும் . காற்றுபறியும் . வயிறு இரையும் . 

சிகிச்சை கிரமம்.- உதரவாதஹரமருந்துகள் கொடுத்தால் வாயு 
வெளிப்பட்டுவிடும் . பலகாரி மருந்துகள் கொடுத்து , குடலுக்குப் 
பெலன் வரும்படிச்செய்தால் வாயு உண்டாகாது . 

இஞ்சிலேகியம் . 1-2 , விராகன்றை . 
தயிர்க்சுண்டிச்சூர்ணம். -ஷை ( சுக்கு ) 
கண்டார்த்திரகலேகியம் 1 - ஷ ( சுக்கு ) 
சௌபாக்கியசுண்டி . 1 - ஷ ( சுக்கு ) 
நாகராதிலேகியம் . 1 - ஷ ( சுக்கு ) 
இஞ்சிரசாயனம் , 1 - ஷ . 
ஏலாதிசூர்ணம் . -ஷை . 
ஏலாதிவடகம் : -ஷ. 
ஓமத்தைலம் . 1-2 , துளி, சர்க்கரையில் கொடுப்பது 
பாவன ஓமம் . 15 -உளுந் துகிறை . 
பாவனசீரகம் . 10-20 , ஷ . 
சீரகாதிலேகியம் : -விராகவிறை , 
ஜீரகவடை . 1 . 
ஜீரகத்தைலம் . 3-5 , துளி சர்க்கரையில் கொடுப்பது . 
பிப்பல்லியா திலேகியம் . -விராகவிறை. 
தாளிசபத்திரி சூர்ணம் . 1 - ரூபாய் விறை . 
தாளிசபத்திரிவடகம் . 1 . 
தீபாக்கினிசூர்ணம் . 15 -உளுந்து விறை , 
இங்குவாதிசூர்ணம் , . - விரா கவிறை , 

ரோகினிகஷாயம் -ஆழாக்கு . 
யோகமுறையாய்ச்செய்த இவைகளில் ஒன்றைக் கொடுத்தால் 
வாயுவும் , வயிற்றுப்பொருமலும் நீங்கும். 

வசம்பு , லவங்கம் , சுக்கு , கறிவேப்பிலை புதீனா கொத்து 
மல்வி சோம்பு . அரத்தை மிளகு . 


f 


R 


ஆந்திரபித்வாதரோகம் . 


189 


இவைகளில் ஒன்றையாவது , அல்லது 2-3 - சரக்குகளையாவது 
சேர்த்து கஷாயம் செய்துக்கொடுத்தால் , வயிற்றுப்பொருமல் நீங்கும் . 

அப்பளக்காரம் 1 - விராக விறை . 

உழமண்ணு உப்பு . 15 , உளுந் துநிறை. 
இவைகளில் ஒன்றை தண்ணீரில் கலந்துக்கொடுத்தால் , புளிப் 
பால் உண்டாகிற வாயு நீங்கும் . 


-- 


நெம்பர் 3 . 
பீஜப்பையில் குடல் இறங்கி இருக்கிற விதத்தைக் 

காண்பிக்கிற படம் . 
ஆந்திராவிருதிரோகம் , 


Typrms 


N 


190 


ஆமவாதரோகம் . 
ஆந்திராவிருதிரோகம் . 


ఆంత్రావృతిలోగము. 


இதுவே - அண்டவாதம் - 80 க . 


குடல் இறக்கம் . குடல் அண்டம் . 
குடல் அண்டவிருத்தி . 
குடல் வாதம் . ஓதம் , வளி . குமரலண்டம் . 


HERNIA - RUPTURE . 


இதில் குடலாவது , குடல்மேல் மூடிக்கொண்டிருக்கிற சவ்வா 
வது , பீஜநரம்புகள் ஓடுகிற துவாரம் வழியாய் கீழுக்கிறங்கி , பீஜப் 
பையில் வந்து இருக்கும். விரைவீக்கம் , நீர் அண்டம் , இவைகள் 
அல்லவென்று , பரீக்ஷையால் கண்டுக்கொள்ளவேண்டியது . 

சிகிச்சை கிரமம் .-- கீழுக்கிறங்கியிருக்கிற உறுப்பை மேலுக்குத் 
தள்ளிவிட்டு , மறுபடியும் இறங்காமல் , துவாரம் அழுந்தியிருக்கும்படி 
துணியை மடித்துவைத்து கச்சையால் கட்டிவிடவேண்டியது , ஒளஷ 
தங்கள் சவுக்கியப்படுத்துவது ஒன்றுமில்லை . வச்சிரபீஜதைலம் 
கொடுத்தால் பேதியாகும் . 


ஆமவாதரோகம் . 


ఆమవాతరోగము . 


துவே- கீல்வாதம் - g . 

கீல்பிடிப்பு . சூலைக்கட்டு . வாதசூலை . *ு . 
முடக்குவாதம் . வேதனை . 
கைகால்பிடிப்பு . கால்கைபிடிப்பு . 
ரசப்பிடிப்பு . 
சோணிதவாதம் . சந்திகசிலேஷ்மம் . 
சந்திவாதம் . கீல்வீக்கம் . 


RHEUMATISM . 


முழங்கால் முதலிய பெரியகீல்களைச் சுத்திக்கொண்டு , தள மாய் 
இருக்கிற சவ்வுக்குக்காணுகிறவியாதி . இது ரக்த்த தோஷத்தினால் 
காணுகின்றது. ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்துக்கு வியாபிக்கிற 
குணம் உண்டு . 


G 


ஆமவாதரோகம் . 


191 


ரோகலக்ஷணம் . --வியாதி கண்டமூட்டுவீங்கி , அசைக்கக்கூடா 
மல் நோகும் ; சிவந்து சூடாயிருக்கும் ; சுரம் அனுசரித்திருக்கும். 
நாள்பட்ட கீல்வாதத்தில் , ஷ குறிகள் எல்லாம் அற்பமாய் இருக் 
கும் . பிரமேகம் உள்ளவர்களுக்கு இந்த வியாதி காண்பதுமுண்டு . 

சிகிச்சைகிரமம் . - விரேசனம் கொடுக்கவும் ; அபினி கொடுத்து , 
வேதனையை அடக்கவேண்டியது ; வியா திக்கெடுத்த மருந்துக 
ளாகிய எலுமிச்சம்பழரசம் , மூலிகை சுட்ட சாம்ப லினங்கள் . 
பூமியிலிருந்துச்சேகரிக்கிற அப்பளக்காரம் , உழைமண்ணுப்பு , இவை 
முதலியவைகளைக்கொடுத்து , சௌக்கியப்படுத்தவேண்டியது. 

போஸ்த்தக்காய்கஷாயம்.-- யோக முறையாய் செய்த இதை 
ஒற்றிடம் கொடுத்தால் மூட்டுவேதனை தணியும் . 

வாதசஞ்சீவித்தைலம் . - யோகமுறையாய் செய்த இதை வெற் 
றிலையில் தடவி உள்ளுக்குக்கொடுத்து , மேலுக்கும் பூசிக்கொண்டுவந் 
தால் , ரோகம் நீங்கும் . 

மேகாரித்தைலம் . - யோக முறையாய் செய்த இதில் , 1 - பலம் 
விறை வெந்நீரில்கலந்து , 5 - நாள் கொடுத்து , உப்பில்லாதபத்தியம்வை 
க்கவும் . வியாதி வசப்படும் . 

அபினிகலவைச் சூர்ணம் . - யோகமுறையாய் செய்த இதில் 10 
உளுந்துநிறை , இரவில் கொடுத்துக் கொண்டுவந்தால் வேதனை நீங் 
சித்திரை வரும் . 

எலுமிச்சம்பழரசம்.- இதில் 4 - ஆழாக்கு அளவு தினம் 4 - தட 
வை கொடுத்துக்கொண்டு வந்தால் ரோகம் வசப்படும் . 

அப்பளக்காரம் . - 1 -வராகரிறை . 
உழமண்ணுப்பு.-- 15 -உளுந்துநிறை. 
கந்தகம்.- வாழைச்சரகு உப்பு . சால்முகிரா. 
நாயுருவிச்சாம்பல் .-- பொட்டி ஒப்பு . 

இவைகளில் ஒன்று தினம் 2-3 - தடவை கொடுத்துக்கொண்டு 
வந்தால் ரோகம் வசப்படும் . 

வேப்பம்பட்டை கஷாயம் . - யோகமுறையாய் செய்த இதில் , 
4-3 - ஆழாக்கு அளவு தினம் 3-4 , தடவை கொடுத்துக்கொண்டு வந் 
தால் துர்ப்பலம் நீங்கும் . ரோகம் வசப்படும் . 

நன்னாரிவேர்கஷாயம்.- யோகமுறையாய் செய்த இந்தக் கஷா 
யத்தில் , -1 , ஆழாக்கு அளவு , மேல்கண்ட உப்புகளில் ஒன்றுசேர் 
த்து தினம் 3 - தடவை கொடுத்துக்கொண்டுவரலாம் . 

தறுந்தொட்டிதைலம்.- யோகமுறையாய் செய்த இதைச் சிர 
சில் தேய்த்து ஸ்நானம் செய்துக்கொண்டு வரும்படி செய்தால் , புரா 
தன கீல்வாதம் நீங்கும் . 


192 


ஆயாசம் . 


துத்தூரதைலம் . 
ரசக்களிம்பு . 
ஊமத்தன் இலை . 
எருக்கன்பால் . 
கஞ்சாஇலை. 
மண்தைலம்: 
கருநொச்சி . 
கர்ப்பூரதைலம் , 

சங்கங்குப்பி . 
இவைகளில் ஒன்றை வீக்கமுள்ள மூட்டுகளுக்கு உபயோகப்ப 
டுத்தலாம் . வேதனை நீங்கும். 


ஆம்லபித்தரோகம் . 

ఆమ్లపిత్త గోగము , 
இதுவே - புளியேப்பம் . 


SOUR - BELCHING . 


உண்ணும் பதார்த்தங்கள் ஜீர்ணமாகாமல் கெட்டு , வாயுஜனித்து , 
மேல்நோக்கி வெளிப்படும் . அஜீர்ணரோகத்தில் இது ஒரு குறி . அஜீர் 
ணத்துக்குச் செய்கிற சிகிச்சையே, இதற்கும் செய்தால் நீங்கும் . 

சுண்ணாம்புத் தண்ணீர்.-- இதில் 2 - ஆழாக்கு அளவு , தினம் 
2-3- தடவை கொடுத்துக் கொண்டுவந்தால் , ரோகம் நீங்கும் . 
உத்காரம் .-- க்க 

ఆధారము இதுவே ஏப்பம் . ( Belching ) அன்னா 
சயத்திலிருந்து வாயுவு வெளிப்படுதல் . அந்த வாயு நீர்த்தோஷமற் 
றதாய் இருக்கும் . 


ஆயாசம் , 


ఆయాసము . 


இதுவே -- இளைப்பு . அயர்ச்சி . அழலை . களை -37 . 


FATIGUE . WEARINESS 


சதைகளுக்கும் அவைகளைப்பற்றிய நரம்புகளுக்கும் பெலன் 
றந்து ஆயாசம் பிறக்கும் , ஆகா ரகுறைவே இதற்குக்காரணம், 


ஹித்மரோகம் . 


193 


இளநீர் . 


கஞ்சி இனங்களில் ஒன்று . 
மோர் 

சாராயம் . 
பனங் கற்கண்டு பானகம் . 
இவைகளில் ஒன்று கொடுத்தால் ஆயாசம் நீங்கும் . 

அகில்கட்டை . - இதின் புகையை ஆக்கிராணித்தால் , ஆயாசம் 
நீங்கும் . 


ஹிக்காரோகம் . 

హిక్కారోగము, 

இதுவே- கொட்டாவி . 
இது உஸ்வாசத்தின் ஒருவித வித்தியாசம் . கொட்டாவி விடுகிற 
வர்களைப் பார்த்தவர்களுக்கும், கொட்டாவி வரும் . இது ஆயாசக்குறி 
சில வியாதிகளில் காண்பதுமுண்டு. 


ஹித்மரோகம் . 
హిద రోగము. 


HICCUP . 


துவே இதமாபித்தம் - கலை . விக்கல் . 

. 
உஸ்வாஸவிகல்ப்பம் . மார்புக்குள் அடியிலிருக்கும் , ஈரல் 
தாங்கி என்னும் சதைக்கும் , அன்னாசயத்துக்கும் காணுகிற இசிவு. அஜீ 
ர்ணமே இதற்குக்காரணம். ஈரல் தாங்கி என்னும் சதைக்குத் தாபிதம் 
கண்டால் , விக்கல் உண்டாகுவது ஒருகுறி ; அல்லது அந்தச்சதை 
யைச் சேர்ந்தாவது நெருங்கியாவது இருக்கிற உறுப்புகளுக்கு தாபி 
தம் கண்டாலும் விக்கல் காணும் . சில உக்கிரவியாதிகளில் , பிரா 
ணாந் திய காலத்தில் விக்கல் காண்பது வழக்கம் . விக்கல் பேதங்க 


ளாவன : 


அசனோற்ப விக்கல்.- அன்னபானாதி வித்தியாசங்களால் பிற 
க்ஷத்திரவிக்கல் - அல்பம் . 

[ ப்பது . 
யமனவிக்கல் .--இரண்டிரண்டாய் வருவது . 
மகாவிக்கல்.- அதிக சப்தத்துடன் பிறப்பது . 
கம்பீரவிக்கல்.- நீண்டு வருவது. 

அடியில் கண்டவைகளில் ஒன்று , வாயிலிட்டு சப்பரித்து , ரசத் 
தை விழுங்கினால் விக்கல் நீங்கும் . 

25 


194 


இந்திரலுப்தம் . 


தேன் - வெல்லம் - புளி - எளிமிச்சம் பழத்துண்டு , 

புளிப்பு - மாதுளம்பழ விரை . 
அடியில் கண்ட பதார்த்தங்களுக்கும் விக்கல் நிற்கும் .- 

அப்பளக்காரம் . 
குளிர்ந் தஜலம் . 
உலர்ந்தரொட்டி 
நெய் . 

கொத்துமல்லி. 
கொட்டைப்பாக்கு , சீரகம் , இவைகளைச் சாம்பலாக்கி . தேன் 
விட்டு கலந்து நாக்கு மேல் அடிக்கடி தடவிக்கொண்டுவந்தால் விக்கல் 
நிற்கும் , 


இந்திரலுப்தம் . 


ఇంద్రలుబ్ధము. 
இதுவே - கலதிரோகம் -3988 X ஸ் . 

மொட்டத்தலை - தலைமயிர் உதிர்தல் . 


BALDNESS . 


ரோகலக்ஷணம் : - ரோமம் உண்டாக்கிற வேருக்கு வியாதிகண்டு 
இந்த வியா திபிறக்கின்றது . வேரானது சுத்தமாய்பட்டுப்போய் , மயிர் 
உதிர்ந்துவிட்டால் , பிறகு முளையாது ; மயிர்க்கால் மந்தமாகி ,விழுந்து 
போகிற மயிர் மறுபடியும் முளைக்கும். சுரம் , துர்ப்பலம் , முதலிய 
வியா திகளில் உதிர்ந்துபோகிற காரணம் தேசத்துக்கும் , சர்மத்துக் 
கும் காணுகிறதுர்ப்பலமேயாம் . கிழத்தனத்தில் முதல் உச்சந்தலைமயிர் 
மிருதுவாகி பிறகு படிப்படியாய் விழுந்துபோகிறது ; சிலரில் இது 
பாரம்பரமாய் காணுகின்றது . தலையில் வியர்வை அதிகமாய் காண்ப 
வர்களுக்கு மயிர் உதிர்ந்துபோகுவது வழக்கம் . தலைமயிர் சுத்தி வை 
ப்பதிலும் அது உதிரும் . க்ஷவரம் செய்வதில் மயிர்வளரும் . 

சிகிச்சை கிரமம் .-- பலஹீனத்தினால் மயிர் உதிர்ந்தால் , அடி 
யில் கண்டவைகளைப் பிரயோகப்படுத்தினால் , உதிர்ந்த மயிர் முளை 
யும் : 

நல்லபோஜனம் - அயம் , 
வேப்பம்பட்டைகஷாயம் - மீன்நெய் . 
சர்மம் கொப்பளிக்காமல் உஷ்ணத்தை மாத்திரம் கொடுக்கிற 
அடியில் கண்ட மருந்துகளை , தலைமயிர் உதிர்ந்துபோன விடத் 
தில் தேய்த்தால் , மயிர்காலுக்கு ஜீவனுண்டாகி , மயிர்வளரும்.- 


இந்திரலுப்தம் . 


195 


வெங்காயம் . 
கேசரஞ்சகத்தைலம் , 
கரடிக்கொழுப்பு: 


நெம்பர் 4 . 


இந்தப்படம் , புப்புசம் , இருதயம் இவைகளுக்குள் இருக்கிற 

ஏற்பாட்டைக் காண்பிக்கின்றது . 


. 


ANATOMY OF THE HEART AND LUNGS . 


1. 1. வலது புப்புசம் . ( நுரையீரல் ) Right Lung . 
2. 2. இடது புப்புசம் . Left Lung . 
3. சுவாசக்குழல் . Trachia . 
4 . சுவாசக்குழலின் வலதுகிளை . Right Bronchi . 
5. சுல 

சுவாசக்குழலின் இடதுகிளை . Left Bronchi . 
6. 6. 6. 6. கண்ணரைகள் , Air cells . 
7. வலது சிரவம் . Right auricle . 
8. சிரவத்துக்கும் , சடரத்துக்கும் மத்தியிலிருக்கிற துவாரம் . 

Auriculoventricular opening . 
9. வலது சடரம் அதிலிருக்கிற கவாடங்கள் . Right ventri 

cle and its valves . 
10. புப்புசநாடி . Pulmonary artery . 
12. 15. புப்புசநாளங்கள் . Pullmonary veins . 


T 


195 


இருத்வாதம் . 


16 . இடது சடரம் ; அதிலிருக்கிற கவாடங்கள் . Left ventri 

cle and its valves . 
17. இருதய கோசம் . The Pericordium . 


இருத்வாதம். 

హృద్వాతము , 
துவே- இருதாவிருதவாதம்--T73 ல் . 

இருத்திரஜம்- 5 ) 20 , 
இருத்திரவாதம் -கமல் 
மார் அடைப்பு - தமரகவாதம் . 


ANGINA PECTORIS . 


து இருதய வியாதி . கெட்டரோகம் . விட்டு விட்டு காணும். 
ருதய துர்ப்பலத்தினாலும் , அதில் கொழுப்பு படிவதினாலும் , இர்த 
வியாதி காணுகின்றது . வயது சென்றவர்களுக்குக் காண்பது வழக் 
கம் . 

ரோக லக்ஷணம்.-- இதில் இடது மார்பில் இருதய ஸ்தானத் 
தில் சித்திரவதையுள்ள நோவு , மூச்சு முட்டல் , பிராணன் போகு 
வதுபோல் பயம் , மெதுவான நாடி , குளுமைக் குறிகள் , இவை முத 
லியவைகள் இருக்கும். இந்த உபத்திரவம் கொஞ்ச நேரமிருந்து நீங் 
கிவிடும் ; நீங்காமல் அதிகப்பட்டால் மரணமே நிச்சயம்.- அஜீர்ணத் 
தால் , இருதய ஸ்த்தானத்தில் நோவு திடீலென்று காண்பது முண்டு. 
ஆனால் இது மேல்கண்ட வியாதி போல் அவ்வளவு உபத்திரவத்தை 
யும் , பிராண பயத்தையும் கொடுக்கமாட்டாது . 

சிகிச்சைக் கிரமம்.- உபத்திரவம் கண்டிருக்கிறபோது , இருதய 
த்தொழில் நின்றுபோகாமல் முயற்சி செய்யவேண்டியது - அதற்கு , 
கஸ்தூரி , பிராந்தி , காப்பிக்கஷாயம், அபினி, முத 
லிய உஷ்ண காரிமருந்துகள் கொடுக்கலாம் ; பிறகுரோகம் மறுபடி 
யும் காணாமலிருக்க , தேகசவுக்கியம் உண்டாகும்படியான முயற்சியை 
த்தேடவேண்டியது . இந்தவியா தியுடையவர்கள் எதாவது தகுதியா 
னமருந்து கிட்டவே வைத்திருந்து , வியா திகாணுகிற தக்ஷணமே எடு 
த்துக்கொண்டால் , வியாதி வராமல் நிற்கும் : 

பெருங்காயம் -- கடுகு . 
மான்கொம்பு - சுக்கு . 

செம்மரம் -- ரக்தபோளம் . 
மேல்கண்டவைகளில் தனியாய் ஒன்றையாவது , அல்லது 2-3 , 
சேர்க்கையாய் ஆவது உரைத்து கந்தமெடுத்து வேதனையுள்ள விடத் 
தில்போட்டு னல்காட்டினால் , சுகுணம் பிறக்கும் . 


இருதயத்துடிப்பு : 


197 


உருமாலையை நெருப்பில் காட்டி அனல் ஏற்றியாவது , அல்லது 
வெந்நீர் ஒற்றிடமாவது செய்வித்தால் , வேதனை நிற்கும் . 

தூருவாதிகிருதம் . 1-2, ரூபாய் நிறை . 
மதுஸ்மிக ரசாயனம் . ,-1 , ரூபாய் நிறை . 
யோகமுறையாய் செய்த இவைகளில் ஒன்றை , பிரமாணமறிந்து 
தினம் 3 , தடவை கொடுத்துக்கொண்டுவந்தால் , சரீரசௌக்கியம் 
உண்டாகி வியா திவராமல் செய்யுமென்று நம்பலாம் . 


இருதயத்துடிப்பு : 
மார் துடிப்பு . - 


துவே . 


PALPITATION OF THE HEART . 


மார்பில் இடதுபக்கமிருக்கிற இருதயம் எப்போதும் துடித்துக் 
கொண்டே இருக்கும் ; அந்தத் துடிப்பு , பெலனாயும் வேகமாயும் இருந் 
தால் , இருதயத்துடிப்பு என்று சொல்லப்படும் . சந்தோஷம் , வியஸ 
னம் , கோபம் , பயம் , கவலை இவைமுதலிய மனசின் காரியங்களா 
லும் , கடின நடை , நோயுற்றொழித்தகாலம் , அஜீர்ணம் , போஷணக் 
குறைவு , அதிகவாசிப்பு, இன்னம் சில காரணங்களாலும் , இருதய 
ரோகம் , பாண்டு , சூதகசந்தி , இவை முதலிய வியாதிகளாலும் , இருத 
யம் வேகமாய் துடிக்கும் ; அப்போது நாடி அக்கிரமமாயும் , விட்டு 
விட்டு நடக்கும் . 

சிகிச்சைகிரமம்.- தேகபெலன் செவ்வையாயும் , விசேஷமாயும் 
இருப்பவர்களுக்கு இருதயத்துடிப்புகண்டால் , பெலத்தைக்குறைக்க, 
முயற்சிதேடவேண்டியது ; அதற்கு விரேசனம் கொடுத்து பத்தியத் 
தில் வைக்கவேண்டியது - பெலன் குறைவுபட்டிருப்பவர்களுக்குக் 
கண்டால் , பெலன் அதிகமாக்கமுயற்சி செய்ய வேண்டியது ; அதற்கு 
கஸ்தூரி, சடாமாஞ்சி முதலியவைகளை கொடுக்கவேண்டியது . இரு 
தய ரோகத்தினால் கண்டால் , குரோசானி ஓமம் , உள்ளுக்குக்கொடு 
த்து , அபினி , பெருங்காயம் , ஊமத்தன் இலை , இவைகளில் ஒன்று 
இரு தய ஸ்த்தானத்தின்மேல் பத்து போடவும் , சுருட்டு , தேத்தண் 
ணீர் , இவைகளைத் தள்ளிவைக்கவேண்டியது . 

வியாதி கண்டிருக்கிற சமயத்தில் கொடுக்கத் தகுதியான ஒளஷ 
தங்கள் எவையெனில்: 

குளிர்ந்த தண்ணீர் . 
கர்ப்பூரம் , 3 -உளுந்துநிறை . 
சந்தனக்கட்டைக்கஷாயம் . 
குரோசானி ஓமக்கஷாயம் . 


198 


உதரரோகம் . 


மாஜும் - பைரவிமாத்திரை. 
கஸ்தூரிகுளிகை -1 . 

சடாமாஞ்சிகஷாயம் --- ஆழாக்கு . 
துர்ப்பலமுடையவர்களுக்குக்காணுகிற இருதயத்துடிப்புக்குக் 
கொடுக்கத்தகு தியான ஒளஷதங்கள் எவையெனில் : 

அயச்சிந்தூரம் - 5-10, உளுந்துநிறை. 
அன்னபேதி - 2 -உளுந் துவிறை . 


: 0 : 


ஈ று விரணம். 


ఈరువ్రణము . 
ரசமருந்து தின்றவர்களுக்கு . ஈறுவீங்கி மிருதுவாகி , அதிலிரு 
ந்து ரக்த்தமும் சீழும்வடியும் . சரீரஸ்திதிகெட்டவர்களுக்கு , நாளுக்கு 
நாள் ஈறுகுறைந்து , பல்லுவேர் வெளிக்கு அகப்படும் ; பல்லின் பிடி 
ப்பு அற்று அசையும் . 

சிகிச்சைகிரமம் .-- இதற்கு துவர்ப்புமருந்துகள் வாய்க்கு உப 
யோகித்து , சரீரஸ் திதிகெட்டு இருந்தால் , மதுஸ்மிஹம் முதலியவை 
களைக்கொடுத்து ஆரோக்கியஸ்திதிக்கு கொண்டுவரவேண்டியது . 

சீனக்காரம் . - 2 , விராகநிறை சீனக்காரத்தை , 1 - புட்டி வேலம் 
பட்டைக் கஷாயத்தில் கரைத்து , 3 - மணிக்கொருதரம் வாய் கொப் 
புளித்து வரும்படிச் செய்தால் ரோகம் வசப்படும் . 

தந்ததர்ணம் .-- செய்ழறை .-- வாதுமை யோட்டுக்கரி , கொட் 
டைப்பாக்குக்கரி , வேப்பன்பட்டைத்தூள், காசுக்கட்டி , கடுக்காய் , 
இவைகளின் தூள் சமனிறை சேர்த்து , பல் துலக்கிக்கொண்டு வந் 
தால் , விரணம் ஆறும் , பற்கள் இறுகும் . 

ஆலம்விழது .-- இதனால் பல் துலக்கிக்கொண்டுவந்தால் , 
ணம் ஆறும் , பற்கள் இறுகும் . 


C 


உதரரோகம் . 
ఉదరరోగము. 


இதுவே - துந்திரோகம்- பெருவயிறு . 

DISEASES OF THE ABDOMEN , 
வயிறு அனேக காரணங்களால் பெருத்துப்போகும் . அக்காரணங் 
கள் எவையெனில் : 


உபஜிக்வாரோகம் . 


1201 


இடதுபக்கத்திலிருக்கிற பிலீகம்பெருத்து கண்டால் , பிலீக்கி 
தரம் என்றுபேர். (பிலீகரோகத்தைப் பார்வையிடவும் .) 

வலதுபக்கத்திலிருக்கிற யகுர்த்கண்டம் பெருத்துகண்டால் , யகு 
ர்தோதரம் என்றுபேர் . ( யகுர்ந்ரோகத்தைப் பார்வையிடவும் .) 

வயிற்றுக்குள்ளிருக்கிற சவ்வல்நீர்சேர்ந்து கண்டால் , ஜலோத 
ரம் என்றுபேர் . ஜலோதரத்தைப் பார்வையிடவும் .) 

வயிற்றிலிருக்கிற கொழுப்பு அதிகமாகி கண்டால் , மேதோதரம் 
என்றுபேர் , ( மேதோதரத்தைப்பார்வை யிடவும் .) 


உத்கோடரோகம் . 
ఉత్కోటరోగము. 


இதுவே - தேமல் - எச்சிற்றழும்பு . 
இது சர்மத்தைப்பற்றியரோகம் . இடுப்பில் கண்டால் , கடுவன் 
என்று செல்லுவார். ஔஷதத்துக்கு வசப்படுவது கஷ்டம் . ஆனபோ 
திலும் , அடியில் கண்டவைகளை மேலுக்கு உபயோகிக்கலாம் : 

சந்தனம் - அகருகட்டைசந்தனம் . 
பூவரசுபால் - சீமையகத்தியிலைரசம். 
பொன்னாவிரைவேர்சந்தனம் . 
புரசன் விரைசந்தனம் . 

அம்மாம்பச்சரிசிப்பால் 
தேங்காய் ஒட்டைச்சுட்டு அதில் வருகிற தைலத்தை எடுத்து 
பூசலாம் . 


உபஜிக்வாரோகம் . 

ఉపజిహ్వరోగము. 
இதுவே -- உண்ணாக்குவளர்த்தி . 


ELONGATION OF THE UVULA . 


உண்ணாக்குவளர்ந்து இருந்தால் தொண்டையில் குத்தி இரு 
மலை யுண்டாக்கும் . 

வெள்ளுள்ளித்தைலம்.-- மெழுகினால் ஒரு சிறியகரண்டி செ 
ய்து , ஈர்க்கு குத்தி காம்புபோல் செய்துக்கொள்ளவும் , பிறகு வெள் 


1970 


உபதம்மைரோகம் . 


யது 


ரூள்ளிரசத்தை அந்தக்கரண்டியிலிட்டு , காம்பைப்பிடித்துக் கொண்டு 
ரசம் உண்ணாக்கில்படும்படி நிதானமாய்வைக்கவேண்டிய இவ்வி 
தம் , 2-3 , தடவைவைத்தால் , குறைந்துவிடும் . 
அக்கரக்காரம் .-- இதின் 

உண்ணாக்குக்கு வைத்தால் 
குறையும் . 

தேங்காய் ஓட்டைச்சுட்டு இரும்பு தகடுமேல்வைத்து , அதில்வரு 
கிறதைலத்தை எடுத்து , உண்ணாக்குமேல்வைத்தால் சுறுங்கிவிடும் . 


தூளை 


உபதம்வரோகம் . 


ఉపదంసరోగము. 


இதுவே - அலஸிரோகம் . - 83x , 

லிங்க விரணம் --90X ( 0 . 
மேஹவிரணம் -5 ( 50 யை 
பரங்கிவிரணம்.-- 3808 (300 
கொருக்கு 
குய்யவிரணம்.-- KT L5am . 


SYPHILIS -- CHANCRE . 


ரோக ஸ்திரீயைப்புணர்ந்து ஆண் குறிமேல் காணுகிற புண்ணு 
இந்தப்புண்ணு லிங்கத்தின்மேலாவது , மலரை மூடிக்கொண்டிருக் 
கிறலிங்கவசத்தின்மேலாவது , உ.பஸ்த்தத்திலிருக்கிறவிஷநீர் சம்போ 
ஹகாலத்தில் எவ்விடத்தில் படுகின்றதோ , அவ்விடத்தில் உண்டா 
கும் . புணர்ந்து , 2-4-6 , வாரங்களுக்குள் காணும் . விஷநீர் உடம்பி 
லேறி , மேகப்புடை , மேகச்சொறி , மேக ஊறல் , முதலிய பலவித 
சர்ம ரோகங்களும் . அஸ்திரோகங்களும் பிறக்கும் . ஆண் குறிமேல் 
சாதா ரண விரணம் காண்பது முண்டு ; ஆகையால் அந்தஸ்தானத்தில் 
பிறக்கிற எல்லா விரணங்களை , உபதம்ஸரோக மென்று எண்ணலா 
காது . ரோக ஸ்திரீ புணர்ச்சியால் பிறக்கிற விரணங்கள் , 2 - விதம் : 
ஒட்டு சாதி ஒன்று , ஒட்டு குணமில்லாத சாதி ஒன்று . இரண்டாவது 
சாதியில் , 3 - வித விரணங்கள் பிறக்கின்றன . ஆகிய 4 - வித உ.பதம்ஸ 
ரோகங்கள் உண்டு . அவைகள் எவையெனில் , - கடின உபதம்ஸ விர 
ணம் --- மிருது உபதம்ஸ விரணம் -- வியாபக உபதம்ஸ விரணம் 
புரியுஷித உபதம்ஸ விரணம் , ஆம் . 

1 - வது கடின உபதப் ஸவிரணம் ; (அடீலிகாவிரணம் ) 
( Hard chancre ) இந்த சாதிக்கு ஒட்டு குணமுண்டு ; விஷநீர் பட்டு 
2-4-6, வாரங்கள் பிறகு விரணம் பிறக்கும் ; இந்த விரணத்தில் சீழ் 


. 


உபதம்ள விரணம் . 


201 


இராது ; விஷநீர் அரைகளுக்குப் பறவி , 2-3-4 , பல கிரந்திகள் வீங்கி 
அரையாப்புக்கட்டிகள் இரண்டு பக்கங்களிலும் காணும் ; வேதனை 
யிராது ; கல்லுபோல் கட்டியாய் , நெடுநாள் இருக்கும் ; 

டகிற குண மிராது. விஷநீர் ரக்த்தத்திலேறி , உடம்பில் வியா 
பித்து பலவித மேஹப்புடைகள் காணும் . இந்த ரோகம் ஒரு தடவை 
க்குமேல் காண்பது அபூர்வம் . விரணமானது , பசை சேர்ந்து அடியி 
லும் சுற்றிலும் கல்லுபோலிருக்கும் . ஒரு விரணத்துக்குமேல் காணாது 
விரண விஷம் உடம்பில் பரவி நன்றாய் ஊறிய பிறகு , விரண சீழை 
எடுத்து , அம்மை குத்துவதுபோல் குத்திவைத்தால் , விரணம் உண் 
டாகமாட்டாது . 
சிகிச்சாகிரமம் .-- இந்த சா 

ந்த சாதிரோகத்துக்கு , உள்ளுக்கும் , வெ 
ளிக்கும் , சிகிச்சைசெய்ய வேண்டியது . இதின் விஷத்தைக் கெடுக்க, 
பாதரச மருந்துகள் விட வேறொன்றுமில்லை . ரசம் உள்ளுக்குக்கொ 
டுத்து , அதையே மேலுக்கும் உபயோகப்படுத்தினால் , பின்னிட்டு 
காணுகிற மேக உபத்திரவங்கள் தலைகாட்டாது . ஆரம்பத்தில் ( 4 - நா 
ளைக்குள் காரம் வைத்தால் விஷத்தை முறித்து விடும் , உடம்பில் 
வியாபிக்கும்படி செய்யாது . ஆனால் ஆரம்ப ஸ்த் திதியில் சிகிச்சை 
செய்துகொள்ள வருகிறபேர் இல்லை . 

ல்லை . விரணத்தின் அடிகனத்து 
தடித்து விட்டால் , விஷம் உடம்பிற் பத்திவிட்டதென்று நிச்சயிக்க 
வேண்டியது . அந்தச்சமையத்தில் காரம் வைத்தும் பிரயோஜன 
மில்லை . விரணத்திலிருக்கிற கனப்பும் , அரையிலிருக்கிற கட்டிகளும் 
கரைகிற வரையில் , உள்ளுக்கு ஒளஷதம் கொடுக்கவேண்டியது . 
பெண்களுக்கு உபதம்ஸரோகமிருந்தால் , அந்த விஷம் பிண்டைத் 
தைப்பற்றி , அகால பிரஸவத்தை யுண்டாக்கும் , அல்லது சாவுபிள்ளை 
பிறக்கும் . ஆகையால் , சதிக்கும் , புருஷனுக்கும் , ரசமருந்து கொடு 
து உடம்பைத் தேற்றினால் , பிரகுருதிமாறி , பிண்டத்துக்குக் காணு 
கிற விபத்து நீங்கும் . 

2 - வது.- மிருது உபதம்சவிரணம் , { Soft Chancre ) இந்த 
சாதி விரணத்தில் கனப்பும் தடிப்பும் இராது ; சீழ் சுறந்து வடியும் ; 
விஷநீர் பட்ட 3 ம் - நாள் 2 - அல்லது பலவிரணங்கள் காணும் . அவை 
கள் தோலைக்கிள்ளிவிட்ட விரணம்போல் , மிருதுவாய் இருக்கும் ; 
கொஞ்சநாள் பரவும் ; 3-6 , வாரங்கள் மேல் தற்செயலாய் உலர்ந்து 
விடும் . ரண வடுவு மாத்திரமிருக்குமே யொழிய கனப்பும் தடிப்பும் 

ராது . அரையில் கட்டியை உண்டாகாது . விஷநீர் உடம்பில் பத் 
துவ குணமில்லை ; மேகப்புடைகள் காணாது . ஒருவேளை விஷநீர் 
வியாபித்து , அரையாப்புக் கட்டி கண்டால் , அது பழுத்து உடையும் 
கல்லுபோல் கட்டியாய் இராது . 

சிகிச்சைகிரமம் . - இதற்கு விரணத்துக்கு மாத்திரம் சிகிச்சை 
செய்தால் போதும் , 5 - நாளைக்குள் சிகிச்சைக்கு வந்தால் , விரணம் 
காரம் வைப்பதினாலையே , ஆறிவிடும் ; காடிக்கா ரம் வைப்பதை விட , 
பொட்டிலுப்பு திராவகம் , கந்தகதிராவகம் , இவ்விதவேகமுள்ளகா 
ரங்களை வைத்து விஷநீரை முறித்து விடவேண்டியது . நாள் பட்டு 

26 


1 


202 


உபதம்ஸவிரணம் . 


விட்டால் துவர்ப்புமருந்துகள் போட்டு விரண த்தை ஆற்றவேண்டி 
யது . அரையிலிருக்கிற கட்டி பழுத்தால் , தாராளமாய் கீறிவிடவே 
ண்டியது. உள்ளுக்கு ஆரோக்கிய மருந்துகள் கொடுத்தால் நமதே 
ண்ணம் சீக்கிரம் முடியும் . 

. 
3 - வது . வியாபக உபதம்ஸ விரணம்.- (Spreading Sore . ) 
இந்த சாதி விரணம் திண்ணுகொண்டுபோய் , நாநாவிதமாய் பரவி 
பெருகும் , அரையாப்புக்கட்டி காணும் . 1. - கிரந்தி வீங்கிபழுக்கும் ; 
உலரநாள் . செல்லும் . போகப்புடைகள் உடம்புமேல் காணாது . இந்த 
சாதி விரண மானது பரவிகொண்டுபோய் , அடிவயிற்றை விரண மாக் 
கிவிடும் ; சிகிச்சைக்கு உட்படாது . 

சிகிச்சாகிரமம் .-- இந்த சாதிக்கு , ரணத்துக்கு கிகிச்சை செய் 
வதே போதும் . காரம் வைப்பதில் கெடு திசம்பவிக்கும் . ஒற்றிடம் 
போட்டு , பொட்டலிகை கட்டுவதில் , சமனம் பிறக்கும் . அபினி கொ 
டுத்தால் , வேதனை நீங்கும் ; ரசப்புகை கொடுத்தால் நன்மை செய் 
யும் ; வெந்நீரில் கொஞ்சநேரம் தினம் உட்காரவைத்தால் , விரணத் 
லிருக்கிற விஷநீரின் குணம் மாறிவிடும் . பலஹீன மிருந்தால் , அயம் , 
வேப்பன்பட்டை கஷாயம் , பொட்டிலுப்பு திராவகம் , இவ்விதமருந் 
துகளைக் கொடுக்கலாம் . தாபித குணமிருந்தால் , மீன்நெய் கொடுக்க 
லாம் . ரோகியை படுக்கையில் வைக்கவேண்டியது ; நல்லபோஜனம் 
கொடுபிக்கவும் . 

4 - வது . பரியுஷித உபதம்ஸ விரணம் .-- அழிப்புண். ( Slough 
ing Sore . ) இந்த சாதியில் தாதுக்கள் அழிகிப்போகும் ; அரையில் 
கட்டியைப் பிறப்பிக்காது ; உடம்புமேல் மேஹப்புடைகள் காணாது ; 
விரணத்துக்கு மாத்திரம் சிகச்சைசெய்யவேண்டியது . விஷநீர் பட்ட 
விடம் கெட்டு அழிகிப்போகுவதினால் அந்த விஷநீர் , காரம் வைத்து 
கெடுப்பதுபோல் , அந்த விடத்தைக்கெடுத்து விடுகின்றது . தேக 
சவுக்கியம் ஏறக்குறைய கெடும் . சிலரில் , பூவின்மேல் தோல் கெட்டு 
பூவும் கெடும் . அழிகிப்போன சதை விழுந்து விட்டபிறகு , விரணம் 
சீக்கிரத்தில் ஆறிவிடும் . 

சிகிச்சைகிரமம்.- மேல்கண்ட வியாபகவிரணத்துக்குச் செப் 
பிய சிகிச்சையை இதற்கும் செய்ய உதவும் . நல்ல போஜனம் கொடு 
க்கவேண்டியது ; அபினி கொடுத்து வேதனையை நீக்கவும் ; பாதரசம் 
கொடுக்க உதவாது ; நல்ல காற்றுள்ள விடத்தில் நெம்மதியாய் படுத் 
திருக்கும்படி செய்யவேண்டியது . 

மேகப்புடைகள் . 
உபதம்ஸ விரண விஷத்தைப்போல் தேகத்தைக்கெடுப்பது 
ஒன்றுமில்லை ; சகல தாதுக்களையும் , உள் இருக்கிற உறுப்புகளையும் 
கெடுத்து விடுகின்றது . ஜனங்களுக்குத் தீராத அசௌக்கியம் காண் 
பதற்கு இந்த வியாதியே காரணம் . விரணத்திலிருக்கிற விஷநீர் சரீ 
ரத்தில் பரவி அடியில் கண்டவியாதிகளைப் பிறப்பிக்கின்றது . அஸ் 
திரோகம் , விரணங்கள் , சர்ம ரோகங்கள் , நேத்திர ரோகம் , சிரோ 


( 


ே 


உபதம்வவிரணம் . 


203 


ரோகம் , மேஹ சூலைகள் , நபும்ஸகம் , மலடு , கர்ப்பசிராவம் , கர்ப்பசி 
சுவுமுருத்தியுவு, கண்ட விரணங்கள் , ஜிக்வாரோகம் , இவை முதலிய 
வைகளாம் . சரீர வியாதிக்குறிகள் கண்டவுடனே , சிகிச்சை ஆரம் 
பிக்கவேண்டியது . வியாதியை வேரோடறுக்க ரசமே முக்கியமானது . 
ரசத்தை உபயோகப்படுத்துவது , இரண்டு மார்க்கம் . உள்ளுக்குக் 
கொடுப்பது ஒன்று , சர்மத்தின்மேல் உபயோகிப்பது ஒன்று . உள்ளுக் 
குக் கொடுப்பதைப்பார்க்கிலும் , மேலுக்குபயோகப் படுத்துவதே நல் 
லது . வீரம் , பூரம் , லிங்கம் , ஆகிய இவைகள் மூக்கியரசமருந்துகள் . 

பூர்க்சிலேதம் . ( Yellow wash ) செய்ழறை.-- ரசபஸ்பம் 30 , 
உளுந் துங்றை ; சுண்ணாம்புஜலம் , 14 , ஆழாக்கு ; விளாம் பிசினி , 10 
உளுந்துநிறை. இவைகளைக்கலந்து கொள்ளவும் . இதில் மெல்லிய 
துணியை நனைத்து கடின உபதம்ஸ விரணத்தின் மேல் , போட்டுக் 
கொண்டு வந்தால் விரண 

ரணம் ஆறும் . 
வீரக்கிலேதம் . ( Yellow wash . ) செய்ழறை .-- வீரம் 18, உளு 
ந்துவிறை ; சுண்ணாம்புஜலம் , 14 , ஆழாக்கு மிஸ்ரமித்துக் கொள்ள 
வும் . இதைமேல்கண்டவிதமாய் உபயோகிக்கலாம் . 

ரசப்புகை கொடுக்கிறவிதம்.- ரோகியை ஒரு நாற்காலியின் 
மேல் உட்காரவைத்து , புகை வெளிப்படாமலிருக்க , வழக்கப்படி 
செய்வதுபோல் , ஒருரெட்டுத்துணியால் , உடம்பில்படாத பக்குவமறி 
ந்து , சுத்தி , அதின் மேல் கம்பளியால் நன்றாய்போத்திவிடவும் . பிறகு 
ஒருபாத்திரத்தில் நீர்விட்டு , மற்றொரு இரும்புத்தகடில் 1-3 , விராக 
நிறை , லிங்கம் வைத்து , இவ்விரண்டையும் நாற்காலிக்கடியில் நெரு 
ப்பு மேல்வைத்துவிடவும் . இவ்விதம் செய்வதில் , அனல்காற்று , 
தண்ணீரின் ஆவி , ரசத்தின் புகை ஆகிய இம்மூன்றும் சேர்க்கையாய் 
சரீரத்தில் பட்டு வியாபிக்கும் ; 5-10 நிமிஷம் சென்றபிறகு , வியர் 
வை பிறக்கும் ; வியர்வை பிறந்த பிறகு 10-15 , நிமிஷமிருந்து . நெ 
ருப்பை நீக்கிவிடவும் . சரீரம் குளிர்ந்த பிறகு , ஈரம் போகும்படி 
துடைத்துவிடவும் . உடனே நன்னாரிவேர் கஷாயத்தில் , 1 - ஆழாக்கு 
குடிக்க செய்து , கொஞ்சநேரம் படுத்துக்கொள்ளும்படி செய்யவே 
ண்டியது . உள்ளுக்குரசம்கொடுத்து , வாயைப்புண்ணாக்கி , ரோகி 
அதிக கஷ்டம்படும்படி செய்வதைப்பார்க்கிலும் , ரசப்புகை கொடுத்து , 
ரசத்தை உடம்பில் பரவும்படி செய்வதே நல்லது . 

ரசத்தைலம்.- --பலம் . 
மேகாரித்தைலம்.- 1 - பலம் . 

வல்லாரைகிருதம் .--, 1 - ரூபாய்நிறை . 
மேல்கண்ட ஔஷதங்களை தருணமறிந்து உபயோகப்படுத்தி 
னால் , ரோகம் வசப்படும் . 

பூரக்களிம்பு . செய்ழறை- 2 - விராகரிறை பூரத்தை , 8 - விராக 
சிறை மெழுகுகளிம்பு , அல்லது உறைந் தபன்றி நெய்யோடுசேர்த்து 


204 


உன்மாதரோகம் . 


கலந்துக்கொள்ளவும் . இதைத் துணிமேல் தடவி , கடின உபதம்ஸ 
விரணத்தின்மேல் போட்டுக்கொண்டுவந்தால் ஆறிவிடும் . 


நெம்பர் -5 . 
இந்தப்படம் மூளை , அதிலிருந்து பிறக்கிற நரம்புகள் 

ஆகிய இவைகளைக் காண்பிக்கின்றது . 


THE BRAIN AND ITS NERVES . 


SE 


16 


1. பெரிய மூளை . Cerebrum . 
2. சிறிய மூளை . Cerebellum . 
3. முள்ளந்தண்டுக்கொடியின் சிகரம் , Medella oblongata . 
4. முள்ளந்தண்டுக்கொடி . Spinal Marrow . 
8. கண்ணு . Eye - ball . 


உன்மாதரோகம் . 

ఉన్మాదరోగము . 
வே- உன்மத்தம் - மதம்- ல்க . 
பைத்தியம் - வெறி - பித்தம்- மதிமயக்கம் . 


உன்மாதரோகம் . 


205 


MADNESS .. 


மனிதன் நடந்துக்கொள்ளவேண்டிய கிரமம் தப்பிநடப்பதே 
உன்மாதம் . இந்த நடத்தையை எளிதில் அறியலாம் , விவரிப்பதில் 
விஷயம் விரியும் . மூளையின் வெளிப்புறமிருக்கிற , ஊதாநிறமான 
பதார்த்தம் ( Grey motter) வியா திகொண்டாவது , அல்லது அதின் 
தொழில் வித்தியாசமடைந்தாவது இந்தரோகம் பிறக்கின்றதென்று , 
எண்ணம் . பரமமாகிய எந்த ஆத்மாவோ, அதற்கே வியாதிகாணுகிற 
தென்று சிலர் சம்மதம் - எந்த வஸ்த்துவு ஆத்மாவின் குணத்தோடு 
லயமாய் இருக்கின்றதோ, அந்த வஸ்துவாகிய மூளையே கெட்டு உன் 
மாதம் பிறக்கிறதென்று சில சாஸ்த்திரிகள் சொல்லுகிறார்கள் . ஊதா 
சிறமுள்ள பதார்த்தம் தளமாய் இருந்தால் புத்திவிசேஷித்திருக்கு 
மென்று , அறுத்து பார்த்து பரீக்ஷையால் தெரிந்துகொள்ளப்பட்டது . 
ஆகையால் புத்தி கெடுவதற்கு காரணம் , இந்து பதார்த்தம் கெட்டுப் 
போகுவதே என்று நாம் எண்ணவேண்டியது . தப்பு அபிப்பிராயம் . 
அக்கிரமம் நடத்தை இவை முதலியவைகள் உன்மாத லக்ஷணங்களா 


கும் . 


உன்மாதத்தில் பலசாதிகளுண்டு ; அவைகளை , நானியற்றிய 
இங்கிலீஷ்வைத்திய சங்கிரகத்தில் அறியலாம் . 

சிகிச்சைகிரமம் : - மூளையின் வியாபாரத்தைக் குறைக்கவேண் 
டியது ; அதற்கு லௌகீக தொழில்களை நீக்கி , சும்மாயிருக்கும்படி 
செய்து , மருந்துகளால் தூக்கம் பிறப்பித்து , மல மூத்திர சுவேதங்க 
ளைக் கிரமப்படுத்த வேண்டியது . அபினி , கஞ்சா, குரோசானி யோ 
மம் , ஊமத்தன் , இவ்விதமருந்துகளால் நித்திரை வரும் . பெலன் 
குறைவுபட்டிருந்தால் , ஆரோக்கியகரமருந்துகள் உபயோகப்படுத்த 
வேண்டியது . போஜனம் போஷண கரமாய் இருக்கவேண்டியது . 
பைத்தியக்காரன் செய்கிற துஷ்டநடத்தைகளுக்கு அடித்து , பலாத் 
காரமாய் அடக்குவதைப்பார்க்கிலும் , பிரியவசனம் , பச்சாத்தாபம் 
இவைகளால் வசப்படுத்துவது நல்லது . இதுவே தற்கால சிகிச்சை , 
இடம்விட்டு இடம்மாறுவதில் , அனுகூலமுண்டு. 

சம்பீரதைலம் , ( எலுமிச்சம்பழம் . ) 
எலுமிச்சம்பழரசம் . 
அகத்தி இலை ரசம் 1- பங்கு , வெங்காயரசம் , -- பங்கு , 

இவைகளைச் சேர்த்துக்கொள்ளவும் . 
இவைகளில் ஒன்றை உச்சிமேல் தேய்த்து 30-50 குடம் தண் 
ணீர் தாரையாய் விடவும். இவ்விதம் தினம் காலையில் கொஞ்சநாள் 
செய்தால் , ரோகம் சமனப்படும் 

அடியில்கண்ட ஔஷதங்களில் ஒன்று பிரமாண மறிந்து கொடு 
த்தால் , நல்ல வித்திரை வரும் . 

கர்ப்பூரம் , அபினி , நித்திராகாரி லேகியம் . 


206 


உஷ்ணம். 


அழவண இலையை எலுமிச்சம்பழ ரசம் விட்டு அரைத்து ( டச்சி 
மேல் வைத்து கட்டிக்கொண்டு வந்தால் , ரோகம் வசப்படும் . 

அடியில் வருகிற ஔதங்களிலொன்று நஸியமிட்டுக்கொண்டு 
வரலாம் . 


அகத்தியிலைரசம் - பேய்பீர்க்குரசம் . 


உஷ்ணம் . 
இதுவே - காங்கை - சூடு -உள் - எரிவு - உள் சூடு - மூலச்சூடு . 


HEAT . 


ரக்த்தத் தில்காங்கை அதிகரித்தால் உடம்பு சூடாயிருக்கும் . அத 
ற்கு அடியில்கண்டிருக்கிற மருந்துகளில் ஒன்று கொடுத்தால் , நீங்கி 
விடும் : 

ளநீர்- திராக்ஷாதிகிருதம் . 
கூஷ்மாண்டகிருதம் - பனஞ்சாறு . 
பாவனபஞ்சாங்குளத்தைலம் . 
கதலிபலரசாயனம் -ஆமலகலேகியம் . 
முள்ளாங்கிரசம் - சதாவெரிகிருதம் . 
பனங்கற்கண்டு பானகம் . 
துளசி விரைகஷாயம் . 
தாமரைப்பூ ஷர்பத்து - அத்திக்கள்ளு. 

தாளித்தமோர்சாதம் . 
அடியில்கண்ட தைலங்களில் ஒன்று ஸ்நானஞ்செய்துவைத்தால் 
சூடு நீங்கும் . 


ஆமலகதைலம் - குமாரித்தைலம் . 


ஔஷதவேகம் . 


207 


ஓஷ்டரோகம் . 

ఓష్ఠరోగము . 
இதுவே --உதடுவியாதி . 


DISEASES OF THE LIP . 


உதடில் காணுகிற ரோகங்கள் பல சாதிகளுண் டு , அவைகள் 
எவை யெனில் : 

கண்டோஷ்டம்- அந்தோஷ்டம் : -- உதடுவெடிப்பு . சிகிச் 
சை - வெண்ணெயாவது , மெழுக்குகளிம்பாவது பூசிக்கொண்டு வந் 
தால் , ஆறிவிடும் . 

கிரஹணதோஷம் - முயலின் உதடைப்போல் மேலுதடு கிழி 
ந்து இருப்பது . (Hare- lip.) சிகிச்சை .-- இரண்டுபக்கம் ஓரத்தை அறு 
த்து , சேர்த்து , ஊசியால் தைத்துவிடவேண்டியது . 

கன்னப்புத்து.- ( Cancrum Oris . ) ஒஷ்ட கிரந்தி.இதற்கு காரம் 
வைத்து ஆற்றவேண்டியது . 

சுரவேகத்தினால் , உதடுகள் புண்ணாகி விடுவதும் உண்டு , 
க்கு வெண்ணெயாவது , மெழுகுகளிம்பாவது, பூசிக்கொண்டு வரவே 


அதர் 


ண்டியது . 


ஔஷதவேகம் . 
ఔషధ వేగము . 


சில மருந்துகள் கொடுத்து கொண்டுவரும்போது , சில குறிகள் 
தேகத்தில்காணும் , அப்போது அம்மருந்து தேகத்தில் பற்றியதென்று 
நிச்சயிக்கவேண்டியது . 

பாதரசம்.- ஈறுகள் புண்ணாகும் . 
கந்தகம் .--உடம்புமேல் கெட்டவாசனைப் பிறக்கும் . 


பாஷாணம் . 
தாளகம் . 


கண்கள்சிவக்கும் ஆயாசம்காணும் . 

முகம் வீங்கும் . சீர்ண உறுப்புகள் கெடும் . 
மனோசிலை . 
அயம்.- மலம் கறுப்பாகும் . 
எட்டிக்கொட்டை .-- சதைகளுக்கு இசிவுகாணும் . 
பேதிக்கிழங்கு.- மூத்திரம் ரக்த் தற்றமாய் இறக்கும் . 
வங்கம் .-- ஈறு நீலநிறமாகும் . வாய் உலரும் , 


208 


கக்கிருமல் ரோகம் . 

శునక కాసము . 


இதுவே - கக்குவான்-- கக்குவாய் - முப்பிறைச்சுமை 


HOOPING COUGH . 


து குழந்தைகளுக்குக் காணுகிற ஒட்டுவியாதி ஒருவருக்கு 
ஒரு தரத்துக்குமேல் மறுதரம் காண்பது . அரிது , இந்தவியா தி 3-4 
வாரம் , அல்லது மாதக் கணக்காய் இருக்கும் . ஒருவித விஷம் . காற்று 
மார்க்கமாய் சென்று , சுவாஸக் குழலில் இருக்கிற சிலேஷ்ம சவ்வை 
அனுசரித்து , உபத்திரவப்படுத்தி , இருமலைப் பிறப்பிக்கும் . இது சுல 
பமாய் போகுவதும் உண்டு ; அப்படி போகாவிடில் , வேறு ரோகங் 
களைப் பிறப்பித்து , கஷ்டப்படுத்தும் . பிராணனையும் நீக்கும். 

சிகிச்சைகிரமம்.- இதற்குச்சொல்லியிருக்கிற மருந்துகள் அன 
ந்தம் . அம்மைரோகங்கள் எவ்விதமாய் சாங்கிராமிக விஷத்தால் பிற 
ந்து , எவ்விதமாய் , போகின்றனவோ, அவ்விதமாகவே இதுவும் போ 
கும் : ஆகையால் வியாதி போகிறவழியாய் நாம் விட்டுவிட்வேண் 
டியது . என்னசெய்த போதிலும் , காலம் வராமல் , இருமல் நிற்காது . 
வேறுரோகங்கள் பிறக்காமலும், கஷ்ட்டங்கள் நீங்கவும் செய்வதே 
நமது கடமை . 

அடியில் கண்டிருக்கிற மருந்துகளில் ஒன்று , கிரமப்பிரகாரம் 
கொடுக்கத்தகுதியானவைகள்.- . 

கண்டங்கத்திரி ரசாயனம் - கந்தகம் . 

கஸ்த்தூரி குளிகை- துளசிரசம் , கர்ப்பூரவள்ளி 
ரசம் . 


இங்குவா திலேகியம்- இங்குவாதி சூர்ணம் , 
கர்ப்பூராதிசூரணம் - நவக்ஷாரம் . 

தூதுவளைகிருதம் - படிகாரம் . 
சாம்பிராணி.- இதின் புகையை ஆக்கிராணிக்கும்படி செய்ய 
லாம் . 


துத்தூரதைலம் . , - இதை முதுகு தண்டெலும்பு மேல் தடவி 
தேய்க்கலாம் . 


2001 


+ 


கணரோகம் . 


XcaXs . 


வ.- கணை - கணம் - கணச்சூடு . 
கணமாந்தம்--X63g . 

கணவெட்டை 
கணச்சுரம்- Xsage too . பாலஸோஷரோகம் 
கணபாலரோகம் . 
உள் உருக்கி - உடலுருக்கி . 


TABES MESENTERICA . 


-- 


- 


ஆமகணம் 


ரோகலக்ஷணம் : -சுரம் , இருமல் , பேதி இத்தியாதி வியாதி 
கள் சேர்க்கையாய், குழந்தைகளுக்காவது , சிறுவர்களுக்காவது கண் 
டால் , அதற்கு கணரோகம் என்று சொல்லப்படும் . குடலைச்சேர்த்து 
பிடித்திருக்கிற சவ்வில் அடங்கியிருக்கிற கோளங்கள் வீங்கி , இந்த 
ரோகம் பிறக்கின்றது . இவைகளின் வழியாய் போகிற ரசவாகினிகள் 
அடைந்து அன்ன ரசம் மேலுக்கேறாமல் , உடம்பு இளைத்துபோகின் 
றது . இந்த ரோகத்தைத் தமிழ் சாஸ்திரங்களில் , அனேகசா திகளாய் 
பிரிக்கப்பட்டிருக்கின்றது . அவைகளை இதனடியில் காணலாம் : 
மாந்தகணம் 

வயிறு இறைந்து கழிவது . 
ஊதுகணம் --வீக்கம் கண்டிருப்பது . 
சூழிகணம் 

கண்சொருகுவது . 

மலத்தில் சீதம்விழுவது . 
முக்குகணம் -- முக்கல் இருப்பது . 
மூலகணம் - சீதமும் ரத்தமும் கலந்துவிழுவது . 
கண சூடு சுரம்மாத்திரம் இருப்பது . 

சூலிகணம் - மேல்மூச்சு இருப்பது . 
சிகிச்சைகிரமம் .-- சுவரம் , பேதி , இருமல் , இத்தியாதி வியாதி 
கள் சேர்க்கையாய்க்கூ டி காணுவதால் , மருந்துகளும் சேர்க்கையாய் 
கொடுத்து வியாதியை நீக்கவேண்டியது . தாய்ப்பாலை நிறுத்தி பசும் 
பால் அல்லது ஆட்டுப்பால் கொடுப்பித்தால் நல்லது . 

கணரோகத்துக் கெடுத்த மருந்துகள் எவையெனில் : - மீன் 
எண்ணெய் - டே 

தேங்காய்ப்பால் ; காப்பித்தன்ணீரோடு சேர்த்து கொடுக் 
கலாம் . 

இதனடியில் கண்டிருக்கிற ஒளஷதங்களில் ஒன்று , கொடுத்து 
கொண்டுவந்தால் பேதி நிற்கும் : -- 

கவாடசூர்ணம் - கட்டுவாதிகுளிகை , 
கவாடகஷாயம் . ( அபினியைப்பார்க்கவும் .) 

27 


. 


210 


கணரோகம் . 


துளசிரசம் , கர்ப்பூரவள்ளிரசம் , கஞ்சாங்கோரை ரசம் . இவை 
களில் ஒன்று ஷை மருந்துகளோடு சேர்த்து கொடுத்தால் , சுரம் , 
இருமல் நீங்கும் . 

கணரோகத்தைலம் , - இதில் 4 - பலம் அளவு முலைப்பாலில்கல 
ந்து காலையில் கொடுத்துக்கொண்டுவந்தால் . ஊதுகணம் , மாந்தக 
ணம் , நீங்கும் . 

நெம்பர் -6 . 


நிணநரம்புகள் ரசதாரை இவைகளைக் காண்பிக்கிறபடம் . 

LYMPHATIC VESSELS LACTEALS AND THORACIC DUCT . 


கண்டமாலரோகம் . 

211 
1. 2-3- சிறுகுடல், அதைச்சேர்ந்திருக்கிற ரசவாகினிகள் . 

Small Intestines and Lacteals . 
5 . ரசதானா ஆரம்பம் . Commencement of thethoracic duct . 
4 . 

ரசா தாரை முடிவு. Termination of the thoracic duct. 
10 . ஈரல் தாங்கி . The diaphragn. 


கண்டகிரந்தி ரோகம் . 


కంఠగ్రంధిలోగము. 


வ.- சைத்தியக்கட்டி - கண்டசுந்தரோகம் . 

கண்டசந்துரோகம் 


INFLAMMATION OF THE TONSILS. 
ரோகலக்ஷணம் : - தொண்டை 

தொண்டைக்குள் இரண்டு பக்கங்களில் 
இருக்கிற கோளங்கள் வீங்கி வேதனை எடுக்கிற ரேர்கம் . இதில் தாபித் 
குணங்கள் இருக்கும் . 

சிகிச்சைகிரமம் . - தாபிதகுணங்கள் நீங்கும்படி முயற்சி செய்ய 
வேண்டியது . அதற்கு இதனடியில் கண்ட ஒற்றிடங்கள் , பொட்டலி 
கைகள் , * கண்டூஷங்கள் உபயோகித்தால் வியா திவசத்துக்குவரும் : 

போஸ்தக்காய் கஷாயாற்றிடம் . 
துத்தியிலை கஷாயாற்றிடம் . 
அரைத்த ஊமத்தனிலை பொட்டலிகை 
ஆளிவிரை பொட்டலிகை . 
வெந்நீர் 

ஆவி , காய்ந் தபால் ஆவி . ( ஆக்கிராணம் .) 
* முளகாய்கஷாயம் , கருவேலன்பட்டை கஷாயம் , 
( கண்டூஷம் .) 


. 


கண்டமாலரோகம் . 
కంఠమాలలోగము. 


SCROFULA . 
ரோகலக்ஷணம் : - சரீ ரவிகல்ப்பத்தினாலேயோ , அல்லது ரத்த 
க்கெடுதியினாலையோ இந்தவியா தி அனுசரிக்கின்றது . தாய் தந்தை 


212 

கண்டாலஜிரோகம் . 
களிருந்து , சிசுக்களுக்கும் தொடறுகிறது . குழந்தைகளுக்குச் சர்மத் 
தைப்பற்றி ரணங்களுண்டானால் , அதற்கு கரப்பான் என்றுபேர் . 
கழுத்திலிருக்கிற கோளங்கள் வீங்கிநோவெடுத்து மாலைபோல் இரு 
ப்பதால் , கண்டமாலை என்று பேர்பெற்றது . இதுதான் முக்கியமாய்க் 
காணுகிற வியாதி . சிலரில் இந்தக்கட்டிகள் சீழ்கொண்டு உடைந்து 
விரண மாகி சீக்கிரத்தில் ஆறாது , எனது இங்கிலீஷ் வைத்திய சங் 
கிரகத்தில் இதைக்குறித்து விவரமாய் செப்பியிருக்கிறது . 

சிகிச்சைகிரமம்.- இதற்கு உடம்பில் நல்லரக்தம் உண்டாகும் 
படியாயும் , கிரந்திகள் புதுசாய் உண்டாகாமல் இருக்கும்படியாயும் , 
உண்டானவைகள் கரையும்படியாயும் செய்யவேண்டியது . அதற்கு 
நல்ல ஊட்டங் கொடுக்கவேண்டியது . கம்பளி ஆடை உடுக்கும்படி 
செய்யவேண்டியது . பரிசுத்தகாற்று ஆக்கிராணிக்கும்படி , தகுந்த 
விடத்தில் ரோகியை வைக்கவேண்டியது . சமுத்திரகாற்று நன்மை 
செய்யும் . அடியில் கண்டிருக்கிற மருந்துகள் கொடுத்துக்கொண்டு 
வந்தால் , வியாதி வசத்துக்கு வரும் : 

மீன் எண்ணெய்.-- அயச்சிந்தூரம் ; 
வேப்பம்பட்டை கஷாயம் . 

ரசத்தைலம்.- இதை வயிற்றுமேல் தடவி , கம்பளித் துணியால் 
சுற்றிவைத்தால் , வயிறு வீக்கம் கரையும் . 


கண்டாலஜிரோகம் . 


కంఠాలజిరోగము. 
இதுவே.-- புட்டாலம்மை - கன்னவீக்கம் . 

வீக்கம்- பொன்னுக்குவீங்கி . 


தாடை 


THE MUMPS . 


ரோகலக்ஷணம் : - காது சமீபத்திலிருக்கிற கோளத்துக்குக் 
காணுகிற வியாதி . அந்தக் கோளம் வீங்கி நோவெடுக்கும் . இது ஒரு 
த ஒட்டுவியாதி ; காற்று மூலமாய் உடம்பில் அனுசரிக்கின்றது . 

சிகிச்சைகிரமம்.- இது அற்பவியாதி . இதற்கு வெந்நீர் ஒற்றிட 
மாவது , சூடேற்றியதுணி ஒற்றிடமாவது கொடுத்துக்கொண்டு வர 
லாம் . அமுக்கிராங்கிழங்கு தேய்த்து வீக்கத்தின் மேல் பத்துபோட 
லாம் . 


கரப்பான் . 


213 


கத்கத ரோகம் . 
గద్గదరోగము. 


துவே.- குரல் கம்மல் . 


HOARSENESS .. 


ரோகலக்ஷணம்: - துவனி தந்திகளுக்குக் காணுகிற வியாதி . 
அவைகள் தளந்திருக்கும் . சிகிச்சை.-- இதனடியில் குறித்தவைகளை 
உபயோகிக்கலாம் . 


படிக்கார ஜலம் . 

இவைகளில் ஒன்றை கொப்ப 
முருங்கைவேர் கஷாயம் . ளிப்பதினால் , தளர்ந்திருக்கிற சவ் 
வேலம்பட்டை கஷாயம் .. ) வு பிகிவாகி, பூர்வஸ் திதிக்கு வந்து 

விடும் . 


வெங்காயம்.- இதை வேகவைத்து உண்ணால் , குரல் கம்மல் 
நீங்கும் . 

காசுக்கட்டி . - விளாம்பிசினி . இவைகளில் ஒன்றை வாயிலடக் 
கிக்கொண்டு , ரசத்தை விழுங்கினால் , சுகுண ண்டு , 
காடி . 

- இதைக்காய்ச்சி , அதில் வருகிற புகையை வாயால் ஆக்ரா 
ணித்தால் , சுகுணம் பிறக்கும் . 


கரப்பான் . 


8853 . 


- 


ERUPTION . 
ரோகலக்ஷணம்: - இது சர்மவியாதி . தொத்திக்கொள்ளுகிற 
குணமுண்டு . இதில் அனேக சாதிகள் 

னக சாதிகள் இருக்கின்றன ; அவைகள் 
எவையெனில் : --- 

ருங்கரப்பான் .--கறுத்திருப்பது . 
செங்கரப்பான் . - சிவந் திருப்பது . 
வரிக்கரப்பான் . - வரிவரியாக இருப்பது . 
சொறிகரப்பான் .-- சொறி எழும்புதல் . 
ஆனந்தகரப்பான்-- தினவெடுப்பது , 


214 


கரப்பான் 


} 


மண்டைக்கரப்பான் .- 

லையில் காணுவது . 
கபாலகுஷ்டம். 
கடுவன்.- இடுப்பில் படர்வது . 

சிகிச்சைகிரமம் .-- முதல் களிகட்டி சுத்திப்படுத்தி , பிறகு தை 
லங்கள் தடவிக்கொண்டு வரவேண்டியது . தேக ஆரோக்கியம் பிற 
க்கும்படி உள்ளுக்கு ஒளஷதங்கள் கொடுக்கவேண்டியது . அடியில் 
கண்டிருக்கிறவைகள் கரப்பான் மேல் தடவவுதவும்: 

கரப்பான்தைலம்.- வேப்பெண்ணெய். 
புங்கெண்ணெய் .--- சால்முகிராதைலம். 

விழதியிலை.-- துத்தியிலை - முடக்கெற்றான்யிலை - ஆடுதீண்டாப் 
பாளையிலை - வேப்பிலை . இவைகளில் ஒன்றை அரைத்து , கரப்பான் 
மேல் கட்டிக்கொண்டு வந்தால் , சுத்திபடுத்தும் . 


நெம்பர் . 7 
ஸ்திரீயின் இடைக்குழியில் இருக்கிற உருப்புகளைப் 

பக்கவாட்டமாய் காண்பிக்கிற படம் . 
A SIDE VIEW ON THE VISCERA OF THE FEMALE PELVIS . 


24 


1. எலும்பு . 
3. கடிதடம் , Mons Veneris . 


r 


கர்ப்பாலயரோகங்கள் . 


215 


4. மூத்திரப்பை . Bladder . 
6. மூத்திரதாரை . Urethra . 
7. யோனிலிங்கம் , Clitoris . 
11. யோனிவாய் . Opening of the Vagina . 
12. யோனி துவாரம் . Canal of the Vagina. 
13. மூத்திரப்பைக்கும் யோனிக்கும் மத்தியிலிருக்கிற சவ்வு . 
15. பகம் . Perineum . 
16. 17-18- கருப்பை . Tes uterus . 
16. குதம் . Rectum . 
20. குததுவாரம் . The anus . 


கர்ப்பாலய ரோகங்கள் . 


గర్భాశయరోగములు. 


DISEASES OF THE UTERUS . 


ஸ்திரீயின் இடைக்குழியிலிருக்கில கரும்பைக்குக் காணுகிறரோ 
தங்கள் அநேகம் . அந்த ரோகங்களில் சில முக்கியமானவைகளை 
மாத்திரம் இதனடியில் விவரிக்கப்படும் . 

எவையெ 


அவைகள் 


னில் : 


கர்ப்பபா சம் .- எல் . 
கர்ப்பப்பிரமேகம்.- அஸ் நி ஸிராவத்தைப் பார்வையிடவும் . 
கர்ப்பப்பிரம்ஸம் - X8 ( 903 . 
கர்ப்பா ஸய தாபிதம் .- 3 T. 
கர்ப்பாஸயவக்கிரத்துவம் 

-கலை. 
கர்ப்பாஸயவிரணஎம்.- 

X. 
சூதகபந்தம்.- 11-3500 $ .- சூதகசூலை . -3863 . 
சூதகா திகம்.- அவிர்க்த்தர ரோகத்தைப் பார்வையிடவும் . 


216 


கர்ப்பபிரம்ஸம் . 


கர்ப்பபாதம் . 

గర్భపాతము. 
இதுவே . -- அகால பிரசவம்.- 3050 . 
கர்ப்பவிச்சியுதி.- அழிகர்ப்பம்.- கருவழிவு. 
கர்ப்பஸிராவம் - கர்ப்பங்கரைந்து போகுதல் . 


ABORTION . 


பேர் . 


ரோகலக்ஷணம் : - சரிமாதமாகுமுன் , கருப்பையிலிருக்கிற இ 
ளங்கருவு கரைந்து வெளிக்குவந்து விடுவதற்கு கர்ப்பபாதம் என்று . 

மூணுமாதத்தில் கண்டால் கர்ப்ப சிராவமென்றும் , 6 - மாதத் 
தில் கண்டால் கர்ப்பபாதமென்றும் சொல்லுவர் . இதில் ரக்த்தம் 
அதிகமாய் வடியும் ; அப்படி வடியாமல் செய்வதே பிரதான சிகிச்சை . 

இங்கிலீஷ் வைத்திய சங்கிரகத்தில் இந்த விஷயத்தை விரி 
வாக அறியலாம் . 


. 


கர்ப்பபிரம்ஸம் . 


గర్భభ్రంశము. 
இதுவே - அடியிறங்கிப்போகுதல் . 


FALLING OF THE WOMB , 


ரோகலக்ஷணம் : -- கருப்பையானது , தன்னிடத்தைவிட்டு கீழு 
க்கு இறங்கிவிடுவதர்கு கர்ப்பப் பிரம்ஸமென்று பேர் . சிலருக்கு கரு 
ப்பை உள்ளவே யிருக்கும் , சிலருக்குவெளிக்கு வந்து விடும் . கருப் 
பையைக் கட்டிவைத்திருக்கிற சவ்வுகளும் , நரம்புகளும் தளர்ந்து 
இந்த விபத்து நேரிடுகிறது . 

சிகிச்சைகிரமம்.-- ஸ் திரீயை இடது பக்கம் படுக்கவைத்து , 
முழங்கால்களை முடக்கி வயிற்றோடனையும்படி செய்து , வெளிக்கு 
வந்திருக்கும் காப்பைக்குமேல் எண்ணெயிலிட்டு உள்ளுக்கு மெது 
வாய் தள்ளிவிடவேண்டியது . மறுபடியும் இறங்காமல் , கடற்பாசி 
யை படிக்கார ஜலத்தில் தோய்த்து யோனிக்குள் வைத்து விடவும் . 
இதை அப்போதைக்கப்போது வெளியிலெடுத்து தண்ணீரில் அலம் 
பிவிட்டு முன்போல் வைத்துக்கொண்டுவந்தால் கெட்டவாசனை 


யிராது . 





கர்ப்பாலய வக்கிரத்துவம் . 


217 


கர்ப்பாசயதாபிதம் 
గర్భాశయ తాపితము . 


INFLAMMATION OF THE UTERUS . 


பிஸவித்த பிறகு , கருப்பையானது தாபிதம் கொள்ளுவது வழ 
க்கம் , வெற்று காலத்திலும் காண்பதுமுண்டு . ஆனால் அபூர்வம் . 

ரோகலக்ஷணங்கள்.- இதில் அடிவயிற்றில் குற்றலும், வேத 
னையும் , பளுவும் உண்டு ; தொடக்கூடாத அவ்வளவு புண்போலிருக் 
கும் சுரம் இருக்கும் ; மூத்திரம் அடிக்கடி இறங்கும் ; பேதியாகு 
வதும் உண்டு ; நோவு விட்டு விட்டு காணும் ; யோனியிலிருந்து 
கெட்ட நீர் வடியும் . 

நாள்பட்ட 

வியாதியில் , சிலருக்கு கருப் 
பை பெருத்து கல்லுபோல் அடிவயிற்று எலும்புக்குப்பின் அகப் 
படும் . 

சிகிச்சைகிரமம்.- ரோகியை அசையாமல் படுக்கவைக்க வேண் 
டியது ; காரமில்லாத போஜனம் கொடுப்பிக்க வேண்டியது ; வெந்நீ 
ரில் உட்காரவைத்தால் நல்லது ; அபினிசேர்ந்த மருந்துகள் யோனி 
க்குள் பிரயோகிப்பதில் , வியாதி வசத்துக்கு வரும் . 


கர்ப்பாஸய வக்கிரத்துவம் . 

గర్భాశయవత్వము. 
இதை பட்டிவிழுதல் என்று சொல்வது வழக்கம் . 


FLEXION AND VERSION OF THE UTERUS . 


கருப்பையின் மேற்புறம் , பின்னுக்காவது முன்னுக்காவது வளை 
ந்து விடும் ; அல்லது அந்த அவயவம் முழுதும் பின்னுக்காவது முன் 
னுக்காவது சாய்ந்து , குறுக்காய் படுத்துக்கொண்டிருக்கும் , இந்தவிஷ 
யம் செவ்வையாய் தெரியாத நமது நாட்டுப்பெண்கள் , இந்தவியாதி 
யால் கஷ்டப்படுகிறவர்களை , வீணில் வதைத்துக் கொல்லுகிறார்கள், 
தெரிந் திருக்கிற ஆஸ்பத்திரி பண்டிதர்களைக் கொண்டு சிகிச்சைசெய் 
துவைப்பவர்களே புத்திமான்கள் . 


28 


218 


கர்ஜுரோகம் . 
కట్టుకోగము. 


இதுவே - சரீரஊறல் .-- சொறிசிரங்கு.- நமட்டுச்சிரங்கு .- 
தினவு.-- கண்டூதி . 5068.- 

நமைச்சல் 


PSORIASIS - ITCHING . 


ரோகலக்ஷணம் : - இது சர்மரோகம் , ஒட்டுவியாதி , ஒருவித 
சிறிய புழுக்களால் சிறக்கு பிறக்கிறது ; அதை பூதக்கண்ணாடியால் 
பார்வையிட்டால் பெரிதாய் அகப்படும் . இந்தக்கிருமிகள் , கந்தக 
வாசனை பட்டால் சாகும் . ஆகையால் கந்தகம் சேர்ந்த ஔஷதங்க 
ளையே உபயோகித்து , சிகிச்சை செய்ய வேண்டியது . இதனடியில் 
கண்ட ஒளஷதங்கள் கர்ச்சுரோகத்துக்கு உபயோகிக்கலாம் . 

கந்தகபஸ்பம்.- (தேனில் கலந்துகொடுக்கலாம் . ) 
கந்தகலேகியம் .- 

1 - புட்டி தேங்காய் எண்ணெயில் , 1 - பலம் சுருளுப்பட்டையும் , 
1 - பலம் வசம்பும் போட்டு , காய்ச்சி . வடித்து , சூடாய் இருக்கும் 
போதே அதில் , 1 - பலம் கர்ப்பூரம் சேர்த்து கரைத்துக் கொள்ளவும் , 
இதைச் சொறிசிரங்கு ரோகத்துக்குத் தடவி ஊறவைத்து , ஸ்நான 
ஞ்செய்து வைத்துக்கொண்டுவந்தால் அனுகூலமுண்டாகும் . 

1 - புட்டி நல்லெண்ணெயில் , 1 - பலம் திக்காமல்லியைச் சேர் 
த்து , காய்ச்சி , வடித்து , சூடாயிருக்கும்போதே அதில் 1 - பலம் கர்ப் 
பூரம் சேர்த்து கரைத்துக்கொள்ளவும் . இதை மேல்கண்டவிதமாய் 
தடவலாம் . 

வேப்பிலையோடு மஞ்சள் , கர்ப்பூரம் , இவைகளைச் சேர்த்து 
அரைத்து சிரங்குமேல் அப்பி நன்றாய் ஊறினபிறகு கழுவிவிட்டால் , 
சீழ் நீங்கி , குத்தல் அடங்கும் . 

விளக்கெண்ணெய்யில் சுண்ணாம்பும் , முட்டச்சாம்பலும் , தோ 
னமாய் எடுத்து சேர்த்து குழப்பி , சிரங்குமேல் பூசிக்கொண்டு வரு 
வது வீட்டுவழக்கம் . 

கந்தகத்தைப் பன்றி நெய்யிலாவது , தேங்காய் எண்ணெயிலா 

போட்டு கலந்து , சுவாசனை யிருக்கும்படி அத்தர்சேர்த்துக் 
கொள்ளவும் . சொறிசிரங்குக்குப் பூச நல்ல மருந்து . 

கந்தகத்தை ஜலத்தில் கலந்து , அதில் ஒரு துளியை நனைத்து , 
உலர்த்தி , கட்டிக்கொண்டால் , தேகமெங்கு மிருக்கிற சொறிசிரங்கு 
நீங்கும் . 


கர்ஜுரோகம் . 


219 . 


நீரெட்டிழத்து.- இதை அரைத்து சொறி சிரங்குமேல் பூச 
லாம் . 

1 - புட்டி நீரில் , 1 - பலம் சுண்ணாம்பும் , . - பலம் கந்தகமும் சேர் 
த்து , தெளியவைத்து நீரை இறுத்துக் கொள்ளவும் . இந்த நீர் சிரங்கு 
க்குப்பூச உதவும் . 

கந்தகத்தை ஊமத்தன் காய்க்குள் அடைத்து (விரைநீக்கி ) சீலை 
மண் செய்து , சுட்டு , கவசத்தை நீக்கி , தேங்காய் எண்ணெயில் குழ 
ப்பி , சிரங்குக்குத் தடவிக்கொண்டு வருவது நாட்டு வழக்கம் . 

கந்தகப்புகை.-- வேது பிடிக்கிற விதமாய் . முகத்துக்குப் படா 
மல் , கந்தகப்புகை உடம்பில் படும்படி சிலநாள் செய்தால் , சர்மரோ 
கங்கள் குணமாகும் . 


நெம்பர் 8 . 
காதுக்குள்ளிருக்கிற ஏற்பாட்டைக் காண்பிக்கிற படம் . 


A DIAGRAM OF THE EAR 


3 


1. காதுத்துவாரம் . The Meatus. 
2 . காதுக்குள்ளிருக்கிற சவ்வு , The Membrana Tympani. 
3. சிறிய மூணு எலும்புகள் . 
4. யூஸ்ட்டே கியன்டியூப் என்னும் வாயிலிருந்து நடுக்காதுக் 

குப்போகிற குழல் . Eustachian Tube. 
5. 6. உள்காது , Internal Ear . 
7. நடுக்காது . 

Middle Ear .. 


220 


கர்ண சூலரோகம் . 


கர்ணரோகங்கள் . 


కరరోగములు . 


வ -- காதுவியாதிகள் 


DISEASES OF THE EAR . 


காதுக்குள் காணுகிற ரோகங்கள் பலசா திகளுண்டு ; முக்கிய 
மானவைகளை மாத்திரம் இதனடியில் விவரிக்கப்படும் . ( 

கர்ணசூலரோகம் - காதுவலி . 58s * x aw 
கர்ணவித்திர திரோகம்.-காதுவீக்கம் . sgee48 °Xa . 
கர்ணபூயரோகம் . - சீழ்காது . " gspons * X 100 
கர்ணகண்டுரோகம் . (காதுநமைச்சல் ) soodXo. 
கர்ணநாதரோகம் , ( கா திறைச்சல் ) , 3gTS *Xos, 
கர்ண அர்ஸரோகம் , (காதெழுச்சி . ) sed, s *xw 
கர்ணகிருமிரோகம் . ( புழு உற்பத்தி . ) 18yog * x . 
பா திர்யரோகம் . ( செவுடு ) ஈ pass Xoo . 
கர்ண பூதிகந்தமு . ( காதில் துர்வாசனை .) * 85 & x04 . 


கர்ண சூலரோகம் . 
కర శూలరోగము . 


இதுவே 
நவே.- காதுவலி - காதுநோவு- செவிநோய் . 


EARACHE .. 


ரோகலக்ஷணம் : - இது ஸ்ப்பரிஸ நரம்பைப்பற்றியவியாதி ; 
ஆகையால் வெறும் வேதனை மாத்திரம் இருக்கும் , வீக்கம் , சுரம் முத 
லிய தாபிதகுறிகள் இராது . இந்த உபத்திரவம் சட்டென்று நின்றுவி 
டுவதும் உண்டு.-- இவ்விதகாதுநோவுக்கு , அடியில் கண்டிருக்கிற மரு 
ந்துகளில் ஒன்றைவதக்தி , ரசமெடுத்து , துளிகணக்காய் . காதில்வி 
ட்டு பஞ்சிவைத்து அடைத்து வைக்கலாம் . ரசங்கள் உலர்ந்துவிட்ட 
பிறகு , காதுக்குள் ஒட்டிக்கொண்டு வேதனைகொடுக்கும் ஆகையால் 
நல்லெண்ணெய்யோடு சேர்த்து விடுவது நல்லது . 


கர்ணவித்திரதிரோகம் 


221 


மறுள் . இலைக்கள்ளி. திருநீத்துப்பச்சை. நாய்வேளை , 
வெள்ளுள்ளி, 

நல்லெண்ணெய்யைக் கொதிவர சாய்ச்சி இறக்கி , உடனே 
அதில் கொஞ்சம் அபினி , பெருங்காயம் , வெள்ளுள்ளி , மிளகு சேர் 
த்து , ஆறினபிறகு , அதில் 2-3 , துளி காதுக்குள் விட்டு பஞ்சியால் 
அடைத்துவிடவும். 

சுக்கு , அபினி, பெருங்காயம் , இவைகளின் கந்தமெடுத்து , சேர் 
த்து காது சுற்றிலும் பத்துபோட்டு அனலில் காய்ச்சவும். வேதனை 
சமனமடையும் . 

பழைய காதுவலிக்கு , அடியில் கண்ட தைலங்களை , ஸ்நானம் 
செய்துகொண்டு வரும்படி செய்தால் , நீங்கும் : 

நாகராதிதைலம்.- இஞ்சித்தைலம் . 


கர்ணவித்திரதிரோகம் . 

కర్ణ విదధిరోగము. 
வே . - கர்ணதாபிதம் . * 38 காதுவீக்கம் . 


லக்ஷ 


INFLAMMATION OF THE EAR. 
ரோகலக்ஷணம் : -- காதுக்குழலில் வெளிப்புறமிருக்கிற சவ்வு 
வீங்கி , நோவெடுக்கும் . இதில் தாபித ரோகத்துக் குடைய 
ணங்க ளெல்லாம் இருக்கும் . சுரம் காயும் , வேதனை வர வர அதிக 
மாகும் . பிறகு பழுத்து உடைந்து, நீராவது , சீழாவது , வடியும் ; அப் 
போது உபத்திரவம் குறையும்.-- உள் காதில் வித்தரதி கண்டால் , 
மூளைக்கு வியாபித்து , பிராண அபாயம் காண்பது முண்டு . 

சிகிச்சைகிரமம்.-- பழுத்து உடைகிறவரையில் , வேதனையைத் 
தணிக்கவேண்டியது . அதற்கு வெந்நீர் ஒற்றிடம், சாமந்திப்பூ ஒற்றி 
டம் , இடலாம் ; கோ துமைமாவு களிசெய்து , துணிமேல் தடவி , காது 
க்குள் புகாமலிருக்க , அதின்மேல் சல்லாத் துணியைப்போட்டு , எண் 
ணெயிட்டு , காதுமேல் வைத்து கட்டிவைக்கலாம் - கட்டி உடைந்த 
பிறகு , சீழ்ப்போகும்படி செவ்வையாய் துடைத்து , தேங்காய் எண் 
ணெய்விட்டு பஞ்சியால் அடைத்து கொண்டுவந்தால் , சீக்கிரம் 
ரணம் உலர்ந்துவிடும் . 

கொதிக்கிற வெந்நீரையாவது , பாலையாவது , ஒரு வாய்சிறுத்த 
பாத்திரத்திலிட்டு , அதிலிருந்து , எழும்புகிற ஆவியை காதுக்குவேது 
புடிக்கும்படி செய்தால் , கட்டி சீக்கிரம் பழுத்து உடையும் . 

நல்லெண்ணெய் காய்ச்சி , அதில் அபினிசேர்த்து , ஆறினபிறகு 
அதைக் காதிலிட்டுக்கொண்டு வரலாம் . 


222 


களகதுரோகம் . 


கர்ணபூயரோகம் . 
కర్ణ పూయణోగము . 
இதுவே - சீழ்க்காது . 


OTORRHEA . 


ரோகலக்ஷணம் : --சரீர ஸ்த்திதிகெட்டு , காதில் சீழ்வடிய ஆர 
ம்பிக்கும் . முக்கியமாய் சிறுவயதில் காணுகிறது . இப்படி இருக்கும் 
போது ஈ -உட்கார்ந்தால் , கிருமிகள் பிறக்கும் .. 

சிகிச்சை கிரமம் .-- முதல் உடம்பு தேறும்படி மருந்துகள் கொ 
டுக்கவேண்டியது . இதற்கு மீன் எண்ணெயே சிரேஷ்டமானது . 
காதை வெந்நீர்விட்டு சீழ்போகும்படி , கழுவி , துடைத்து , எதாவது 
எண்ணெய் விட்டுக்கொண்டு வந்தால் வியாதி வசப்படும் . 

படிக்காரஜலம்.- வேலம்பட்டை கஷாயம் . இவைகளில் ஒன்று 
காதிலிட்டு கழுவிக்கொண்டுவந்தால் , சீழ்நிற்கும் . 


பாதிரியரோகம் . 

బాధిర్యరోగము. 
துவே . - பாதிரியவாதம் . TAgn - செவுடு . 


DEAFNESS .. 


ரோகலக்ஷணம் : - பிறவிச் செவுடு , ஊமையாக முடியும். மத்தி 
யத்தில் காணுகிறசெவுடில் இரண்டு விதங்களுண்டு : ஒன்று சாத் 
தியம்-- ஒன்று அசாத்தியம் உட்காதிலிருக்கிற உறுப்புகள் , கெட் 
டுப்போனாலும் சரி, அல்லது கேழ்வி நரம்புக்கு கெடுதியுண்டானாலும் 
சரி , அசாத்திய செவுடென்றே தீர்மானிக்கவேண்டியது . 


களகதுரோகம் . 
గరోగములోగము . 


இதுவே.-- புரைக்குழல் . 


GOITRE .. 


ரோகலக்ஷணம் : - கழுத்திலிருக்கிற மாம்ஸ கிரந் தியானது 
பெருத்துப் போகுதலுக்கு , கள கண்டரோகமென்று பேர்,சிலருக்கு 


களாவார்த்தவாதரோகம் . 


223 


அதிகமாய் பெருத்துவிடும் - இதற்கு ஐயோடைன் , ( Iodine) என் 
கிற மருந்தே பிரதானமானது . அதை உள்ளுக்கும் , வெளிக்கும் 
உபயோகப்படுத்தலாம் , 


களாவார்த்தவாதரோகம். 

గళావర్త వాతరోగము. 
இதுவே .-- கழுத்து நரம்புசுரூக்கு . 


WRY OR STIFF NECK 


ரோகலக்ஷணம் : - கழுத்து பக்கத்துச் சதைகள் தாபிதம் 
கொண்டு , இந்த வியா திபிறக்கின்றது . இதற்குச் சீதளமே காரணம் . 
வியாதி கண்டிருக்கிறப்பக்கமாகவே , தலைசாய்ந்து இருக்கும் , 

சிகிச்சைகிரமம் . - தாபிதம் போகும்படி சிகிச்சை செய்யவேண் 
டியது . அடியில் கண்டிருக்கிற , தைலங்களைத் தேய்க்கலாம் ; ஓஷதி 
வெந்நீர் ஒற்றிட மிடலாம் ; பொட்டலிகைகள் வைத்துகட்டலாம் ; 
பத்துபோடலாம் .- 


அபினித்தைலம்.- ( பூச்சு . ) 
துத்தூரதைலம்.- (ஊமத்தை.) 
ஊமத்தனிலை.- ( பொட்டலிகை.) 
இஸ்கோல்விரை.- ( பொட்டலிகை.) 
காஞ்சா இலை. - ( பொட்டலிகை.) 
சாமந்திப்பூ - ( பொட்டலிகை.) 
அழக்கிராக்கிழங்கு.- இதை அரைத்து பத்துபோடலாம் . 

ரக்த்த போளம் , காசுக்கட்டி , அபினி , கஸ்த்தூரிமஞ்சள் , பச் 
சை யரிசி , சாம்பிராணி . இவைகளை நிதானமாய் எடுத்து , எலுமிச் 
சம்பழரசம் விட்டு அரைத்து , பத்து போட்டு , அனல் காட்டி உலர்த்தி 
விடவும் , இவ்விதம் 2-3- தடவை செய்யலாம் . 


224 


காலரோகம் . 


நெம்பர் . 9 . 
சுவாசப்பைக்குள் இருக்கிற ஏற்பாட்டைக் 

காண்பிக்கிற படம் . 


ANATOMY OF THE LUNGS . 


0 



. 


1 , 1 , 1 . வலது புப்புஸம் . The Right Lung . 
2 , 2. இடது புப்புஸம் . The Left Lung . 

3. குரல்வளை . Larynx . 
4. சுவாஸக்குழல் . Trachia . 
5. வலது கிளைகள் . Right Bronchi . 
6. இடது கிளைகள் . Left Bronchi . 


காஸரோகம் . 

క్యాసరోగము. 
வே.- கபரோகம்-S58XM . இருமல்- மார்ச்சளி . 
அள்ளுமாந்தம்- குழந்தைகளுக்குக் காண்பது . 

BRONCHITIS , 
ரோகலக்ஷணம் :-- சுவாஸக்குழலின் கிளைகளுக்குள் ஒட்டிக் 
கொண்டிருக்கிற சிலேஷ்ம சவ்வுக்குக் காணுகிற தாபிதரோகம் , 
இந்த வியாதியில் இரண்டு சாதிகளுண்டு ; ஒன்று சுரத்தோடு உக்கிர 
மாய் காணும் ; மற்றொன்று சுரமில்லாமல் நாள்படவிருக்கும் . இந்த 
வியாதி குழந்தைகளுக்குக் கண்டால் , விலாவைத் தூக்கி மூச்சு 
விடும் ; ஆகையால் , அள்ளுமாந்தம் என்று சொல்லுவர் . பெரிய 
குழல்களுக்குக் கண்டால் , அதி லுண்டாகிற சிலேஷ்மம் , சுலபமாய் 
வெளிப்பட்டுவிடும் சிறிய குழல்களுக்குக் கண்டால் , அந்த சிலேஷ் 


காஸரோகம் . 


225 


மம் வெளிப்படாமல் , காற்று உள்ளுக்கு இறங்காமல் , கஷ்டசுவாசம் 
கண்டு , ரக்த்தசுத்தி குறைந்து , அசாத்தியமாய் முடிவதும் உண்டு . 
வயது சென்றவர்களுக்கும் , சிறுவர்களுக்கும் சிறுகுழல்கள் முக்கிய 
மாய் வியாதி கொள்வது வழக்கம் . ஆகையால் , வைத்தியர்கள் பய 
முற்று சிகிச்சை செய்யவேண்டியது . வயது சென்றவர்களுக்கு , சுர 
மில்லாத சாதிகண்டு , நெடுநாள் உபத்திரவப்படுத்தும் ; சிலரில் கட் 
டையோடவே முடியும் காஸரோகத்தில் கபம் விழாமல் , வரட்டிரும 
லால் இருப்பதும் உண்டுசிலருக்கு , கபம் விஸ்தாரமாய் வெளிப் 
படும் ; அதைக்குறைக்க பிரயத்தனம் செய்யலாகாது . நாள்படவிருக் 
கிற காஸரோகத்தில் , வேறு வியாதிகள் கண்டு , மரணம் சம்பவிக்கும் , 

ரோகலக்ஷணங்கள் : - இருமல் , சுவரம் , கோழை விழுதல் , 
மூச்சடைப்பு , நெஞ்சில் குறுகுறு வென்கிற சப்தம் , தீவ்ரநாடி , ஆயா 
சம் , ஆகிய இவைகளே இதற்கு முக்கிய குறிகள் . ஆரம்பத்தில் கோ 
ழை , நாருபோல் கொஞ்சமாய் விழும் ; பிறகு அதிகமாகி சீழ்போலி 
ருக்கும் . பெரிய குழல்களுக்குக் கண்டால் ரோகிக்கு அதிக கஷ்டம் 
இராது ; சிறிய குழல்களுக்குக் காண்பதே கெட்டது . வியாதி சிறிய 
குழல்களைப்பற்றி யிருந்தால் , கபம் அடைந்து கஷ்டசுவாசம் அதிக 
மாய் இருக்கும் ; ரத்த சுத்தியில்லாமல் , கெட்ட ரத்தம் உடம்பில் 
பறவும் ; அரட்டல் புரட்டல் இருக்கும் ; படுக்க இடம் கொடாது ; 
முகம் விம்மியிருக்கும் . நாள்பட்ட வியாதியில் பாதங்களிலும் கால் 
களிலும் , வீக்கம்காணும் அசாத்தியக் குறிகள் எவையெனில் , பித்தல் 
பிதத்தல் , அக்கியாணம் இவை முதலியவைகள் கண்டு பிராணன் நீங் 
கிவிடும் , வெகு சிறுசாய் இருக்கிற சுவாசக்குழலின் சவ்வுதடித்து , 
அதின்மேல் பிசின் போலொற்ற கபம் ஒட்டிக்கொண்டு இருப்பதினால் 
( சுவாஸம் உள்ளுக்கு வாங்கும்போது , காற்றுபோக வழியில்லா 
மல் , தடைப்படுவதினால் ) இந்த விபத்து பிறக்கிறது . க்ஷயரோகம் 
வேறு , காஸரோகம் வேறு , சுவாசரோகம் வேறு . ஆகையால் பேதங்க 
ளைக் கண்டறிந்து கொள்வது , சிகிச்சகனுடைய கடமை . 

சிகிச்சை கிரமம்.- இருதய நடயை குறைக்கிற கபஹாரி மருந் 
துகள் ஆரம்பத்தில் கொடுத்துக்கொண்டுவர வேண்டியது . நாள்ப 
ட்ட கபரோகிகளுக்கு , உஷ்ண கபஹாரி மருந்துகள் கொடுக்கவும் , 
அதிக கோழைவரும்படி செய்வது நல்லது. அதிககோழை விழுவ 
தை நிறுத்தலாகாது , நிறுத்தினால் , கபம் உள்ளடங்கி , கஷ்டசுவாசம் 
முதலிய கெட்டகுறிகள் பிறக்கும் . துர்ப்பலத்தை , பலகாரிமருந்து 
கள் கொடுத்து , போக்கவேண்டியது . காஸரோகத்துக்கு மருந்துகள் 
3-4 , மணிக்கொரு தரம் கொடுத்துக்கொண்டு வரவேண்டிய விதி . 
இதனடியில் கண்டிருக்கிற ஔஷதங்களை , சுவரத்தோடு 
காஸரோகத்துக்குக் கொடுக்கலாம் : -- 

குப்பைமேனிரசம் - எருக்கன் வேர்பட்டைத்தூள் . 
உத்தாமணிரசம்- மருக்காளங்காய் 
ஆடாதோடை இலை கஷாயம் . 
தும்பையிலைரசம்- பொட்டிலுப்பு . 

29 


கூ- டிய 


226 


காவரோகம் . 


சுரமில்லாமல் துர்ப்பலத்தோடு , நாள்பட்டிருக்கிற காஸரோகத் 
துக்கு , இதனடியில் கண்டிருக்கிற மருந்துகள் கொடுக்கலாம் : -- 
வாலேந்திர போளத்தூள் - 10-15 உளுந்து விறை பாலில் 

ஊறவைத்து கொடுக்கலாம் , 
இங்குவாதிலேகியம்- ( பெருங்காயம் .) 
பிப்பல்லியாதிலேகியம்- (திப்பிலி .) 
முசுமுசுக்கை இலைச்சுரசம் - மைசாக்ஷி குக்கிலம் . 
விஷமூங்கல்.- பேய்மிரட்டி . 
தூதுவளைகிரதம் .-- ரசாயணம். 
கண்டங்கத்திரி கஷாயம் --வால்மிளகுத் தூள் . 
ஏலாதிசூரணம் , கிரதம் . - நவக்ஷாரம் . 
சடாமாஞ்சி கஷாயம் .-- அதிமதுரத்தூள் . 
அரத்தைத் தூள்- வெள்ளுள்ளி.--நரிவெங்காயம் . 
வெள்ளாட்டுப்பால்.- பச்சை பசும்பால் . 
வலம்புரிக்காய் .--சிலா ரசம் மஞ்சள் . 
விஷ்ணுக்கிராந்தி.-- வட்டத்திருப்பி . 
முத்தின்குருஸ்.-- பிரவாளபஸ்பம். ( பவளம் . ) 

கபரோகங்களுக்கு , மார்புமேல் உபயோகிக்கத் தகுதியானவை 
கள் எவையெனில் : 

நிர்க்குண்டுதைலம் . ( நொச்சியிலை . ) கர்பூரத்தைலம் . 
கடுகுபத்து- வெற்றிலை.--வெந்நீர் ஒற்றிடம் . 

குழந்தைகளுக்குக் காணுகிற காஸரோகமாகிய அள்ளுமாந்தத் 
துக்குக் கொடுக்கத்தகுதியான மருந்துகள் இதனடியில் காணலாம் : 
வெற்றிலை சுரசம் - துளசிசுர 

சிசுரசம் . 

இலையை வதக்கிப்பி 
நாய்த்துள சிசுரசம் . 

ழிந்த சுரசத்தில் -1 . 
கர்ப்பூரவள்ளிசுரசம் 

உத்திரணி அளவு , 
திருநீற்றுப்பத்திரிசுரசம், தேன் சேர்த்துக் கொ 
ஒம்மைகள் ரசம் . (1 -உத்தரணி ) டுக்கலாம் . 

இவைகளில் ஒன்றில் கோரோஜன மாத்திரையாவது , அரத்தை 
ப்பொடியாவது , அதிமதுரத் தூளாவது சேர்த்துக்கொடுக்கலாம் . 

வறட்டிருமலாய் இருக்கிற கபரோகத்துக்குக்கொடுக்கத் தகுதி 
யானவைகளை , இதனடியில் காணலாம் .- 

அதிமதுரவேர்கஷாயம்- அரத்தைவேர் கஷாயம் , 
வெண்டைக்காய்கஷாயம்- நெரிஞ்சில் கஷாயம் . 
ஆகாசதாமரைசுரசம்- ( தேனில் கலந்து கொடுக்கலாம் .) 


காமாலை ரோகம் , 


227 


வாதுமைபருப்புசூர்ணம் - கசகசா லேகியம் , 
மீன் எண்ணெய் - கூறல் எண்ணெய். 
சப்பாத்துப்பூ ஷர்ப்பத்து - இக்ஷரசாதி கிரதம் . 
கருவேலன் பிசினி . 
வெந்நீர் ஆவி , அல்லது பாலின் ஆவி - ஆக்கிராண : 
மிளகுபோட்டு காய்ச்சின பால் --துளசிவிரை கஷாயம் . 

சாதிக்காய் , -பங்கு ; அதிமதுரம் , வால்மிளகு , அரத்தை லவ 
ங்கம் , வகை 1 - க்கு 1 - பங்கு . இவைகளை சேர்த்து அதில் : -1 -விராக 
நிறைவீதம் , தினம் 3 , 4 தடவை தேனில் கலந்துகொடுத்துக் கொண் 
டுவந்தால் , இருமல் தணியும் . 


காமாலை ரோகம் 


కామిలారోగము . 


இதுவே .-- 

வ . - மஞ்சகாமாலை . பித்தப்பாண்டு, 30ல . 
பித்தகாமாலை . 3 Tு , கும்பகாமாலை . 307 . 
ஊதுகாமாலை . (வீக்கத்தோடிருப்பது ) கல . 


JAUNDICE . 


யகிர்த்கண்டத்தி லுண்டாகிற பித்தநீர் ரக்த்தத்தில் சேர்ந்து 
இந்தவியாதி பிறக்கிறது . காமாலை ரோகம் பிறப்பதற்குக் காரணம் 
இரண்டு : ( 1 ) சுரந்தபித்தநீர் குடலில் வந்து விழுவது தடைபட்டு , 
மறுபடியும் ரத்தத்தில் தானே போய் கலந்து விடுவது ஒன்று.- 
( 2 ) யகிர்த் கண்டத்தின் தொழில் விகல்பமடைந்து , பித்த நீர் 
சுரக்காமல் , ரத்தத்தில் தானே நின்றுவிடுவது ஒன்று . 

ரோகலக்ஷணங்கள்.- காமாலை ரோகத்தில் காணுகிற குறிகள் 
எவையெனில்.- கண்ணு , மூத்திரம் , நகம் சர்மம் , ஆகிய இவைகள் 
மஞ்சள் நிறமாய் இருக்கும் ; மலம் வெளுத்து இருக்கும் ; ஆயாசம் , 
உறக்கம் , தலைத் திருப்பு , வெறுப்புகுணம் , வாய்கசப்பு , தாகம் ஆகிய 
இவைகளும் அனுசரித்திருக்கும் . 

சிகிச்சைகிரமம் . - பித்தநீர் சுரக்காமல் காமாலைரோகம் பிறந்த 
தென்று தெரிந்தால் , அதற்கு ரசம் , சயிந்தியலவணம் , - ரசிலாங் 
காணி , சாம்பிராணிபதங்கம் , முதலியவைகள் கொடுக்க வுதவும் . 
பித்தநீர் தடைபட்டு காமாலை ரோகம் கண்டதென்று அறிந்தால் , 
அத்தடையை நீக்க உபாயமும் , தடை நீங்குகிறவரையில் , பித்தநீர் 
சுரக்காமலிருக்கும்படியான முயர்ச்சியும் தேடவேண்டியது . பித்த 


228 


காயம். 


க்கல் அடைத்துக்கொண்டு கண்டால் , அதை வெளிப்படுத்த சிகிச் 
சை செய்யவேண்டியது . 

இதனடியில்கண்டமூலிகைகளில் ஒன்றை கசக்கி , ரசம்பிழிந்து 
துளி கணக்காய் கொடுத்து , பத்தியம் வைப்பது நாட்டு வழக்கம் . 
இதற்கு சப்பை என்று கன்னடத்தில் சொல்லுவர் . 

கீழாநெல்லிசுரசம் . - 1 - உத்தரணி (பாலில் அனுபானம் . ) 
ரசிலாங்காணிசுரசம் . 
கருஊமத்தன்சுரசம்.- 15-30 - துளி ( தைரில் அனுபானம் . ) 

தனடியில் கண்ட மருந்துகள் , காமாலைரோகத்துக்குக் கொடு 
க்கலாம் .- 

பிருங்கராஜகுடித்தைலம் .- கரசிலாங்காணியைப் பா 
கரிசாலைச்சூர்ணம். 

ர்வையிடவும் . 
அக்கினிமுகசூர்ணம் .-- ( சித்திரமூலம் . ) 
சீயக்காய் .-- மூஷாம்பரம் . 

நவக்ஷாரம் . 10-15 -உளுந்து விறை , ஜலத்தில் கலந்து தினம் , 
4-6 - தடவை கொடுக்கலாம் . 

வயிற்று வலதுபக்கம் மேல்புறம் , வெந்நீர் ஒற்றிடம் கொடுத்து , 
சுடசுட களியைவைத்து கட்டிக்கொண்டு வந்தால் , ரோகம் சமன 
மடையும் . 


గాయము . 


-க்ஷதரோகம்.-- 8X0 . 


WOUND : 


ரோகலக்ஷணம் .-- கருவிகளுக்குத் தக்கபடி , காயங்கள் பலரூப 
ங்களாய் இருக்கும் , 

சிகிச்சைக்கிரமம் .-- முதல் ரக்த்தத்தை நிறுத்தவேண்டியது ; 
இரண்டாவது , தாபனம் உண்டாகாமல் செய்யவேண்டியது . தென் 
னம்பஞ்சு, பனம்பஞ்சு, இவைகளுக்கு ரக்தத்தை நிறுத்துகிற குணம் 
உண்டு . 

தண்ணீர்.-- துணியை தண்ணீரில் நனைத்து , காயத்தின்மேல் 
போட்டு , அதுகாயாமல் , ஈரமாகவே வைத்திருந்தால் , ரக்த்தம்வடி 
வது நிற்கும் சீழும் கொள்ள மாட்டாது . காயம் சீக்கிரத்தில் உலர் 


ந்து விடும் . 


கிரஹணி . 

229 
கிரஹதோஷம் . 

గ్రహదోషము . 
- பாலக்கிரஹ தோஷம் . ( 
X. 


இதுவே 


சிசுக்களுக்குக் காணுகிற ஒருவித தொந்தரோகம் . ஜீவரக்ஷாமி ? 
தத்தில் ; இதைக்குறித்து தெளிவாய் விவரித்திருக்கும் . 


கிரஹணி . 

. 
இதுவே.- 

பேதி 74. அஜீர்ணபேதி . மு 18 , 
உஷ்ணபேதி . * 56. கழிச்சல் . மலக்கழிச்சல் கிராணி . 


DIARRHEA . 


ரோகலக்ஷணம் . - அடிக்கடி மலம் இறங்குதலுக்கு , கிரஹணி 
என்று பேர் . அந்த மலம் , குழம்பாயாவது , நீராயாவது , நுரையாவது , 
மாவுகரைத்ததுபோல் வெள்ளையாயாவது, இருக்கும் ; வயிறு இரை 
ந்து , உப்பி , பேதியாகும் ; நோவும் இருக்கும் ; புளியேப்பமும் 
உண்டு . இதில் குடலில் தாபித குணம் இராது . 

சிகிச்சைகிரமம். - மந்த பதார்த்தங்களால் பேதிகண்டால் , கடுக் 
காய்ப்பிஞ்சித்தூள் அல்லது கடுக்காய்க் கஷாயம் , பேதியாகிற பிர 
மாணத்தில் கொடுத்து , துர்மலாதிகளை வெளிப்படுத்தவேண்டியது . 
பிறகு துவர்ப்பு மருந்துகள் கொடுத்து , பேதியை நிறுத்தவேண்டி 
யது . சீக்கிரம் ஜீர்ண மாகிற பதார்த்தங்களாகிய , கஞ்சியினங்கள் , 
சாப்பிடும்படி செய்யவேண்டியது . இதனடியில் கண்டிருக்கிற ஒள 
தங்களில் ஒன்று , 2-3 - மணிக்கொருதரம் கொடுத்துக்கொண்டுவந் 
தால் , பேதிற்கும் : 

ஜகநாதசித்தலேகியம் - ( கஞ்சா ) . 
கவாடகுளிகை . - கஷாயம் , சூர்ணம் , ( அபினி . ) 
தாடிம்பவில்வாதிகஷாயம் . - வசம்புகஷாயம் . 
கறிவேப்பிலைகஷாயம்.- மாசிக்காய்த்தூள் . 
வெள்ளை கொய்யாவேரின் பட்டைகஷாயம் . 

அபினி, , உளுந் துநிறை ; சுக்குத் தூள் 10 ; உளுந்து சிறை 
வெல்லம் தேவையானது . இவைகளைச் சேர்த்து உண்டை செய்து , 
தினம் , 3 , 4- தடவை கொடுத்துக்கொண்டு வந்தால் கழிச்சல் நிற்கும் 


23 ) 


குருல ரோகம் . 


பாம்பருப்பு ; மாதுளம்பழத்தோல் ; சுண்டக்காய்வத்தல் ; கறி 
வேப்பிலை , ஓமம் ; நெல்லிமுள்ளி ; வறுத்தவெந்தியம் . இவைகளின் 
தூள்சானாய் அறுத்தெடுத்து , கலந்து , அதில் 1-2-3- திரிகடிப்பிரமா 
ணம் , வெண்ணெயில் கலந்து தினம் , 3-4, 6, தடவை கொடுத்துக் 
கொண்டுவந்தால் உஷ்ணபேதிற்கும் . 

வெள் ளப்பூண்டு.-- ஒன்றை எடுத்து , அரைத்த மஞ்சளால் , கவச 
மிட்டு , அடுப்பிலிட்டு , பக்குவமாய் சுட்டு , திரிகளை எடுத்து , உள்ளு 
க்குக் கொடுத்துக்கொண்டுவந்தால் , இரைந்து பேதியாகுவது விற் 


கும் . 


கிரந்தி . 
84 . 


TUMOUR . 
ரோகலக்ஷணம் .-- கிரந்தியில் அனேகசாதிகளுண்டு . அவைக 
ளின் விவரத்தை , ஜீவரக்ஷாமிர்தத்திலும் , இங்கிலீஷ் வைத்திய சங் 
கிரகத்திலும் , காணலாம் . இவைகளுக்கு இதனடியில் கண்டவைகளை 
மேலுக்குப் பூசலாம் : -- 

பாதரசக்களிம்புகள் .--- அமுக்கிராக்கிழங்கு , 
உத்தாமணிரசம் .-- தும்பை இலைரசம் . 


குருல ரோகம் . 
కృశృగము. 


இதுவே .-- அதிசுஷ்க்கரோகம் . 48 40-8X . 

தேக உலரல்.- தேகம்வற்றல்.-- க்ஷணம். 


EMACIATION .. 
ரோகலக்ஷணம் . --- இதில், மாமிஸ தாதுவும் , மோதோ தாதுவும் 
குறைந்து விடுகின்றன. ஆகையால் அவைகளை விருத்திப் படுத்துகிற 
ஒளஷதங்கள் கொடுத்து சிகிச்சை செய்யவேண்டியது. 
கண் டிருக்கிறவைகள் , குரூஸரோகத்துக்குக் கொடுக்கத் தகுதியான 
வைகள் : 

மீன் எண்ணெய். தேங்காய்ப்பால் . 
கூஷ்மாண்டக்கிரதம்.- (கலியாணப்பூசினி.) 


தனடியில் 


கிருமிரோகம் . 


231 


கோதுமைகஞ்சி . - பால் 
தூருவா தீகிருதம் .-- ( அறுகம்புல் .) 


குருத்திரசிவாதரோகம் . 

కృత్రసివాతరోగము . 


SCIATICA . 


ரோகலக்ஷணம் . தாடைக்குப்பின் உட்புறமிருக்கிற பெரிய 
வெளுத்த " நர்வ் என்கிற நரம்புக்குக்காணுகிற வியா திக்கு , குருத் 
திரசி வாதரோக மென்று பேர் . இதில் வேதனை புட்டத்திலிருந்து 
பின்தொடை மார்க்கமாய் கீழுக்கிறங்கி , முழங்கால் படிப்புவரையில் 
இருக்கும் . சிலரில் இந்தநோவுகால் கெண்டச்சதை மார்க்கமாய் கீழு 
க்கிறங்கி , பாதம்வரையில் இருக்கும் . பிரஸவித்த அரைவீட்டுப் பெண் 
களுக்கு இந்தவியாதி காணுவது வழக்கம் . ஒரேகாலுக்கு முக்கியமாய் 
காணுகின்றது . இது ஸ்ப்பர்ஸ மாகையால் , சூலைரோகப் பிரகரணத் 
தில் செப்பியிருக்கிற சிகிச்சையே இதற்குச் செய்யவுதவும் . 


குருத்திரம விஷம் . 

కృత్రమవిషము 

இதுவே . - இடுமருந்து . 
ஸ்திரீகள் புருஷர்களைத் தங்கள் வசம் செய்துகொள்வதற்காவது 
அல்லது ஒருவருக்கொருவர் துவேஷசிந்தையால் கெடுதி செய்வதற் 
காவது மருந்திடுவதென்று சொல்வதுண்டு . இச்சொல்லின் உண்மை 
செவ்வையாய்த் தெரியவில்லை . 


கிருமிரோகம் . 
[BossR S . 


இதுவே . - மலக்கிருமிரோகம் . 


WORMS . 


ரோகலக்ஷணம். - சிறுவர்களுக்கே வயிற்றில் கிருமிகள் முக்கிய 
மாய் காணும் . கிருமிகள் அனே சாதிகளுண்டு ; இங்கிலீஷ்வைத்திய 
சங்கிரகத்தில் அறியலாம் . 


232 


குதப்பிரம்ஸ ரோகம் . 


ரோகலக்ஷணம் .--- வயிற்றில் கிருமிகள் சேர்ந்திருந்தால் , வயி 
ற்று வலிகாணும் ; மூக்கை அடிக்கடி சொறிந்து கொள்ளுவார்கள் . 
ஆஸனத்தில் நமைச்சல் இருக்கும் . 

இதனடியில் கண்டிருக்கிற மருந்துகளில் ஒன்று கிரமப்படிகொ 
டுத்து பிறகு பேதியருந்துகொடுத்தால் கிருமிகள் வெளிப்படும் . 

புரசன்விரைகல்கம் . 
மாதுளன் வேர்ப்பட்டைக்கஷாயம் . 
பூனைக்காய்ஞ்சொறிக் காய்ச்சுணை . 
ஆடு தீண்டாப்பாலையின் கஷாயம் . 
மாசிபத்திரியிலைச் சூரணம் . 
மாங்கொட்டைப் பருப்புகல்கம் . 
பப்பளிப்பால் . 


- 


குண்டாலரோகம் . 
కుండాలరోగము . 


இதுவே.- செவ்வாப்புக்கட்டி , 
குழந்தைகளுக்கு உடம்பெங்கும் காணுகிற சிவந்தகட்டிகள் 
இதற்கு கஸ்தூரிதைலம் கொடுக்கலாம் . 


குதப்பிரம்ம ரோகம் . 

గుదభ్రంగము. 
இதுவே. - அடி தள்ளிப் போகுதல்.- அடியிறங்குதல் 

ஆஸனம் வெளிப்படுதல் . - மூலச்சூடு , 
குதெரெகினீரோகம் . 


PROLAPSUS ANI . 


ரோகலக்ஷணம்.-- குதமானது துவாரம் விட்டு வெளிக்குவந்து 
விடுவதற்கு குதப்பிரம்ஸ மென்றுபேர் . 

சிகிச்சை கிரமம் .--வெளியில் வந்திருக்கிற குதத்தைக் கழுவி 
சுத்திசெய்து , உள்ளுக்குத் தள்ளிவிட வேண்டியது . மறுபடியும் 
வெளிக்குவராமல் கட்டிவைக்கவேண்டியது . 


233 


குல்மரோகம் . 
குய்யரோகம் . 

గుహ్యరోగము. 
இதுவே .- மேகவியாதி , 


VENEREAL DISEASE . 


ரோகலக்ஷணம்.-- ரோகஸ்த் திரீயைப் புணர்வதால் கா வகிற 
ரோகங்கள் மூன்று , அவைகள் எவையெனில் - பிரமேஹம் - உப 
தம்ஸரோகம் - வம்க்ஷண வித்திரதி , ஆம் . இவைகளின் பேர்வழிக்குப் 
பார்வையிட்டால் , விவரமறியலாம். 


குல்மரோகம் . 


గుల రోగము. 


இதுவே - குன்மக்கட்டி ,. 
ரோகலக்ஷணம் : - குல்மமென்றால் வயிற்றுக்குள் காணுகிற 
கட்டிக்குப்பேர் . பிலீகமாவ 

வது , யகிர்த்து ஆவது , கருப்பையாவது பெ 
ருக்கும் ; ஆகையால் , பிலீக்குல்மம் , யகர்த்குல்மம் , கர்ப்பாசய்குல் மம் 
என்று சொல்லவேண்டும் . தமிழ் நூல்களில் , அஜீர்ண் ரோகக் குறி 
களையும் குல்மமென்று கண்டிருக்கின்றது . அவை எவையெனில்.- 

எரிதன்மம்.- ஈர்க்குழியில் எரிச்சல் , குலை எரிவு . ( Heart Burn ) 

சர்த்திதல்மம்.-- அஜீர்ணத்தில் காணுகிற வாந்தி . ( Pyrosis or 
Water- brash .) 

வலிகுன்மம்.- அஜீர்ணத்தில் காணுகிற வேதனை . ( Gastro 
dynia or Gastralgia. 

ரக்த்ததல்மம்.- சூதகம் வெளிப்படாமல் , கர்ப்பாஸம் பெருத்து 
அடிவயிற்றில் கட்டியாய் அகப்படுதல் . 

வைத்திய நூல்களிலிருக்கிற இவ்வித் பேர்களைக் ஞாபகம் வை 
த்து கொண்டு சொல்லுகிற பண்டிதர்களைக் கண்டேனேயொழிய 
தி கிரந்தகர்த்தாவின் தாத்பரியம் இன்னதென்று 

சொ 
லுவோரைக் கண்டதில்லை ; மேலும் நூல்களில் செவ்வையாய் விவ 
ரித்தும் காட்டவில்லை ; ஆகையால் குல்பமென்பது கட்டி என்றே 
மனதில் வைத்து கொண்டுசிகிச்சை செய்வதே கிரமம் . 


விவரித்து 


30 


234 


ஜகனாவர்த்தவாதரோகம் . 


குஷ்டரோகம் . 


కుష్టరోగము. 


LEPROSY . 


இதுவே பெருவியாதி - குறைநோய் . 

. 
ரோகலக்ஷணம்.- இது உடம்பிலெடுத் தவியாதி ; கர்மவியாதி 
என்று நமது ஜனங்கள் சொல்வதுண்டு ; பாரம்பரவியாதி என்று 
சொல்லுவதுக்குத் தடை யொன்றுமில்லை. இதில் 2 -சாதிகள் உண்டு. 
தோல் தடித்துக்காண்பது ஒன்று ; தடிப்பில்லாமல் திமிர்கண்டு கா 
ண்பது ஒன்று . 

சிகிச்சை கிரமம் .-- ஒளஷதத்தினால் குஷ்டரோகம் , சவுக்கியப் 
பட்டதென்று நாம் கேழ்விப்பட்ட போதிலும் , இது அசாத்திய ரோ 
கமென்றே சொல்லவேண்டியது. இதனடியில் கண்ட மருந்துகள் 
இந்த வியாதிக்கு உபயோகப்படுத்தத் தகுதியானவைகள் : 

வல்லாரையிலைச்சூர்ணம் - நீரடிமுத்துதைலம் . 
மர எண்ணெய் .-- ( சமன் சுண்ணாம்பு நீர் சேர்த்து அதில் 2 -உத் 
திரணிவீதம் கொடுக்கவும் . ) ( 1 - க்கு 3 - பங்கு சுண்ணாம்பு நீர் சேர்த்து , 
தைலமாக்கி மேலுக்குப்பூசலாம் . ) 

மீன் எண்ணெய் - கந்தகபஸ்பம் . 
அயச்சிந்தூரம் - வீரம் . 
எருக்கன்வேர்பட்டைத்தூள். 
சிவநார்வேம்புச்சூர்ணம் , தைலம் . 
பல்லாதகிலேகியம் . ( சேராங்கொட்டை . ) 


ஜகனாவர்த்தவாத ரோகம் . 
జఘనావ రవాతరోగము. 
இதுவே - இடுப்புவலி , 


LUMBAGO . 


ரோகலக்ஷணம் . - இடுப்பிலிருக்கிறச் சதைகளின் சவ்வுக்குக் 
காணுகிற தாபிதரோகத்துக்கு , ஜகனாவர்த்தரோகமென்று பேர் . இத 
ற்கு துத்தூரதைலமிட்டு தேய்த்து , ஒற்றிடமிட்டால் , வியாதி வசப் 
படும் . 


ஜம்பூகசீரஷவாதரோகம் . 


235 


ஜதுமணி ரோகம் . 
జతుమణిగోగము. 


வே - மச்சை, 


சந்நியாசி ரோகம் . 
సన్యాసిరోగము. 


CATALEPSY . 


ரோகலக்ஷணம் . - முக்கியமாய் ஸ்திரீகளுக்குக் காணுகிற இது 
ஒருவித ஆச்சரிய ரோகம் . பார்ப்பதற்குப் பயங்கரமாய் இருந்தபோ 
திலும் , அபாய மொன்றுமிராது ; ஆனால் அடிக்கடி இந்த வியாதி 
கண்டால் , புத்தியைக்கெடுத்துவிடும் . இதில் புத்தியும் , சரீர ஆட்ட 
மும் சுத்தமாயிராது ; வியாதிகாணும்போது ரோகி எந்த நிலையிலிரு 
க்கிறாளோ அந்தவிலையில் தானேயிருந்து , சரீரம் பிகிந்திருக்கும் . இது 
நிமிஷக்கணக்காயாவது , மணிகணக்காயாவது , அல்லது 1-2 நாள் 
கணக்காயாவது இருக்கும் . தெளிவு பிறந்தபிறகு , நித்திரையிலிருந் 
தெழுந்திருப்பவள் போல் எழுந்திருப்பாள் . நேரிட்ட சங்கதிகள் 
ஒன்றும் தெரியாது . சிலதேசங்களில் இவ்விதரோகம் கண்ட பெண் 
களை , பிராணன் போய்விட்டதென்று எண்ணி , புதைத்துவிட்டது 
முண்டு . 

சிகிச்சைகிரமம் . - சூதகசந்திக்குச் செய்கிற சிகிச்சையே, இதற் 
கும் செய்யவுதவும் . 


ஜம்பூகசீரஷவாதரோகம் 

జంబూక శీరషవాతరోగము. 
இதுவே - நரித்தலைவாதம் . 
ARTHRITIS - DROPSY OF THE KNEE JOINT . 
ரோகலஷணம் . - முழங்காலுக்குள்ளிருக்கிற சவ்வுக்குவியாதி 
கண்டு . அதில் நீர் சேர்ந்து வீக்கம்: காணுகின்றது . அந்த வீக்கம் நரித் 
தலைபோல் காணப்படும் ; அழுத்திப்பார்த்தால் மிருதுவாயிருக்கும் . 

சிகிச்சை கிரமம் . - உள்ளில் சேர்ந்திருக்கிற நீர் குறையும்படி 
செய்ய வேண்டியது . அதற்கு அடியிலிருக்கிற மருந்துகளில் ஒன்று 
மேலுக்கு உபயோகிக்கலாம் . 

மைநத்தைலம் - அமுக்கிராக்கிழங்குப்பத்து . 


236 


கிருமிவாந்திரோகம் . 
சர்ஷபிகாரோகம் . 
సషం పికాగోగము. 


BALANITIS .. 


ரோகலக்ஷணம் .-- ஆண்குறிலிங்கத்தின் மேலாவது , அல்லது 
லிங்ககவஸமாகிய தோலின் உட்புறத்திலாவது , கடுகைப்போல் 
அநேககொப்புளங்கள் பிறந்து , சீழ்வடியச்செய்கிற ரோகம் . 
மேகரோகமல்ல . 

சிகிச்சைகிரமம்.- இதற்குத் தண்ணீர்விட்டுக் கழுவி , சுத்திசெ 
ய்து , அடியில்கண்டிருக்கிற மருந்துகளில் ஒன்றை , உபயோகிக்க 
லாம் : 

வேலம்பட்டைக் கஷாயம் . 
படிக்கார ஜலம் . 

கிலே தம் . 
கடுக்காய் கஷாயம் . 
மெழுகு களிம்பு தடவிக்கொண்டு வரலாம் . 


: 


சர்த்திரோகம் , 
చర్దిరోగము. 

. 
சர்த்திகுல்மரோகம் . - 58 . 
வாந்திரோகம் .--- வமனரோகம் . 
திருஷ்டான்னவாந்தி .-- ( திருஷ்டிதோஷம் 

கண்ணேறுவா 

ணறுவாந்தி .) 
கிருமிவாந்திரோகம் . 


VOMITING . 


ரோகலக்ஷணம்.- தீனிப்பையின் தொழில் அக்கிரமமடைந்து 
கீழுக்கிறங்கிப் போகவேண்டியவைகள் , போகாமல் , மேல்நோக்கி 
வாயால் வந்து விடுவதற்கு வாந்தியாம் . இவ்விதம் காணுவதற்குத் கா 
ரணங்கள் அனேகமுண்டு . காரணமில்லாமல் , தனிரோகமாய்க்கண்டு 
உபத்திரவப்படுகிறவர்களையும் காணலாம் . அப்போது அன்னாசயவி 
யாதி என்றே சொல்லவேண்டியது ; அது தீர்க்கத்தில்விழுந்துவிடும் . 

சிகிச்சைக்கிரமம்.-- சர்த்திரோகத்தை யுண்டாக்கின காரணத் 
தையறிந்து சிகிச்சை செய்யவேண்டியது ; அதுதொலைந்தால் , வாந்தி 
யும் தானாய் நின்றுவிடும் . இதனடியில் கண்டிருக்கிற ஒளஷதங்களில் 


சர்மரோகங்கள் 


237 


எதையாவது ஒன்று தெரிந்தெடுத்து , கொடுக்கலாம் . நாள் பட்டவியா 
திகளுக்கு , நாள்படகொடுக்க வேண்டியது .- 
கிராம்புக்கஷாயம்.- (கர்ப்பிணிகளுக்கு நல்லது . ) 
லவங்கப்பட்டைகஷாயம்.- புதுப்புளிபானகம் . 
சுக்குநார் புல்தைலம் .--(சர்க் கரையில் கொடுக்கலாம் . ) 
விமன்டிராப்ஸ்.- ( Lemon drops . ) 
கருவேப்பிலைகஷாயம்.- அபினி. வெல்லம் . 
மாதுலங்காதிகிருதம் .-- ( கொடிநாரத்தன் .) 
ஆமலகலேகியம் - ( நெல்லிக்காய் - நெய் .) 
புளியம்பூ .-- ( துவையல் .) 
புளியாரை துவையல் - அகில்கட்டைபுகை. 
வில்வாதிலேகியம்.- இளநீர்- இஞ்சிலேகியம் . 
எரி எண்ணெய்.- ( திருஷ்டிதோஷத்துக்கு .) 

கருவேப்பிலை ஈர்க்கின்பட்டையை , முலைப்பால் விட்டிடித்து 
பிழிந்த ரசத்தில் , கிராம்புப்பொடி - திப்பிலிப் பொடி சேர்த்து , குழ 
ந்தைகளுக்குக் கொடுத்தால் வாந்திரிற்கும் . 


சர்மரோகங்கள். 


చర రోగములు 


இதுவே - தோல்வியா திகள் -ஸ்தொக்குரோகங்கள் . 


DISEASES OF THE SKIN . 


ரோகலக்ஷணம் ..-- சர்மரோகங்கள் அனே கமுண்டு . சில பிர 
தான சர்மரோகங்களை மாத்திரம் இதனடியில் காண்பிக்கப்படும்.- 

சர்மசோபை . தோல் வீக்கம் . Hypertrophy of the Skin . 
மசரோகம் . மறு , பாலுண்ணி . Warts . 
தர்த் துருரோகம் . ( இந்தப்பிரகரணத்தைப்பார்வையிடவும் .) 
ஈஜிகாரோகம் . வேர்க்குரு . 
புண்டரீககுஷ்டம் . மண்டலகுஷ்டம் , படர்த்தாமரை , எச்சிற் 
பாமாரோகம்.- கரப்பான் . Itch . ( றழும்பு . Ringworm . 
கர்ஜுரோகம் . நமைச்சல் 
அருஷக்கரரோகம் . தலை மேல் வேர்க்குரு போல் காணுவது . 
சர்மதஷ்டரோகம் . சேராங்கொட்டை பட்டு காணுகிற வீக்கம் 


238 


சர்ப்பதஷ்டம் . 


கருங்குஷ்டம் . 
உத்கோடரோகம்.- தேமல் , படை , புடை , 
சுவேதகுஷ்டம் , வெள்ளை குஷ்டம் . 
பிரசுப்த்திரோகம் , (30383.திமிர்வாதம் , மேகப்புடை . 
இதனடியில் கண்டிருக்கிறவைகள் சர்மரோகங்களுக்கு மேலுக் 
பயோகிக்கலாம். 

நாகமல்லிவேர் - மண்தைலம் - புங்கன் நெய் 
தேங்காய் எண்ணெய் -சந்தனம் - சீமையகத்தி 
சுருளுப்பட்டை - வேப்பிலை - நீரடிமுத்து . 
கந்தகம் - கஸ்தூரிமஞ்சள் - சால்முகிரா . 
ரசக்களிம்பு - கள்ளிப்பால் பொன்னாவரை 
பூவரசு- அகருகட்டை - வசம்பு - நேர்வாளம் - வெட்டிவேர் 

இதனடியில் கண்டிருக்கிறவைகள் , உள்ளுக்கு உபயோகிக்கத் 
தகுதியானவைகள்.- 

மீன் எண்ணெய் - வல்லாரை - கந்தகம் . 
நன்னாரிவேர் - மதுஸ்மிகம்- ( பரங்கிப்பட்டை .) 
தூருவாதிகிருதம் -பல்லா தகிலேகியம் ,( சேராங்கொட்டை ) 


சர்ப்பதஷ்டம் . 


Toga3 ல்ல . 
இதுவே - பாம்புக்கடி .-- அரவம் தீண்டல் . 

சர்ப்பக்கடி , 


SNAKE - BITE . 


C 


ரோகலக்ஷணம் : - பாம்புவிஷம் , நர்வ்ஸ் என்னும் நரம்புகளு 
க்கு மூலமாகிய , மூளையையும் ரக்த்தத்தையும் கெடுத்துவிடுகின்றது. 
உறக்கம் , இசிவு காண்பதற்குக் காரணம் மூளையின் விகல்பம் . புப்பு 
சத்தில் ரத்தம் அதிகம் சேர்ந்து கஷ்டசுவாசம் பிறக்கிறது . பாம்பு 
கடித்து செத்தபிறகு அறுத்துப்பார்த்தால் , ரத்தம் கறுத்து நீராயிரு 
க்கும் . பாம்புக்கடியில் காணுகிற லக்ஷணங்கள் , விஷத்தின் குணம், 
அதின் உக்கிரம் , தேகப்பிரகுருதி, ஆகிய இவைகளுக்குத் தக்கபடி 
வித்தியாசப்படும். சில பாம்பின்விஷம் சிறியஜந்துக்களை மாத்திரம் 


சர்ப்பதஷ்டம் . 

239 
ளெல்லும் . சில பாம்பின் விஷம் மெத்தகொடியது . ஆனால் கடித் 
துக் கடித்து விஷம் சிலவழிந்துபோகும் . சில பாம்பின் விஷம் , 
சாந்தமானது . சில பாம்பின் விஷம் , நர்வ்ஸ்களின் மேல் வியாபி 
த்து , வெகுசீக்கிரத்தில் கொல்லும் . வேறுசில விஷங்கள், சுவாஸப் 
பையைப் புண்ணாக்கும் . சில பாம்பின்விஷம் நரம்புகளைக்கெடுக்க 
சக்தியில்லை ; கடித்தவிடத்தை மாத்திரம் வீங்கச்செய்து , கெட்ட 
புண்ணாக்கிவிடும் . ஒரு நல்லபாம்பு , மற்றொரு நல்லப ம்பைக் கடித் 
தால் , விஷம் ஏறாது . நல்லபாம்பு விஷத்தைச் சாப்பிட்டால் , துர்க் 
குணங்கள் ஒன்றும் பிறக்காது . கோழிக்கண்களில் விட்டாலும் 
ஒன்றும் செய்யாது . நல்லபாம்பு கடித்து விஷம் ஏறினால் , ஆயாசம் , 
மூர்ச்சை , இசிவு , உறக்கம் , கஷ்டசுவாசம் , ஆகிய இவ்வித லக்ஷண 
ங்கள் காணும் . வீக்கம் இராது . 

சிகிச்சைகிரமம் . - கடித்தவுடன் , விஷம் மேலுக்கேராமல் , இறு 
கக்கட்டி , காயத்தில் வாய்வைத்து உருஞ்சி விஷத்தை எடுத்து விட 
வேண்டியது . விஷம் ரக்த்தத்தில் கலந்துவிட்டபிறகு அத்தியுஷ்ண 
ஒளஷதங்கள் கொடுக்கவேண்டியது . இதனடியில்கண்ட மருந்து 
கள் உபயோகித்து சகுணம் பிறந்த துண்டு . 

சாராயம்.- ( அதிகமாய்க் கொடுப்பது . ) 


நவக்ஷாரஜயநீர் .- ( Liquor ammonia .) 

தும்பையிலைாசம்.- இதை உச்சியைக்கீறி அதில்விட்டு தேய்ப் 
பது உள்ளுக்கும் கொடுப்பது . 


ஆடுதீண்டாப்பாளைவேர்.-- இதை உரைத்துக்கொடுப்பது . 


. 


எருக்கன்பால்.- இதில் 7-10 , துளிமோரிலாவது , தண்ணீரிலா 
வது கொடுத்தால் விஷம் நீங்குமாம் . கடித்தவிடத்தில் மேல்படி 
பாலைத்தடவுதல் . 


எருக்கன் வேர்ப்பட்டை.- இதை உரைத்து கந்தமெடுத்தாவது , 
அல்லது இதின் தூளையாவது , கொடுத்தால் வாந்தியாகும் . 

எருக்கிலை.- இதை வதக்கி ரசமெடுத்து நசியமிடுவதாம் . 
துளசி இலைாசம்.- இதை கண்ணுக்கு அஞ்சனமிடுவதாம் . 

பத்திராக்ஷிகிழங்கு.- இதின் தூளை மோரிலாவீது, நீரிலாவது 
கலந்து கொடுப்பதாம் வாந்தியாகுமாம் . பிரக்கினை வந்தபிறகு , 
மோர் கொடுப்பதாம் . 

கசப்பு கோவைக்கிழங்கு.- இதின் தூளில் , 2- காசிடை தண் 
ணீரில் கலந்து கொடுத்தால் , வாந்தியாகுமாம் . 


240 


ஜல அண்டரோகம் . 


அந்தர் செடி .-- இதின் முத்தினவேரை , நாயிற்றுக்கிழமையில் 
சேகரித்து வைத்துக்கொள்ளவும் . இதைப்பாம்பின் தலைமேல்வைத் 
தால் , வோன் + னை பட்டவுடன் படமெடுக்காதென்றும் ; அப்போது 
பாம்பை பிடித்துக்கொள்ளலாமென்றும் சொல்லுகிறார்கள் . 


ஜல அண்டரோகம் . 


899oXs . 


இதுவே - நீர் அண்டம் , 


HYDROCELE . 


ரோகலக்ஷணம் : - இந்த வியாதி 

: - இந்தவியாதி சிலவிடங்களில் மாத்திரம் 
வியாபிக்கின்றது . விரையைச் சூழ்ந்துகொண்டிருக்கிற சவ்வுப்பை 
யில் நீர் சேருகிறவியா தி . ஜல அண்டம்வேறு- குடல் அண்டம் 
வேறு- விரைவீக்கம் வேறு . ஆகையால் பலான வியாதியென்று 
அறிந்து சிகிச்சைசெய்யவேண்டியது . 


சிகிச்சைக்கிரமம் .-- ட்ரோகார் ( Trocar ) என்னும் ஊசியால் 
அண்டத்தைக் குத்தி நீரை வெளிப்படுத்திவிடவேண்டியது . இவ்வி 
தம் ஒருவனுக்கு இரண்டு முறை செய்து , சவுக்கியம் பிறக்காமல் , 
பிறகு மைன தைலத்தை உபயோகப்படுத்தி சுகுணம் கண்டதுண்டு . 


மைனத்தைலம்.-- இதை உபயோகிக்கிற விதம் . முதல்ரோம் 
ங்களை நீக்கிவிட்டு, வெந்நீர்விட்டு , சுத்திசெய்யவும் . பிற்கு இந்தத் 
தைலத்தை அண்டகோசம், சுத்திலும் இறகால் செவ்வையாய்த்தடவி 
ஈரத்துணிசுற்றி , அது உலராமல் ஜலம்விட்டுக்கொண்டு வரவேண்டி 
யது , தினம் காலை மாலைகளில் வெந்நீர்விட்டு , அழுக்கு நீங்கும்படி 
கழுவி துடைத்து , தைலமிட்டு , ஈரத் துணி சுற்றிவைக்கவேண்டியது . 
உள்ளிருக்கிற நீர் , வியர்வைபோல் வெளிப்பட்டுவிடும் . இதைப்பி 
டிவாதமாய் சிலநாள் உபயோகித்து பார்க்கவேண்டியது . சீக்கிரம் 
குணம் பிறக்கவில்லையென்று விட்டுவிடலாகாது . 


ஜலதுவேசரோகம் , 


241 


ஜலக்கூர்மரோகம் . 
జ ! క్కూమరోగము 


துவே. 

கெண்டைக்கட்டி . நீராமை . 
ஊர் ஆமை . வல்லைக்கட்டி.. 


OVARIAN TUMOURS 


ரோகலக்ஷணம் , ஸ்திரீகளுக்கு நாதாசயத்தில் காணுகிறகட்டி , 
து நாளுக்குநாள் விருத்தியாகும் . வயிறும் நாளுக்கு நாள் பெருக் 
கும் . ஒளஷதத்துக்கு வசப்படாது . அறுத்தெடுத்துவிடவேண்டியது . 
ஆகையால் , இங்கிலீஷ்வைத்திய முணர்ந்தவர்களிடத்தில் சென்றால் 
அதை அறுத்தெடுத்து விடுவார்கள் . அறுக்கிற முறையை இவ்விடம் 
விவரித்தபோதிலும் , நமது ஜனங்கள் தெரிந்துகொள்வது கஷ்டம் , 
ஆகையால் விவரிக்கவில்லை. 


ஜலதுவேசரோகம் . 

கையை . 
வே - பேய் நாய்க்கடி சந்நிரோகம் . 

ஜலபயரோகம் . aanaasX3o . 


HYDROPHOBIA . 


இது பயங்கரமான வியாதி . அசாத்தியமாக முடிவதே வழக் 
கம் . நாய்களுக்கு தற்செயலாய் வெறிகாணுகிறதென்று எண்ணம் . 
வெறிநாயின் வாய் நீர் , கடித்தகாயத்தி லிறங்கி , ரக்த்தத்தில் சென்று 
நர்வ்ஸ் என்னும் நரம்புகளுக்கு வியாபிக்கும் ; முக்கியமாய் முள் 
ளந்தண்டுக் கொடியின் சிகரத்தைக் கெடுத்துவிடுகின்றது . கடித்த 
பிறகு சந்நிகாண்கிற காலம் வித்தியாசப்படும் . 30 - நாள் முதல் , 18 
20 , மாதத்துக்குள் குறிகள் காணும் . 8 - நாளைக்குள் வியாதிகண்ட 
தாயும் தெரியவருகின்றது . சிலரில் 4 - 5 - 7 - வருஷங்களுக்குமேல் 
கண்டதாயும் கிரந்தங்களில் காணலாம் . விஷநீரின் கெட்ட குணத் 
தின்மேலும் , பிரமாணத்தின் மேலும் , வயசின் மேலும் , பிரகிருதியின் 
மேலும் , இசிவு காண்கிறகாலம் முன்பின் ஆகின்றது . சிறுவயதுள்ள 
வர்களுக்கு , சீக்கிரத்தில் குறிகள் காணும் , 

ரோகலக்ஷணங்கள் . - கழுத்து , மார்பு , இவ்விடங்களிலிருக்கிற 
சதைகளுக்கு இசிவுகாணும் , தண்ணீர் கண்டால் பயமுண்டாகும் . 

31 


242 


ஜலதோஷம் . 


ஆகையால் ஜல ரூபமாய் எதையும் கொடுக்கலாகாது , இசிவு காணும் . 
அரட்டல் புரட்டல் , யேக்கம் , விகாரம் , தளர்ச்சி , இவை முதலிய 
வைகள் கண்டு , முடிவில் மரண முண்டாகும் . 

சிகிச்சைக்கிரமம்.- இது அசாத்திய வியாதி . இதற்குத் தகுந்த 
மருந்து இன்னம் , புவிதனில் மனுவர்கள் கண்டுகொள்ளவில்லை. 
கடித்த காயத்திலிருக்கிற விஷம் ஏறி ரக்த்தத்தில் கலந்துக்கொள்வ 
தற்குமுன் , அதை , முறித்துவிடவேண்டியதே முக்கிய சிகிச்சை . 
இப்படியிருக்க இதற்கு நமது நாட்டில் செய்கிற சிகிச்சை அனந்தம் , 


ஜல தோஷம் . 


జలదోషము. 


துவே ---- ஜலுப்பு . நீர்ப்பீனசம் . சளி . 


COLD - CATARRH . 


இது சாதாரண வியாதி . நாசிக்குள்ளிருக்கிற சிலேஷ் சவ்வுக் 
குக்காணுகிற தாபிதரோகம் . இந்த தாபிதம் அல்பமாயாவது , உக்கிர 
மாயாவது இருக்கும் ; அல்ப காரணங்களால் , சிலருக்கு அடிக்கடி 
கண்டு போராடும் . சிலருக்குத் தீராத வியாதியாய் இருந்து விடு 
வதுமுண்டு . பிரகிருதி பெலனாய் இருந்தால் , வியாதி அணுகாது . 
மூக்கிலிருக்கிற வியாதி , சுவாசக்குழலுக்கிறக்குவது முண்டு . இந்த 
ரோகத்துக்குச் சீதமே காரணம் . காற்று விகல்ப்பத்தினாலும் , சரீரம் 
யாசமடைந்து இருக்கும்போது, ஈரம்படுவதினாலும் சீதபதார்த்தங் 
கள் உண்ணுவதினாலும் , கழுத்துமேல் குளுங்காற்று படுவதினாலும் , 
குளுங்காற்று வாடையில் இருப்பதினாலும் , ஈரத்தில் திரிவதினாலும் 
ஜலதோஷம் காணும் . 


ரோகலக்ஷணங்கள் .-- ஆயாசம் , கை , கால் , முதுகு இவ்விடங் 
களில் நோவு , நெற்றியில் பிகிவு இவ்வித குறிகள் கண்டு , உடனே 
மூக்கிலும் , கண்ணிலும் ஜலம்வடியும் ; குரல்கம்மியிருக்கும் ; நெஞ்சி 
யில் வேதனையுண்டு , சுரமிருக்கும் ; தாகம் எடுக்கும் ; பசியிராது ; 
நாடி தீவிரமாய் நடக்கும் . இவ்விதகுறிகள் இரண்டுநாளிருந்து பிறகு 
சமனமடையும் ; அல்லது தொண்டைநோய் , இருமல் , முதலிய 
வியாதிகள் கண்டு வருத்தப்படுத்தும் . 

சிகிச்சைகிரமம்.-- நாசிக்குள்ளிருக்கிற சிலேஷ்ம சவ்வின் தாபி 
தம் குறையும்படி முயற்சி செய்யவேண்டியது . 


அடியில் கண்டிருக்கிற மருந்துகளின் ஆவியை , அல்லது வாச 
னையை ஆக்கிராணித்தால் , ஜலதோஷம் நீங்கும் . 


ஜலோதரம் . 

243 
ஓமம்- மட்டிப்பால் புகை - சதகுப்பை . 
கர்ப்பூரபுகை - மஞ்சள் புகை .. 

மிளகுத் தூள் - இதை துணியில் முடிந்து முகரலாம் ; அல்லது 
ஊசிமுனையில் கோர்த்து சுட்டு புகையை ஆக்கிராணிக்கலாம். 

இதனடியில் கண்டிருக்கிறவைகளை நெற்றிமேல் பத்து போட் 
டால் , ஜலுப்பு நீங்கும் . 

சாம்பிராணிதைலம் . அகில்கட்டை தைலம் , ஸ்நானம் . 

சாம்பிராணி , சுக்கு , கஸ்தூரிமஞ்சள் , அரிசி ; வைகளை அரை 
த்து பத்து போடலாம் . -- சந்தணப்பத்து . 

அடியில் கண்டவைகளை உள்ளுக்கு உபயோக்கலாம் . 
கோரோசன குளிகை , இதை துளசிரசத்தில் கொடுக்கலாம் . 


ஜலோதரம் . 


జలోదరము. 


வ -ஜலஸ்த்தம்போதரம் . sex. omadan 


மகோதரம் . பாஸ்கல் . 


வயிற்றிலிருக்கிற சவ்வுக்கள் நீர் அதிகமாய் சேர்ந்துக்கொள்ளு 
ற ரோகம் , குடல் சவ்வுதாபிதம் , யகிர்த்கண்ட வியா திகள் , மூத் 
திர குண்டிக்காய் வியாதிகள் , இருதய ரோகம் , பிலீகரோகம் , இவை 
முதலிய ரோகங்கள் மேல் , மகோதரம் பிறக்கின்றது . 


ரோகலக்ஷணம்.- வயிறு பெருத்து மினிமினிப்பாய்க் காணும் ; 
நாளங்களும் பெருத்திருக்கும் ; விரல்களால் தட்டினால் , தத்தளிப்பு 
காணும் ; சரீரம் , மேல்பாகம் இளைத் திருக்கும் ; முகம் வாடி , திகில 
டைந்த விதமாய் தோற்றும் ; கால்களிலும் , கைகளிலும் , சோபை 
யிருக்கும் விரலால் அழித்தினால் பள்ளம் விழும் ; மூத்திரம் குறை 
ந்து இறங்கும் ; யகிர்த்கண்ட வியாதியால் கண்டால் , மூத்திரத்தில் 
பித்த நீர் கலந்திருக்கும் ; மூத்திரகுண்டிக்காய் வியாதியால் கண் 
டால் , அதில் " அல்பூமன் ” என்கிற பதார்த்தம் அதிகமாய் இருக் 
கும் . 

சிகிச்சைக்கிரமம்.- மகோதரத்தைப் பிறப்பித்த காரணத்தை 
நீக்க இடமிருந்தால் , முதல் அது நீங்க சிகிச்சை செய்யவேண்டியது. 


244 


சாங்கிராமிரோகங்கள் 


மலபேதி , மூத்திரபேதி மருந்துகள் கொடுத்து , நீரைப்போக்கவேண் 
டியது . ரசமருந்துகளும் ஜாக்கிரதையாய் உபயோகிக்கலாம் . ` சோ 
பைப் பிரகரணத்தில் கண்டிருக்கிற மருந்துகள் , இந்த வியாதிக்கு 
உபயோகிக்க உதவும் , 


சவலைரோகம் . 


இதைக்குறித்து ஜீவரக்ஷாமிர்தத்தில் செப்பியிருப்ப தென்ன 
வெனில்- " மலட்டு ஸ்திரீகள் கர்ப்பமாக வேண்டுமென்று ஆசை 
கொண்டு , மாதாந்திர முழுக்கு முழுகிய உடன் மற்றொரு குழந்தை 
முகத்தில் விழித்து அன்றிரவில் புருஷனைச்சேர்ந்து கர்ப்பமானால் , 
முன்பு இவள் பார்வைக்குள் அகப்பட்டக் குழந்தைக்குப் பலவித 
ரோகங்கள் காணும் . உடம்பு இளைத்து துர்ப்பலமாகிவிடும் . அக்கர்ப் 
பம் விருத்தியடைய முன்பு தோஷம்தாங்கிய குழந்தைக்கு வியா 
தியும் அதிகரிக்கும், கர்ப்பஸ் திரீ பிரசவித்தவுடன் , அந்தக் குழந் 
தை பிழைத்தாலும் பிழைக்கும் , அல்லது இறந்தாலும் இறக்கும் 
இந்தத்தாத்பரியத்தை , இங்கிலீஷ்வைத்திய முறையாய் நம்பத்தகுந் 
ததல்ல ; ஆகையர்ல் இதைக் கணரோகமென்று எண்ணி சிகிச்சை 
செய்தால் வசப்படும் . 


சாங்கிராமிரோகங்கள் . 


సాంక్రామికరోగములు . 


இதுவே ஒட்டுவியாதிகள் . ஒட்டுவாரொட்டி . தொடுவ 
தினால் அனுசரிப்பது . 


தொத்துவியாதிகள் . காற்று மூலமாய் அனுசரிப்பது . 


INFECTIOUS AND CONTAGIOUS DISEASES . 


இதனடியில் கண்ட ரோகங்கள் , சாங்கிராமிக ரோகங்களெ 
ன்று அறியவும் . 
அம்மைகள் . 

. 
சிரங்கு . 
பிரமேகம் . ஒட்டுவியாதிகள் . 
மேகவி ரணம், 


} 


| 


245 


ஜிக்வாரோகங்கள் 

Tn . 
இதுவே -- கர்ப்பச்சூடு - ஆசியபாகம். 

DISEASES OF THE TONGUE . 
ரோகலக்ஷணம் .-- நாக்குக்குக் காணுகிற ரோகங்கள் அனேகம் : 
அவைகளில் சில முக்கியமானவைகளை மாத்திரம் , இதனடியில் காண் 
பிக்கப்படும் . சுவரங்களில் நாக்குவறண்டு, மாவுபடிந்திருக்கும் . சந் 

சுவரங்களில் , நாக்குவரண்டு , முள்ளுகள் போல் இருக்கும் . 
ஆமாசயவியாதியால் . சிவந்திருக்கும் . 

ஜிக்வா தா பிதரோகம் . நாக்குதா பிதம் . Inflammation of the 
Tongue . 

ஜிக்வாலஜகரோகம் SexX6PX . நாக்குப்புண்கள். 
நாக்கு விரணம் , Ulcers of the Tongue . 

ஜிக்வாகண்டரோகம் . நாக்குவெடிப்பு , அக்ஷரம் , Cracked 
Tongue. 

ஜிக்வாஸதம்பவாதம் . நாக்கு அசைவு அற்றுப்போகுதல் . Palsy 
of the Tongue. 

இதனடியில் கண்ட துவர்ப்பு கஷாயங்களை , அடிக்கடி வாயிலி 
ட்டு கொப்புளித்துக்கொண்டு வந்தால் , விரணங்கள் ஆறும் .- 

காசுக்கட்டி கஷாயம் . - ஓதியன்பட்டைகஷாயம் . 
மாதுளம்பழத்தோல் கஷாயம் .-- மொகடம்பட்டைக் 

கஷா 
யம் . 

கருவேலன்பட்டை கஷாயம் . - நறுவிளிப்பட்டை கஷா 
யம் . 

மாசக்காய் கஷாயம் .-- தேங்காய்ப்பால் . 

படிக்காரஜலம் . - ( 2 - விராகலிறை படிக்காரம் - நீர், 1 - புட்டி ) 
வெள்ளாட்டுப்பால் . 

ஆலம்பால்.- இதைக் காலையில் கொஞ்சம் கொடுத்து , பால்சாதம் 
பத்தியம்வைக்கவும் . 3- நாள் கொள்ளவும் . ஆலம்பாலை நாக்குமேலும் . 
தடவலாம் . 

வெங்காரமது . - இதை அடிக்கடி நாக்கு மேல் தடவிக்கொண்டு 
வரலாம் . 

நாக்கு அசைவைத்துப் போகுதலுக்கு , இதனடியில் கண்டிருக் 
றவைகளை வாயிலிட்டு மெல்லலாம் . 

அக்கரகாரம். -- சாமந்திப்பூண்டுவேர் . 


246 


சிரோரோகங்கள் . 


2 


శిరోరోగములు . 


2 


DISEASES OF THE HEAD , 


தலைக்குக் காணுகிற வியாதிகள் எவையெனில் : 

சிரஸ்ஸுலை.- இதுவே சிரஸ்த்தாபம் , தலைநோவு , தலைவலி, 
கபால சூலை , மண்டையிடி . Headache . 

சிரக்கம்பம் .-- தலைநடுக்குவாதம் . அங்கசலன வாதரோகத்துக் 
கடியில் செப்பியிருக்கிற சிகிச்சையே இதற்கு உதவும் . 

சூரியாவர்த்தவாதம் . - இந்தப்பிரகரணத்தைப்பார்க்கவும் . 
உன்மாதம் . - இந்தப் பிரகரணத்தைப்பார்க்கவும் . 
ரக்த்த சிரஸ்த்தாபம்.- Apoplexy . 

தலை திருப்பு - பித்தமயக்கம் . -- Vertigo . Giddiness . இந்தப்பிர 
கரணத்தைப் பார்க்கவும் . 

ரோகலக்ஷணம்.- அநேகவியாதிகளில் , தலைநோய் ஓர்குறி ; 
தனியாய்க்காண்பதும் உண்டு. இதில் அனேக ஜாதிகளுண்டு. 1 - வது , 
தலையின் சதைகளைப்பற்றிய தலைநோய் . 2 - வது , எலும்புமேல் மூடிக் 
கொண்டிருக்கிற ஜவ்வைப்பற்றிய தலைநோய் . 3 - வது , ஸ்பரிசநரம்பு 
ளைப்பற்றிய தலைநோய் , 4 - வது , ரக்த்தம் மூளையில் அதிகமாய்ச் சே 
ர்ந்துக் காணுகிற தலைநோய் . 5 - வது , அக்கினிமாந்தியத்தால் காணு 
கிற தலைநோய் . 6 - வது , மூளை வியாதியால் காணுகிற தலைநோய் , 
ஆகிய இவைகளாம் .-- இவைகளின் விவரம் , எனது வைத்திய சங்கிர 
கத்தில் அறியலாம் . 

சிகிச்சைகிரமம்.- தலைவலியை விளவித்த காரணமறிந்து அதை 
நீக்கவேண்டியது . 

நவக்ஷாரழம் . -- சுண்ணாம்பும் சேர்த்து உள்ளங்கையிலிட்டு நிமி 
ட்டினால் , காரம் பிறக்கும் ; அதை ஆக்கிராணிக்கச் செய்யலாம் . 

நவக்ஷாரம். -- நரம்பைப்பற்றிய தலைவலிக்கு , இதை உள்ளுக் 
குக் கொடுத்தால் , தலைவலி நீங்கும் . 

வெந்நீர் ஒற்றிடம் .-- சந்தனப்பூச்சு . 
அகருகட்டை சந்தனப்பூச்சு . - ஊமத்தன் இலைரசப்பூச்சு 
எலுமிச்சம் பழரசம்.- இதை மேலுக்குப்பூசி நசியமிடலாம் . 
அதிமதுரம் . - இதின் சுரசத்தை நசியமிடலாம் . 
தும்பையிலைரசம் .--இதை நசியமிடலாம் . 
மாதுளம்பூரசம்.- இதை நசியமிடலாம் . 
மருதம்பட்டைத்தூள்.- நசியமிடலாம் . 


சில்வரோகம் . 


247 


குங்குமப்பூத்தூள். - நசியமிடலாம் . 

நாரிகேளாஞ்சனம் .-- இதை அஞ்சன மிட்டால் ஜலுப்பு தலை 
வலி நீங்கும் . 

எருக்கன்பால் - இதை விபூதியில் கலந்து உலர்த்தி வைத்துக் 
கொண்டு , நசியமிட்டால் , தும்பல் அதிகமாய் பிறக்கும் . தண்ணீர் 
ஆக்கிராணித்தால் , விற்கும் . 

இதனடியில் கண்டிருக்கிற தைலங்களிலொன்றைத் தலைக்குத் 
தேய்த்து ஸ்நானஞ் செய்துக்கொண்டு வந்தால் , பழைய தலைவலிகள் 
நீங்கும் . 

பிருங்காமலக த்தைலம்.- ( கரசிலாங்காணி .) 
வேப்பம்பட்டைத்தைலம் . 
அமிர்தாமலகத்தைலம் .-- (சீந்தில் .) 
தூருவாதிதைலம்.-- ( அறுகம்புல் .) 
ஜம்பீரத்தைலம் . - ( எலுமிச்சம்பழம் .) 
குமரித்தைலம் .-- ( கற்றாழை .) 
இஞ்சித்தைலம்.- நாகராதித்தைலம் . ( சுக்கு . ) 
அரக்குத்தைலம் .-- வில்வாதித்தைலம் , 


சிலிபதரோகம் . 

సిలిపదగోగము. 
துவே - யானைக்கால் பாதவன் மீகம். 


ELEPHANTIASIS . 


ரோகலக்ஷணம்.- இதில் தோலும் , சவ்வும் , எலும்பும் , பெரு 
த்து . நீர் கோற்றுக்கொண்டிருக்கும் . பீஜப்பையை அனுசரிப்பது 
முண்டு . இது அசாத்திய வியாதி , ஆனால் மைன த்தைல த்தை ஆரம் 
பத்தில் உபயோகப்படுத்திப் பார்க்கலாம் . 


சில்வரோகம் . 

సిల్వరోగము 
இதுவே-- உகிர்ச்சுற்று . நகச்சுற்று , விரற்சுற்று . 
உரநகபோகம் . அக்ஷதரோகம் . 

WHITLOW .. 
ரோகலக்ஷணம் .-- நகக்கண் , அல்லது நகத்துக்கடியில் காணு 
கிற தாபிதம் . இதில் வேதனை அதிகமாய் இருக்கும் . பழுத்து சீழ்கொ 
ண்டால் , வெள்ளையாய் நகக்காலில் காணப்படும் , 


248 


ஸுவரபேதரோகம் . 


சிகிச்சை.-- பழுக்கச் செய்து , ஊசியால் - குற்றி சீழை வெளிப் 
படுத்திவிட வேண்டியது . 

சாம்பலுக்குள் அந்த விரலைப்புதைத்து , துணியால் சுற்றிக்க 
ட்டி , அடிக்கடி வெந்நீரில் துவைத்துக்கொண்டு இருந்தால் , சுகுணம் 
பிறக்கும் . 

துத்தியிலை . அம்மாம்பச்சரிசியிலை இவ்வித இலைகளை அரை 
தாவது , அரிசி மாவுகளியாவது , வைத்து கட்டிக்கொண்டுவரலாம் . 

எலுமிச்சம் பழத்தைத் துளைத்து , அதில் அந்த விரலைப்புதை 
த்து , அங்குஸ்த்தான மாதிரியாய் வைத்து வைத்தால் , தாபிதத்தை 
நீக்கிவிடும் . 


சுகசந்நிபாதம் . 
సుక సన్ని పాతము. 


APOPLEXY . 


எண்ணையிட்டு தலைமுழுகி உடனே , ஸ்திரீயோடு புணர்ந்தால் 
ஒவ்வொருவருக்கு , சுரம் காணும் . அது சந்திபாத சுரக்குறிகளோடு 
அனுசரித் திருக்கும் , இந்த சுரத்தில் முக்கியமாய் மூளையின் தொ 
ழில் விகல்ப்பமடைந்திருக்கும். ஆகையால் பிறந்திருக்கிற லக்ஷணங் 
களை , சிகிச்சகன் அறிந்து , அதற்குத் தகுந்தபடி ஔஷதப்பிரயோகம் 
செய்யவேண்டியது . 


HOARSENESS - LOSS OF VOICE , 


ஸுவரபேதரோகம். 

స్వుర భేదరోగము. 
ஸுவரக்கின ரோகம் . ஸுவரஸாதரோகம். 
குரல்கம்மல். தொண்டைக்கம்மல் . துவனி 
விச்சின்னவா தம் , 

- , 
ரோகலக்ஷணம் .-- குரல்வளையிலிருக்கிற துவனி தந்திகள் விக 
ல்ப்பமடைந்து , குரல் கம்மல் காணுகிறது . க்ஷயரோகத்தில் குரல் 
கம்மல் காணுவது வழக்கம் . 

காசுச் கட்டி.- இதை வாயிலடக்கி வைத்துக்கொண்டிருந்தால் , 
குரல்கம்மல் நீங்கும் . 

முருங்கைவேர் கஷாயம் .-- இதைக் கொப்புளிக்கலாம் . 
அக்கரகாரம்.- இதை மெல்லலாம் . 
சீமை மிளகாய் கஷாயம்.- இதைக் கொப்புளிக்கலாம் , 
மிளகு.- இதை வாயிலிட்டு அடக்கி ரசத்தைவிழுக்கலாம் . 


ஜுவரரோகம் , 


249 


ஜுரும்பா ரோகம் . 
జృం బాగోగము . 


இதுவே - கொட்டாவி . 


YAWNING . 


ரோகலக்ஷணம்.-- கொட்டாவி , தேஹ ஆயாசத்தைத்தெரிவிக் 
கிறது . வாயைத் திறந்து , காற்றை விசேஷமாய் 

உள்ளுக்கு இழுத்து, 
பிறகு புப்புசத்திலிருந்து வெளிப்படுத்துவதே, கொட்டாவியாம் . 


ஜுவரரோகம் . 

జ్వరగోగము . 
இதுவே - காச்சல் . 


FEVER .. 


பொது 


ரோகலக்ஷணம் : - வெளியிலிருக்கிற ஏதோ ஒரு விதவிஷம் , 
உட்சென்று ரக்த்ததோடு கலந்து , தேக உஷ்ணத்தை அதிகப்படு 
த்தி விடுகின்றது . இதுவே சுரம் . இந்த விஷத்தின் தன்மை இதுவ 
ரையிலும் நமது அல்ப்பப்புத் திக்கு எட்டவில்லை. சுரத்தில் அத்தியுஷ் 
ணம் எப்படி பிறப்பதென்றால் , தேக உஷ்ணத்தைக் கிரமத்தில் வை 
த்திருக்கிற சக்த்தி மூளையில் , அல்லது முள்ளந்தண்டுக் கொடியின் 
சிகரத்தில் இருக்கிறதென்று உத்தேசம் . அந்த ஸ்த்தானத்தை இந்த 
விஷம் கெடுத்து விடுகிறதென்று சொல்லலாம் . அத்தியுஷ்ணத்தோடு 
கூட , சகல தாதுக்களும் , சகல தொழில்களும் , யேறக்குறைய அக்கி 
ரம மடைந்துவிடுகின்றன . இந்தவிஷம் உடம்பிலிருந்து வெளிப்படும் 

வியர்வை காணும் , அல்லது மேலெங்கும் பலரூபமான தழும் 
புகள் காணும் . இந்த விஷம் விருக்ஷசாதிகளிலிருந்து பிறக்கிறதே 
ன்று சிலர் சொல்லுகிறார்கள் ; ஆனால் மனிதனிடத்திலிருந்து , சர்மம் 
சுவாஸம் , மலங்கள் , இவைகளின் மார்க்கமாய் வெளிப்படுகிறதென்று 
சொல்லுவதற்கு சந்தேகமில்லை . இந்த விஷத்தால் தேக உஷ்ணம் 
விகல்ப்பமடைவதுமன்றி , ரக்த்தமும் , இதரதாதுக்களும் அதிசீக்கிர 
த்தில் கெட்டுவிடுகின்றன . இவ்விதக் கெடுதியால் உண்டாகிற பதார்த் 
தங்கள் ரத்தத்தில் சேர்ந்திருக்கும் ; அவைகள் தேகத்திலிருந்து கழி 
கிற பலவித மலங்களால் நீங்கிவிடாமலிருந்தால் , நூதன வியா திக 
ளைப்பிறப்பிக்கும் . சுவரத்தில் நர்வ்ஸ் சிஸ்டம் , என்னும் மச்சதாதுவே 
அதிசீக்கிரம் விகல்ப்பமடைந்து விடுகிறது ; அதனால் தான் 

ஆயாசம் , 
குளிர் , தலைவலி முதலிய லக்ஷணங்கள் முதல் காணுகின்றன . 

விரணம் , காயம் , வியா திகள் , இவைகளால் சுரம் கண்டால் 
அதற்கு உபத்திரவ சுரம் , ஜிமித்த சுரம் , பரதந்திர சுரம் , என்று 

32 


250 


ஜுவரரோகம் . 


1 


பேர் ( Symptomatic Fever .) சுரத்தைப் பிரப்பித்த காரணம் நீங்கி 
விட்டால் , சுரமும் தற்செயலாய் நீங்கிவிடும் . இவ்வித காரணங்க 
ளில்லாமல் , விஷக்காற்றால் காணுகிற சுரத்துக்கு , சுவாதந்திர சுரம் 
( Idiopathic Fever ) என்றுபேர் . சுவாதந்திர சுவரத்தில் , அல்பசுவ 
ரம் , சந்நிபாதசுவரம் , அதிசாரசந்நிபாதசுவரம் , சீதசுவரம் , சமனப் 
பிரகோபச்சுவரம் , என 5 - ஜாதிகளுண்டு இவைகளின் விவரத்தை 
இவ்விடம் விவரிக்கப்புகின் , விஷயம் விரியும் ; ஆகையால் நானியற் 
றிய சுவரவிவரணத்தைப் பார்வையிடவும் . 

அல்பகாலசுவாம் .- ( Simple Fever . ) அன்னபான தோஷங்க 
ளாலும் , சரீரகஷ்டத்தினாலும் இந்த சுவரம் பிறக்கின்றது . இது 
1-2-5-10- நாள் வரையிலிருப்பதுமுண்டு. அல்பகால சுரம் என்பது 
ஒரேஜா தி ; தேகப்பிரகுருதிமேல் லக்ஷணங்கள் வித்தியாசப்பட்டு 
காணும் . அதெப்படியெனில் , வாதப்பிரகுருதி யுடையவனுக்கு 
கண்டால் , உடம்புவேதனை , தலைவலி கால்வலி அதிகமாய் இருக் 
கும் , இதனையே வாதச்சுவரமென்பர். பித்தப்பிரகுருதியுடையவ 
னுக்குக்கண்டால் , வாந்தி , தாபம் , பிதத்தல் அதிகமாய் இருக்கும் ; 
இதனையே , பித்தசுவரமென்பர். சிலேஷ்மம் பிரகுருதியுடையவ 
னுக்குக்கண்டால் , இருமல் அனுஸரித்திருக்கும் ; இதனையே சி 
லேஷ்மசுவரமென்பர் இந்த ஜாதி சுவரத்தில் , உஷ்ணம் விடாமல் 
இருக்கும் அதிகமாய் இருந்தால் , தாபச்சுவரம் , தீக்ஷணச்சுவரம் 
என்பர் . ஆனால் காலையில் தணிந்தும் , மாலையில் அதிகப்பட்டுமிருக்கும். 

சிகிச்சைகிரமம்.-- ஆரம்பத்தில் , வமனவிரோசனங்களால் துர்ம 
லாதிகளை நீக்கவேண்டியது ; சரீர உஷ்ணத்தை சுவேத , சீதளகா 
ரிகளால் தணிக்கவேண்டியது . தலைவலிக்கு - சாம்பிராணி , கஸ்த் 
தூரிமஞ்சள் , சுக்கு , ஏலம் , அபினி , அரிசி ; இவைகளைப் பால் 
விட்டரைத்து , நெத்திமேல் பூசி அனல் காட்டலாம் - வெந்நீர் 
ஒத்திடமிடலாம் - மான் கொம்பை இழைத்து பூசலாம் - நாரிகேளா 
ஞ்சனம் கண்ணிலிடலாம் . சூட்டைத்தணிக்க --கருக்குக்கஷாயம் , 
ஈர்க்குக் கஷாயம் , துவாதசமூலிகை கஷாயம் ( 143 - பக்கம் ) இவை 
களில் ஒன்றை யோகமுறையாய்ச்செய்து , 2 - 3 - மணி நேரத்துக் 
கொருதரம் கொடுத்துக்கொண்டு வரலாம் . வெந்நீரை அடிக்கடி 
அதிகமாய் கொடுத்துக்கொண்டு வந்தால் வியர்வை பிறக்கும் . மயி 
லிறகு , மிளகு , நிலவேம்பு , சீரகம் . இவைகளைச் சட்டியிலிட்டு 
சரித்து , சாம்பலாக்கி , நீர்விட்டு , சட்டியை இறக்கி அதில் நன்னாரி 
வேர், கர்ச்சூரம் , திராக்ஷை , சீரகம் , கொத்துமல்லிவிதை , போட்டு 
ஊறவைத்து , ஆழாக்கு வீதம் 2--3 - மணிக்கொருதரம் கொடுத்துக் 
கொண்டுவரலாம் . பேய்ப்புடல் , கஷாயங்களோடு சேர்த்தால் , வாந் 
தியும் பேதியும் ஆகும் . கண்டங்கத்திரி கஷாயம் , இருமல் சுரத்து 
க்கு உதவும் . அகத்தியிலை ரசத்தை உடம்பு மேல் தடவலாம் , காடி 
யும் , வெந்நீரும் கலந்து உடம்பு மேல் தடவலாம் . கர்ப்பூரவேது 
வியர்வையைப் பிறப்பிக்கும் . 5 - உளுந்துநிறை பொட்டிலுப்பை , 
கஞ்சித்தண்ணீரில் கரைத்து , இனிப்பேத்தி 2 - 3 - மணிநேரத்துக் 
கொருதடவை கொடுத்துக்கொண்டு வந்தால் வியர்வை : பிறக்கும் , 


ஜுவரரோகம் . 


251 


நஞ்சறுப்பான் இலையின் தூள் , 3 உளுந் துகிறை ; பொட்டிலுப்பு 
10 -உளுந்துநிறை. தேனில் கலந்து , சாமத்துக்கொரு தடவை கொ 
டுத்துக்கொண்டுவந்தால் , வியர்வை பிறக்கும் . தாஹம் , நாவறு , 
அழலை , வாந்தி , அரோசகம் , குமட்டல் , இவைகளுக்கு - இளநீர் , 
மாதுளம்பழம் , சாதிசம் பரக்குழம்பு ( எலுமிச்சம்பழம் ) : திந் திரணி 
குழம்பு , (புளி) புளிபானகம் , ஆலுபகோரா, திராக்ஷப்பழம் , கிச்சலி 
ப்பழம் , ஒம்மைகளு ( மஞ்சகணை ), கடலைப்புளிப்பு கஞ்சித்தண்ணீர், 
பார்லி அரிசிகஞ்சி , கேவுருகஷாயம் , ஆகிய இவைகளில் ஒன்றை உப 
யோகிக்கலாம் . வெந்நீரில் , கர்ச்சூரம் , திராக்ஷபழம் , எலுமிச்சம்பழ 
த்துண்டு , ஆகிய இவை = ளைப்போட்டு , ஊறவைத்து , பிசைந்து வடி 
கட்டி , ரோகிக்கு எதேச்சையாய் கொடுத்துக்கொண்டுவந்தால் வெகு 
நன்மை செய்யும்-- பத்தியத்துக்கு - அரிசிநொய் கஞ்சி , அரிசியும் 
பச்சைப்பயரும் சேர்த்தகஞ்சி , கோதுமைநொய் கஞ்சி , இவைகளில் 
ஒன்று கொடுக்கலாம் . சுரத்தில் ரோகிக்கிஷ்டமான அன்னம் கொ 
டாமலும் , காற்றுள்ளவிடத்தில் வைக்காமலும் , நீர் அதிகமாய் கொடா 
மலும் , செய்தால்ரோகிக்கு கஷ்டம் அதிகமாகும் . தண்ணீர் இல்லாத 
செடிகள் எவ்விதம் வாடிப்போகுமோ அவ்விதம் ரோகியும் வாடி 
விடுவான் . 

சந்நிபாதசுவரம்.- (இதுவே விஷச்சுரம் , தோஷச்சுவரம் . ) 
( Typhus Fever .) இதுஒருவித விஷக்காற்றால் பிறக்கிறது . தொற் 
றுகுண முண்டு . கொசுக்கடிபோல் தழும்புகள் உடம்பு மேல் காணும் 
நர்வ்ஸ் என்னும் மஜ்ஜை தாதுவின்பெலன் அதிகமாய் குறைந்து 
விடும் ; 

ஆகையால் அதிக அசக்தியும் , பலஹீனமும் , சோம்ப 
லும் , விகா ரமும் காணுகின்றன . 14 - 21 , நாள் இருந்து போரா 
டும் . 


சிகிச்சைகிரமம்.- இந்த ஜாதி சுரத்துக்குச் சாதா ரண சிகிச்சை 
செய்ய உதவாது ; மருந்துகளும் அதிகமாய் கொடுக்கக்கூடாது ; 
சுவரம் போகிற வழியாய் விட்டுவிடவேண்டியது ; காலம் வந்தால் , 
தற்செயலாய்ப் போய்விடும் : ஆனால் சரீரத்திலிருக்கிற விஷம் நீங் 
குகிற வரையில், ரோகியைப் பிராணனோடு வைத்திருப்பது நமது 
முக்கிய பிரயத்தினம் . நல்ல ஊட்டம் கொடுக்கவேண்டியது . பால் , 
கஞ்சியினங்கள் , சாராய்ம் , மாம்ஸ ரசம் , முதலியவைகள் கொடுத்து 
பெலன் குறையாமல் செய்யவேண்டியது . குவைனாவேப்பம்பட்டை 
கஷாயம் , கர்ப்பூரசூர்ணம், அபினி , கஸ்தூரி, கோஷ்டகஷாயம் , கா 
டிஷர்பத்து , இவை முதலியவைகள் கொடுக்க உதவும் . 

அதிசாரசந்நிபாதச்சுவரம் .- ( Enteric Fever.Typhoid - Fever .) 
இதில் ஏறக்குறைய சந்திபாத சுரக்குறிகளே யுண்டு . 

ஆனால் 
சிறுகுடலில் விரணம் கண்டு பேதியுண்டாகுவது விசேஷம் . ஒவ் 
வொருவருக்கு ரக்த்தபேதிகாண்பதுமுண்டு . இந்தச்சுவரமும் ஒரு 
வித விஷக்காற்றால் பிறக்கிறது . 30 -நாள் வரையில் போராடும் . 

சிகிச்சைகிரமம்.-- சந் பொதசுவரச் சிகிச்சை கிரமமாகவே இத 
ற்கும் செய்யவேண்டியது . பேதியாகிற குணம் இருப்பதால் , பேதி 


252 


ஜுவரரோகம் . 


க்குக்கொடுக்கலாகாது . பேதி கண்டால் , துவர்ப்பு மருந்துகள், 
அபினி , இவைகள் கொடுக்கவேண்டியது . (கிரஹணியைப்பார்க்கவு 
ம் . ) வயிற்றுமேல் ஈரத்துணி போட்டுவைப்பதில் , சுகுணம் பிறக்கும் . 

சீதசீசுவரம் .-- முறைக்காச்சல் , குளிர்க்காச்சல் , கம்பசுவரம் , 
ஆஹிகசுவரம் . ( Ague ) இது, “ மலேரியா ” என்னும் விஷக்காற்றால் 
பிறக்கிறது . இந்தசாதி சுரத்தில் முதல் குளிர்காணும் , பிறகு சூடு 
பிறக்கும் , பிறகு வியர்வைவிடும் . வியர்வை நின்றபிறகு சுவரக் இல் 
லாமல் இருக்கும் . அந்தவிஷம் எவ்விடத்தில் ஒளிந்து இருக்கிறதோ 
தெரிவில்லை . இவ்விதமாய் தினம் கண்டால் , ஏகாஹிகசுவாம் , 
என்றுபேர் . ஒன்று விட்டொருநாள் கண்டால் , தீரிதாஹிகசுவரம் 
என்றும் - 2 -நாள்விட்டு, 3 - நாள் கண்டால் , சாதுர்த்திகசுவரம் என் 
றும் , சொல்லுவர் . 

சிகிச்சைகிரமம் .-- இந்தஜா தி சுரத்துக்குச் செய்கிறசிகிச்சையே 
வேறு . குளிர் இருக்கும்போது , உஷ்ணகாரிகள் கொடுத்து உஷ்ணம் 
சீக்கிரம் பிறக்கும்படி செய்யவேண்டியது : அதற்கு வெந்நீர் , சுக்கு 
க்கஷாயம் , சாராயம் , எதாகிலும் உள்ளுக்குக்கொடுத்து வெந்நீர் , புட் 
டிகளை கால்கைகளுக்கு வைக்கலாம் . உஷ்ணம் பிறந்து உடம்புகா 
யும்போது , சுவேதகாரி , சீதள காரி, மருந்துகள் கொடுத்து , வியர்வை 
சீக்கிரம்பிறக்கும்படி செய்யவேண்டியது . மருந்துகள் அல்பகால 
சுவரப் பிரகரணத்தில் , காணலாம் . ஆரநாளத்தைலம் ( காடி ) மேலு 
க்கு உபயோகிக்கலாம் . வியர்வை பிறந்த பிறகு , அதுதாராளமாய்க் 
காணும்படி முயர்ச்சி செய்யவேண்டியது . சுவரம் விட்டிருக்கும் 
போது , சுவரஹாரி மருந்துகள் கொடுக்க வேண்டியது . அதற்கு , 
குவைனா . அதிவிடையம் , வேப்பம்பட்டைக் கஷாயம் , களிச்சப்பரு 
ப்பு , பாஷாணம், சீந்தில் கஷாயம் , இவைகளில் ஒன்று , 2-3 - மணிக் 
கொருதரம் கொடுத்துக்கொண்டு வரவேண்டியது. 

சமனப்பிர கோபச்சுவரம் .-- ( Remittent Fever ) இதில் அடி 
க்கடி வியர்வைகண்டு சுவரம் குறைவதும் , அதிகமாகுவதுமாய் இருக் 
கும் , சீதசுவரம்போல் , உஷ்ணம் சுத்தமாய் விட்டிருப்பதில்லை , 
சீத சுவரத்தைப் பிறப்பிக்கிற விஷக்காற்றே இதையும் பிறப்பிக்கின் 
நது . 
சிகிச்சை .-- சீதசுவரச் சிகிச்சையே இதற்கும் செய்ய வேண்டி 

சுவரம் தணிந் திருக்கும்போது , குவைனாமுதலிய சுவரஹாரீ 
மருந்துகள் கொடுக்க வேண்டியது . 


சுவாசரோகம் . 


253 


நெம்பர் . 10 . 
புப்புஸ கண்ணரைகளை காண்பிக்கிற படம் . 

. 


AIR CELLS . 


2 . 


1 . சுவாஸக்குழலின் கிளை . Bronchial Tube . 
2 , 2 , 2 . கண்ணரைகள் . Air Cells . 

3. புப் புஸநாடி . Pulmonary Artery. 
4. புப்புஸநாளம் . Pulmonary Vein . 


சுவாசரோகம் , 

స్వాసరోగము. 
துவே - க்ஷத்திரசுவாசம் . & TS . 

தமகசுவாசம் . 80sta. 
மந்தாரசுவாசம் మందార స్వాసము. 
மந்தாரகாசம் . మందారకాసము . 
இரைப்பு மூச்சுமுட்டல் . 
சுவாசகாசம் . * SST N . 
கஷ்டசுவாசம் . SATS , 


ASTHMA , 


இந்த வியாதி நர்வ்ஸ் என்னும் மஜ்ஜதாது நரம்புகளைப் பற்றி 
காணுகிறது . சிறிய சுவாசக்குழல்கள் சுருங்கி விடுகின்றன . 

ரோகலக்ஷணம்.- மூச்சுவிடுவது கஷ்டமாய் இருக்கும் . படுக்க 
இடங்கொடாது . இவ்விதம் கொஞ்சநேரமிருந்து , தணிந்து , இரு 
மல்கண்டு, கபம் வெளிப்பட்டு , சுவாசம் சுவாபீக ஸ்திதியில் வந்து 
விடும் . 

சிகிச்சைகிரமம்.- வியாதி கண்டிருக்கும்போது , அதைத் தணி 
க்க பிரயத்தினம் செய்ய வேண்டியது . கஷ்ட சுவாசம் நீங்கின 


254 


சு ளுக்கு. 


ஆடாே 


பிறகு , மறுபடியும் அது வராமலாவது , அல்லது தாகசித்து வரும்படி 
யாவது செய்ய வேண்டியது . வியாதி கண்டிருக்கும்போது உபயோகி 
க்கத் தகுதியான ஒளஷதங்கள் இதனடியில் காணலாம் . 
வாந்திக்காவது 

பேதிக்காவது கொடுக்கலாம் . 
புகையிலைச்சுருட்டு - இதை உபயோகிக்கும்படி செய்யலாம் . 
ஊமத்தன் இலை- இதைச் சுருட்டு செய்து பிடிக்கச்செய்யலாம் . 

பொட்டிலுப்பு - இதை ஜலத்தில் கரைத்து , அதில் ஒருகடிதத் 
தை ஈனைத்து , உலத்தி , சுருட்டி , கொளித்தி , புகையைப் பிடிக்கச் 
செய்யலாம் . 

தாடை இலைகஷாயம் .-- உத்தாமணி . 
பாவன ஓமம் .-- பாவனசீரகம் . 
காப்பிக்கொட்டைக் கஷாயம் . 
சடாமஞ்சிகஷாயம் . மாஜும் . ( கஞ்சா .) 
பிப்பல்லியா திலேகியம் . ( திப்பிலி ) . வசம்பு கஷாயம் . 
கர்ப்பூரா திசூரணம் . 

வியாதி வராமலிருக்கச்செய்ய , உள்ளுக்குக் கொடுக்கத் தகுதி 
யான ஒளஷதங்கள் இதனடியில் காணலாம் : 

கந்தகம் . அபினி . இக்குலா திசூரணம் . ( பெருங்காயம் .) 
தாம்பிரபஸ்மம் . தூதுளைக்கிருதம். 
வெள்ளாட்டுப்பால் . 
அயந் தூரம் . பாலேந்திரபோளம். 
கண்டங்கத்திரி ரசாயனம் . பூர்ணாதிலேகியம் . (கஞ்சா.) 


சுளுக் 

బెళుకు 


SPRAIN . 


ரோகலக்ஷணம் : - மூட்டு பிசகி , அவ்விடத்திலுள்ளசவ்வுகளுக் 
குத் தாபிதம் காணுதலுக்கு , சுளுக்கு என்று பேர் . 

சிகிச்சைக்கிரமம் : -மூட்டை அசையா மல் வைத்து ஈரத்துணி 
சுற்றி , அது காயாமல் தண்ணீர் விட்டுக்கொண்டு வந்தால் தாபிதம் 
நீங்கிவிடும் . உருவலா காது . சாமந்திப்பூவை வதக்கி ஒற்றிடமிட் 
லாம் . அழவண இலையை அரைத்து போல்டீஸ் கட்டலாம் , 


255 


சூதகசந்தி . 


సూతకశన్ని . 


- சூதகவலி ; சூசிகாவாயு- T. 


HYSTERIA . 


ரோகலக்ஷணம் : - இது நர்வ்ஸ் என்னும் நரம்புகளைப்பற்றிய 
வியா தி . விட்டுவிட்டு காணும் . இடதுபக்கம் அடிவயிற்றில் ஒருவித 
கஷ்டம் பிறந்து இரையும் . அல்லது உண்டைபோல் மேலுக்கெழும் 
பித் தொண்டையில் அடைத்துக்கொள்ளும் ; அதை நீக்க கையை 
முடக்கி மார்புமேல் அடித்துக்கொள்ளுவள் ; சுவாஸம் விடுதல் கஷ் 
டமாய் இருக்கும் ; தேகம், கை , கால் இவைகள் உதறும் ; தலைமயி 
ரையும் ; ஆடை ஆபரணங்களையும் , கைகளால் இழுத்து பிச்சுக்கொள் 
ளுவள் ; உதறல் நிற்கும்போது கண்ணீர் வடியும் ; அழுதல் , நகைப்பு , 
விக்கல் , இவைகளும் காண்பதுமுண்டு. ஆயாசமும் , அக்கியானமும் , 
பிறப்பதுமுண்டு ; கொஞ்ச நேரமிருந்து , தெளிவு பிறந்துவிடும் ; 
மூத்திரம் அதிகமாய் இறக்கும் . இந்த வியாதி நாநாவித ரோகம் 
போல் காண்பதுண்டு . சதைகளுக்குக் காணுகிற தாபிதம்போல் சூலை 
காணும் ; அஜீரணம்போல் ஈர்க்குழியில் வேதனை எடுக்கும் ; முள் 
ளந்தண்டுக்கொடியின் வியாதியைப்போல் , முதுகில் நோவெடுக் 
கும் ; உள் அவயவங்கள் கெட்டு பிறப்பதுபோல் , இடதுபக்கம் , தோ 
வும் , வயிற்றில் வலியும் கண்டு உபத்திரவப்படுத்தும் ; வாதரோகம் 
போல் கைகால்களுக்கு பிடிப்புகண்டு , அசைக்கக்கூடாமல் செய்யும் , 
சர்மநரம்புகள் , தொடக்கூடாத அவ்வளவு புண்போலிருக்கும் ; சில 
ருக்கு திமிர் காண்பதுமுண்டு ; சிலருக்கு பசி அதிகமாயும் , சிலருக் 
குக் குரைந்துமிருக்கும் . மூத்திர அடைப்பு , பக்கச்சூலை , க்ஷயம் , 
இருமல் , அன்னவாகி சுறுங்கிவிடுதல் , குறல் கம்மல் , பாரிசவாயு, 
மூட்டு வீக்கம் , கஷ்டசுவாசம் , தும்பல் , கொட்டாவி , விக்கல் , தேம்பு 
தல் , இவை முதலிய குறிகள் காண்பதுமுண்டு ; இந்த வியாதி ருது 
வான முதல் , அதுநின்றுபோகிறபரியந்தம் , ஸ்திரீகளை அனுசரிப் 
பது வழக்கம் . பயப்பிரகிருதியுள்ளவர்களுக்கு இது அனுசரிக்கும் . 
சூதகசந்தி என்பது தப்பிதப் பெயர் . ஏனெனில் கருப்பையின் 
தொழில் விகல்ப்பத்தால் இது காண்பதில்லை ; புருஷர்களுக்கு காண் 
பதுமுண்டு . கலியாணமானவர்களுக்கும் , பிரசவித்தவர்களுக்கும் ; 
அதிகமாய்க்காணும் . வேசியர்களில் இந்த வியாதி மெத்த காணுகிற 
தில்லை ; ஆகையால் புணர்ச்சி அதிகத்தால் இந்த வியாதி காணுகிற 
தென்று சொல்ல இடமில்லை . 

இந்த வியாதி ஒவ்வொருவருக்கு வெகு விசித்திரமாய்க் காணும் ; 
படுத்தபடுக்கைவிட்டு எழுந்திருப்பதே இல்லை ; புறளுகிறதுமில்லை ; 
கைலாகுகொடுத்து எழுப்பப்பிரயத் தினப்பட்டால் , ஐயையோ நோ 
வுதென்று முறையிட்டுக்கொள்ளுவாள் ; மல ஜலபாதைகளுக்கு 
எழுந்துபோக எவ்வளவும் மனமிராது . இவ்வித ரோகத்தைப்பார் 


206 


சூதகசந்நி . 


த்த வைத்தியன் , புத்திமயங்கி ஒன்றும் தோணாமல் பிசாசுபிடித்து 
தென்று சொல்லி , பூசாலிகையில் ஒப்பித்து வீணில் ரோகஸ்திரீ 
வருத்தப்படும்படி செய்விக்கிறான் . இதில் சாவில்லை . 

சிகிச்சைக் கிரமம் : - இசிவு கண்டிருக்கும்போது , ஸ் திரீக்கு 
அடிபடாமலிருக்கும்படி செய் ! வேண்டியது . 

நஹியமிடலாம் . 
பிரக்கினையில்லாம லிருக்கிறபோது , காதில் இரண்டொரு துளி தண் 
ணீர் விட்டால் , தெளிவ பிறக்கும் . முகத்தில் தண்ணீர் அறையலாம்.. 
விழுங்க சக்த்தியிருந்தால் , இங்குவா தி சூர்ணம் கொடுக்கலாம் . கியா 
னம் வரும்படி செய்ய மற்றொரு மார்க்கமுண்டு . அதெப்படி யெ 
னில் .-- வாயை மூடி , விரல்களால் மூக்கைப்பிடித்துக்கொண்டு , சுவா 
சம் விடாமல் செய்தால் மூச்சுத்திணரும் . அப்போது கையை சட் 
டென்று எடுத்துவிட்டால் , சுவாசம் வெளிக்குவந்து , மறுபடியும் 
உள்ளுக்கு போகும்போது தெளிவு பிறக்கும் . இவ்வித சிகிச்சை 
பயங்கரத்தை யுண்டுபண்ணும். இதனடியில் கண்டிருக்கிற மருந்து 
கள் இந்த ரோகத்துக்குக் கொடுக்கத் தகுதியானவைகள் . கொடுத் 
தும் பலனில்லாவிட்டால் , சும்மாய் விட்டுவிட்டு மனதையும் , சரீரத் 
தையும் , சுவஸ்த்திதியில் வைப்பதே உத்தமம் . 

கோடாசல குளிகை. ( நேர்வாளம் ). பேதியாக . 

இங்குவாதிலேகியம் , அல்லது சூர்ணம் . ( பெருங்காயம் ) . வாயு 
வை கண்டிக்கும் . 

அயம் . ( ரக்த்தக்ஷணமிருந்தால் ) 

துத்தூர தைலம்பூச்சு , அல்லது போல்டீஸ் . (ஊமத்தன் ). வே 
தனையுள்ள விடங்களுக்கு . 

சடாமாஞ்சி . அரூதா இலை ரசம் . 
வமன மருந்துகள் . 
வெந்நீர் புட்டிகள் . பக்கங்களுக்கும் கால்களுக்கும் வைக்க 


லாம் . 


வேப்பம்பட்டை கஷாயம் . 
வெள்ளறுகு - சாமந்திப்பூ . 
புரசன்விரை . ( கிருமிமேல்கண்டால் . ) 
மூஷாம்பரம் .-- கர்ப்பூரம் - கஸ்த் தூரி . 
கலிங்காதி குழம்பு . ( ஆற்றுத்தும்மட்டிக்காய் .) 


t 


257 


சூதகச்சூலை . 


సూత కాసుల. 


இதுவே - சூசிகா சூலை . . 

ஈ . தூரச்சூலை . 
சூசிகவாயு , ரக்த்தவாதபித்தகுன்மம் ,. 
முட்டு குட்டு , 30 AMSN, 


DISMENORRHEA . 


ரோகலக்ஷணம் .-- ஆரோக்கிய ஸ்திதியிலிருக்கிற ஸ்திரீகள் , 
தலைமுழுக்கு காணும்போது உபத்திரவம் அடையமாட்டார்கள் . சூத 
கசூலையால் கஷ்டப்படுகிறவர்கள் துகைமிகும் . சிலர் புத்தியறிகிற 
காலம் முதல் , வீடு தூரம் நிற்கிறவரையில் வருத்தமடைந்துக்கொண் 
டே . இருப்பார்கள் . சிலர் , அப்போதைக்கப்போது வருத்தமடைவார் 
கள் . விவாகம் சிலருக்கு சவுக்கியத்தையும் , சிலருக்கு அதிவேதனை 
யையும் உண்டாக்கின்றது . இந்த வேதனை எவ்விடத்திலிருந்து உண் 
டாகிறதோ, அதை அறிந்துச் சொல்வது கஷ்டம் . சூதகசூலையில் 
3 - சாதிகளுண்டு - 1 - வது நர்வ்ஸ் என்னும் நரம்புகளைப் பற்றிய சூலை 
2 - வது - கர்ப்பாஸயத்தில் ரக்த்தம் அதிகமாகி , பிறக்கிற சூலை ; 3 - வது 
சூதகம் வருகிறவழி மூடிக்கொண்டு காண்கிற சூலை . 
சிகிச்சை . - 1 . 

வது சாதியை வசப்படுத்துவது 

வசப்படுத்துவது கஷ்டம் ; 
ஆனபோதிலும் , வெந்நீரில் உக்காரவைப்பதிலும் , வேதனாசாந்தி 
காரிகளை யோனிக்குள் வைப்பதிலும் , கஞ்சாவை உள்ளுக்குக் கொ 
டுப்பதிலும் , வேதனைநிற்கும் . மீன் எண்ணெய், வேப்பம்பட்டை 
கஷாயம் , இவ்விதமருந்துகளில் ஒன்றைக் கொடுத்து உடம்பைத் 
தேற்றவேண்டியது . கர்ப்பூரம், வேதனையை நிறுத்தும் ; வெள்ளைச் 
சாரடை பேதியாக்கி , வேதனையைத் தணிக்கும் -- சிலநாள் , அந்த 
ஸ்திரீயை புருஷனிடத்திலிருந்து வேறுபடுத்தி வைப்பதில் நன் 
மை யுண்டாகும் . 

2 - வது சாதியை வசப்படுத்துவதும் அதிலும் கஷ்டம் மேல் 
கண்ட மருந்துகளே இதற்கும் உபயோகப்படுத்தலாம் . 

8 - வது சாதியை ஸஸ்த்திர சிகிச்சையால் வசப்படுத்தவேண்டி 
யது . ஒளஷதத்தால் சவுக்கியப்படுத்துவேனென்பது மூடத்தனம் . 
அதற்கு இங்கிலீஷ்வைத்தியமுறை கற்றவரிடத்தில் சிகிச்சை செய்து 
காள்ள வேண்டியது . 


33 


258 


சூதகப்பாண்டு , 


சூதகபந்தம் . 

సూదక బంథము. 
இதுவே - சூதகக்கட்டு - ரக்த்த குல்மரோகம் - மசக்கை , 


AMENORRHOEA , 


ரோகலக்ஷணம்.-- இதில் 3 - சாதிகளுண்டு . 1- வது ஜனன இந்தி 
ரியங்கள் பிறக்கும்போதே வித்தியாசமடைந்திருந்தால் , தலைமுழுக்கு 
காண்பதேயில்லை . 2 வது தலைமுழுக்குக் கண்டும் , வெளிக்கு வர வழி 
யில்லாம லிருந்தால் , உள்ள வேலின்றிருக்கும் . 3 - வது , தலைமுழுக்கு 
காலக்கிரமமாய்க் கண்டுகொண்டிருந்து , பிறகு சுத்தமாய் நின்று 
வீடும் . இதற்குக்காரணங்கள் , வியாகுலம் , வியாதிகள் , சீதளம் , இவை 
முதலியவைகளாம் , சிலரில் காரணம் கண்டறிவது கூடாமையாய் 
இருக்கும் . 

சிகிச்சை.- சூதகபந்தத்தை விளைவித்தகா ரணம் அறிந்து அதை 
நீக்க முயற்சி செய்யவேண்டியது . மூன்றாவது சாதிக்குக் கொடுக்கத் 
தகுதியான ஔஷதங்கள் இதனடியில் காணலாம் . 

வாலேந்திரபோளம் - மூஷாம்பரம் . 
நவக்ஷாரம் - அன்னபேதி - எள்ளு. 
இங்குவா திலேகியம்- ( பெருங்காயம் .) 
அருதா - வெங்காரம் - புழுத்த அரிசி . 
கலிங்கா திகுழம்பு - ஆற்றுத்தும்மட்டி . ) 


சூதகப்பாண்டு, 
సూతక పంచుకోగము. 


CHLOROSIS . 


ரோகலக்ஷ்ணம் .-- புத்தியறிகிற சிறுவயதுப் பெண்களுக்குக் கா 
ணுகிறவியாதி . நர்வஸ்களின் விகல்ப்பத்தினால் இந்தவியாதி பிறக்கிற 
தென்றும் , அந்தக்கா ரணத்தினால் , ஜீர்ண உறுப்புகளும் , ரத்த உறு 
ப்புகளும் , கர்ப்பாசயத்தின் தொழிலும் , கெட்டுவிடுகிறதென்றும் 
சிலருடைய எண்ணம் . அவ்விதமல்ல , தலைமுழுக்கு அக்கிரமத்தால் 
இவ்விதரோகம் காண்கிறதென்று வேறுசிலர் சொல்லு கிறார்கள் . 
இந்தவியாதியில் ரத்தத்திலிருக்கிற சிவந்த அணுக்கள் , வெளுத் திருக் 
கும் ; மேலும் அவைகள் சிறுத்து , எண்ணில்குறையும் ; முகம் வெளு 
த்து ஒருவிதமாய் இருக்கும். 


சூலை ரோகம் . 


259 


சிகிச்சைக்கிரமம் .-- இதற்கு நல்ல ஊட்டமும் , அயம்சேர்ந்த 
மருந்துகளும் கொடுத்து , சிவந்த ரத்த அணுக்களை விருத் திபடுத்த 


வேண்டியது . 


சூரியாவர்த்தவாத ரோகம் 
సూర్యావర వాతరోగము . 


இதுவே - ஒற்றைத்தலிவலி. அர்த்தபேத ரோகம் . - 

భేదరోగము. 
சந்திராவர்த்தவாத ரோகம் . 30 ( T = 6X3o , 


HEMICRANIA --- SUN PAIN . 


இது ஸ்ப்பரிச நரம்பைப்பற்றிய வியாதி . சூலை ரோகத்தில் 
ஒரு பேதம் . இதில் ஒரு பக்க புருவத்துக்கும் , நெற்றிக்கும் போகிற 
நர்வஸ்கள் வியாதி கொண்டுவிடுகின்றன . அவைகள் பரவுகிற விடங் 
களில் வேதனையிருக்கும் . குமட்டலுமுண்டு . பலக்குறைவே இதற் 
குக் காரணம் . தினமும் குறித்த வேளையில் கண்டு உபத்திரவப்படுத் 
தும் ; சூரியன் மேலுக்கேறி உச்சியில் வருமளவும் , வேதனை அதிகரி 
த்து , அஸ்த்தமானம் ஆக ஆக தணியும் ; ஆகையால் சூரியாவர்த்த 
வாதம் என்று பெயர் இட்டனர் . 

சிகிச்சை.- சூலைரோகச் சிகிச்சையே இதற்குச் செய்யவேண் 
டியது . கைகளைத் தலைக்குமேலெடுத்து கொஞ்சநேரம் வைத்திருப் 
பதினால் , காலையிலெழுந்திருக்கும்போது காணுகிற தலைவலி நீங்கு ம் . 
துணியை மடித்து கன்னப்பொறிகள் மேல் வைத்து கொஞ்சம் இழு 
த்துக் கட்டிவைத்தால் தலைவலி நீங்கும் . நவக்ஷாரம் , அன்னபேதி 
இவைகள் உள்ளுக்குக் கொடுக்கலாம் . 


தலைரோகம் . 
సూలతోగము, 


துவே --- குத்தல் -- குடைச்சல் - வேதனை - நோவு , 
நோய் வலி -- சூலைக்கட்டு 

--சூலைக்கட்டு - வாதநோய் . 


PAIN - NEURALGIA . 


ரோகலக்ஷணம்.-- சரீரத்திலிருக்கிற நர்வஸ் என்னும் , ஸ்ப்பரிஸ் 
-எம்புகளுக்குக் காணுகிற வியாதி . இதுவிட்டுவிட்டு காணும் . இர 


250 


சூலைரோகம் . 


வில் அதிகமாகிற குணமுண்டு . தலை , உடம்பு , கால்கள் , பைகள் , 
உள்ளிருக்கிற அவயவங்கள் ஆகிய இவ்விடங்களிருக்கிற நரம்புகளுக் 
குக் காணும் . நரம்புஸ்த்தானத்தில் காண்பது வழக்கமாய் இருந்தபோ 
திலும் , வேறு விடத்தில் காண்பதும் உண்டு . அதெப்படியெனில் : 
சொத்தப்பல்லுக்கு , புருவத்தில் நோவெடுக்கும் ; யகிர்த் வியாதியில் 
தோளில் வேதனையுண்டு ; இருத்ரோகத்தில் இடதுகையில் நோவெ 
டுக்கும் ; விரைவியாதியிலும் , கர்ப்பாஸய வியாதியிலும் , இடுப்பில் நோ 
வெடுக்கும் ; அன்னாசயவியா தியில் முதுகில் நோவெடுக்கும் ; முழங் 
கையின் மேலிருக்கிற நரம்புமேல் அடிபட்டால் , சுண்டுவிரலில் நோ 
வெடுக்கும் . இவ்விதவாய் இன்னம் அனேகமுண்டு. சூலைரோகம் திடீ 
லென்றுகண்டு , திடீலென்று போய்விடும் . மத்தியத்தில் நோவிராது 
தாபிதக்குறிகளு மிராது . நோவுகாண் கிறஸ்த்தானப் பெயரே இ 
சூலைரோகம் பலவிதமென்கிறார்கள் அவைகளாவன.- 

ஆமசூலை , ( பரிநாமசூலை ) இரைப்பையில்வேதனை , ( Grastra 
] gia . ) சர்க்காரசூலை. மூத்திரத்தில் சல்லுவிழும்போது உண்டாகிற 
வேதனை , 

குலமசூலை . வயிற்றுநோவு , 
மேகசூலை . கை கால்களில் குடைச்சல் , 
நிதம்பச்சூலை . அல்குலில் வேதனை . 
பக்கச்சூலை . பக்கத்தில் வேதனை . 
கர்ப்பச்சூலை . கருப்பையில் வேதனை . 
4 $ 3-1518 . Facial Neuralgia , 
சூரியாவர்த்தவாதம் , Hlemicrania . 
கிருத்திரசிவாத ரோகம். Sciatica . 
பகிர்த்சூலை . Hepatalgia .. 
ஆந்திரசூலை . Colic . 
துனி . பிர் திதுனி . இவை முதலியவைகளாம் . 
இங்கிலீஷ்வைத்திய சங்கிரகத்தில் விரிவாக காணலாம் . 

சிகிச்சைகிரமம்.- வியா தியை விளைவித்த காரணத்தை நீக்கவே 
ண்டியது ; சரீரஸ்த்தி தியையும் கிரமப்படுத்தவேண்டியது . சரீரஸ்த் 
திதி இந்த வியாதியில் எப்போதும் விகல்ப்பமடைந்திருக்கும் . இதன 
டியில் கண்டிருக்கிற மருந்துகளை , மேலுக்கு உபயோகிக்கலாம் . 

விஷமுட்டித்தைலம் . ( எட்டிக்கொட்டை .) 
அர்க்கசுமீரத்நைலம் . ( எருக்கன் . ) 
போஸ்தக்காய் கஷாயம் . ஒற்றிடமிடுதல் . 
தூத்தூரதைலம் . ( ஊமத்தன் . ) தடவுதல் , 


201 


- 


வ 


சூலைரோகம் . 
கர்ப்பூரத்தைலம் , மண்தைலம் , தடவுதல் . 
மான்கொம்பு . தேய்த்து சந்தன மெடுத்து பத்துபோடுதல் . 
மாசிபத்திரியிலை . வதக்கி ஒற்றிடமிடுதல் . 
வெர்நீர் . ஒற்றிடமிடுதல் . 
கஞ்சா இலை . வதக்கி ஒற்றிடமிடுதல் . 
ஊமத்தன் 

த்தன் இலை . வதக்கிகட்டுதல் . 
கடுகு ? ( முருங்கைவேர் ரசம் விட்டரைத்து பத்துபோடுதல் .) 
தும்பையிலைரசம் . 

பூசுதல் . 
உத்தாமணிரசம் . பூசுதல் . 
எருக்கம்பால் . பூசுதல் . 
மைனத்தைலம் . ( மெழுகு ) தடவுதல் . 
மைலாலக்கடி , தேய்த்து சந்தன மெடுத்து பத்து போடுதல் . 
கருஞ்செம்பை இலை , வதக்கி ஒற்றிடமிடுதல் . 
துத்தியிலை . வதக்கி ஒற்றிடமிடுதல் . 
சுக்கு , பெருங்காயம் . உறைத்து பத்து போடுதல் , 
அபினி . உறைத்து பத்து போடுதல் . 

எலுமிச்சம்பழம் - ஒரு பத்தையை மெல்லிய துணியில் முடி 
ந்தது , எண்ணெய்தடவி , அனலில் காட்டி ஒற்றிடமிடுதல் . 

ரக்த்தபோலம் . - காசுக்கட்டி , அபினி , சுக்கு , அரிசி , இவைக 
ளைச் சேர்த்து எலுமிச்சம்பழரசம்விட்டு அரைத்து , பத்து போடுதல் . 

மருக்கொழுந்து . வதக்கி ஒற்றிடமிடுதல் . 

சாமந்திப்பூ , வதக்கி ஒற்றிடமிடுதல் . 
உள்ளுக்குக் கொடுக்கத் தகுதியானவைகள் இதனடியில்காணலாம் : 

நித்திராகாரிலேகியம் , ( கஞ்சா.) 
அபினி.-- அயம்.- மீன் எண்ணெய் , 
விரேசனமருந்துகள்.- வேப்பம்பட்டை கஷாயம் , 

கஷாயம் . சாரடை 
கஷாயம் - பஞ்சலவண சுண்ணம் . 


P 


262 


சுவப்பன வ்க்கலிதம் . 


స్వప్న 
స్కలితము. 


வ.- சுக்கிலதஷ்டம் - சுக்கிலக்ஷணம் . 

இந்திரயநஷ்டம்- தாது கஷ்டம் . 
வீரியநஷ்டம் -- விந்துநஷ்டம் . 


SPERMATORRHEA , 


போகலக்ஷ்ணம்.-- சதா சம்போசசிந்தையுள்ளவர்களுக்கு வித்திரை 
யில் சுவப்பனங்கண்டு , இந்திரியம் தற்செயலாய் அடிக்கடி ஸ்க்கலி த 
மாகிக் கொண்டுவரும் . இந்தவிபத்து யவ்வனத்தில் முக்யமாய்காணு 
கின்றது . இந்திரியம் அதிகமாய்ச் சுரந்து , இவ்விதம் காண் கிறதெ 
ன்று சொல்லவும் இடமுண்டு . இதற்கு மனமேகாரணம் . முஷ்டி 
மை துனம் ( கரசுரதம் ) செய்து கொள்ளுகிறவர்களுக்கு , இந்திரிய 
அவயவங்களெல்லாம் பெலன் குறைந்து , இந்த விபத்து நேரிடும் . 
இந்திரியம் சுரக்காமல் செய்வதுகஷ்டம் . சுரதநீர் ஸ்திரீகளுக்கும் 
பெருகும் . பெருகும்போதுண்டாகிற விரக தாபத்தினால் , ஒருத்த 
ரூக்கொருத்தர் மைதுனம் செய்துக் கொள்ளுவதும் உண்டு . இந்தி 
ரியாஷ்டம் காணுகிறவர்களுக்கு , வியசனம்மேலிட்டு , சரீரம் சௌ 
க்கியஸ்த்திதியிலிராது ; வியாதியிருக்குதென்று சிலர் நினைத்து மரு 
ந்துங் சையுமாய் இருப்பார்கள் . சுவப்பனம் அடிக்கடி காணும் . அவ 
ர்களின் மனதை சந்தோஷப்படுத்தி , அந்தக்ஞாபகம் இராமல் செய்வ 
தேமுக்கிய சிகிச்சை . இந்திரியநஷ்டம் காண்கிறவர்களுக்கு வேலை 
செய்ய மனமிராது ; அஜீர்ண உபத்திரவம் நேரிடும் ; கேழ்வியும் பார் 
வையும் மந்தப்படும் ; க்ஞாபகக் குறையும் ; மனதை ஒரு விஷயத் 
தின்மேல் வைக்க அசக்தியாகும் ; இருதயத்துடிப்பு , மயக்கம் , தலை 
வலி , சூலைரோகம் , இவை முதலியவைகள் காண்பதுமுண்டு . இவ்வித 
க்குறிகள் கண்டு , காக்கை வலி, க்ஷயம் , உன்மாதம் , ஆகிய இவ்வித 
வியாதிகளாய் முடியும் , கடைசியில் துவஜபங்கம் காண்பதுமுண்டு . 
இந்திரியம் தங்கியிருக்கிற இந்திரிய கமலங்களுக்கு வியாதிகண்டு , 
அவைகளுக்கருகிலிருக்கிற உருப்புகளுக்கும் வியா திகண்டால் , இந்தி 
ரியம் அடிக்கடி தற்செயலாய் ஸ்க்கலிதமாகுவதுமுண்டு . சிகிச்சைகன் 
அதையும் தெரிந்துக்கொள்ள வேண்டியது . இதில் விந்து , மூத்திரத் 
தோடு கலந்தாவது , முக்கும்போதாவது விழும் . 

சிகிச்சைகிரமம்.- இதை அல்ப்பரோகமென்று எண்ணலாகாது . 
முதல் சிகிச்சைகன் , தன்னிடத்தில் நம்பிக்கையிருக்கும்படி செய்து 
க்கொள்ள வேண்டியது . சொற்படி நடந்தால் வியா திநீங்குமென்று 
மனதைத் தேற்றவேண்டியது . தனக்கிருக்கும் வியாதியைக்குறித்து 
வாசிக்க விடலாகாது , நல்நடத்தை யுள்ளவர்களோடு கூடி சினே 
கம் செய்யும்படி புத்திசொல்ல வேண்டியது . வியாகுல மடைந்திரு 


சோபரோகம் .. 


203 


ந் திருக்கிற மனதை உச்சாகப் படுத்துவதே பிரதான சிகிச்சை . குரு 
துவபோசனம் செய்யவிடலாகாது . 

டலாகாது . புகையிலை அப்பியாசத்தை 
நீக்கும்படி செய்யவேண்டியது . சாராயம் உதவாது . ஸ்திரீ விஷபத் 
தில்மனதை அதிகமாய்ச் செலுத்தாமல் செய்யவேண்டியது ; இரவில் 
ஈர நீர்ச்சீலை கட்டிக்கொண்டிருப்பதில் சுகுணம் பிறக்கும் ; சிசனத் 
துக்கு காந்தலுண்டாக மாட்டாது . இதனடியில் கண்டிருக்கிற ஒள 
ஷதங்கள் இந்த விபத்துக்கு உபயோகிக்கலாம் : - 

அயம் - கர்ப்பூரம் - முத்தின் குருஸ் . 
எட்டிக்கொட்டை- அபினி - அப்பிரகசிந் தூரம் . 
வேப்பம்பட்டை கஷாயம் .-- தண்ணீரில் உட்காருதல் . 

மூத்திர தோஷங்களாலும் , ஆசனத்தில் காணுகிற வியாதிகளா 
லும் , மூத்திரப்பை அடியிலிருக்கும் இந்திரிய கமலங்களுக்கு எரிச் 
சல் உண்டாகி இந்த விபத்து கண்டால் , அந்தத் தோஷங்களுக்குத் 
தகுந்த ஒளஷதம் கொடுத்து நீக்கினால் , இந்தவிபத்தும் நீங்கிவிடும் , 


சோபாரோகம் . 


Xs . 


வ - ஊதல் - அதைப்பு - சுரப்பு- வீக்கம் . 
சோகை 

-சோவை - விஷப்பாண்டு , 
நீராம்பல் --- நீரேற்றம்- நீராமயம் . 
தகத்தடிப்பு -- நீர்க்கோவை . 
நீர்ப்பாண்டு - தேகவீக்கம் . 


DROPSY . 


ரோகலக்ஷணம் . - உடம்பிலிருக்கிற செல்லுலர் மெம்பிரேன் 
என்கிற சவ்வில் நீர் சேர்ந்துக்கொள்ளுகிற ரோகம் . உடம்பெங்கும் 
வீங்கி யிருந்தால் , விஷப்பாண்டு என்றும் - முகத்தில் மாத்திரமிருந் 
தால் , சோகை என்றும் - வயிற்றிலிருந்தால் , ஜலோதரமென்றும் - 
அண்டத்தி லிருந்தால் , நீர் அண்டம் என்றும் - பெயர் பெறும் : 
காலிலாவது , கையிலாவது ஓரிடத்தில் கண்டால் வீக்கம் என்றும் 
பேர் . விஷஜந்து உடம்பு மேலேறிகண்டால் , விஷசோபை என் 
றும் - சர்வாங்கத்தில் ஒரே காலத்தில் வியாபித்தால் , நிஜசோபை 
என்றும் - ஒரு அவயவத்தில் பிறந்து , பிறகுமற்றொரு அவயவத்துக் 
குப் பரவினால் , ஆகந்துக சோபை என்றும் - காயங்கள் , ரச , கந்தி , 
பாஷாணங்கள், சேராங்கொட்டை , பூணைக்காஞ்சொறி , முள்ளு தை 
க்குதல் , இவை முதலியவைகளால் பிறந்தால் , அபிகாத சோபை 
என்றும் , தமிழ் சாஸ்திரங்கள் கூறும் , 


264 


தவமநோற்பவம் . 


சிகிச்சைகிரமம்.-உடம்பில் சேர்ந்திருக்கிற நீரை , பேதிமருந் 
துகளாலும் , மூத்திரகாரி மருந்துகளாலும் வெளிப்படுத்தவேண்டி 
யது , 

வியர்வையைப் பிறப்பிக்கிற மருந்துகளும் கொடுக்க உதவும் , 
நீர் அதிகமாய் சேர்ந்து சர்மம் பிகிந்திருந்தால் , ஊசியால் குத்தினால் 
நீர் வெளிப்பட்டு விடும் . 

இதனடியில் கண்ட மருந்துகள் சோபை ரோகத்துக்குக் கொடு 
க்கத்தகுயானவைகள் . 
நவக்ஷாரம் . 
வெடியுப்பு . 

வைகளில் ஒன்றை நீர் முள்ளிகஷாயத்தி 
திராக்ஷ உப்பு . 

லாவது , முள்ளங்கிரசத்திலாவது , இள நீரி 
லாவது , 

மணக்த்தக்காளி இலைகஷாயத்தி 
வெங்காரம் . 

லாவது கரசிலாங்காணி கஷாயத்திலாவது 
நாயுருவி சுட்டச் 

கொடுக்கலாம் . 
சாம்பல் . 
ஜோ கிரசமாத்திரை ( நேர்வாளம் .) 
மணத்தக்காளி இலைரசம் . பேதியாகும் . 
நாயுருவி இலைகஷாயம் . 
பேபீர்க்கு இலைகஷாயம் . 
கோழி அவரை இலைரசம் . இதைக்கொடுத்து உப்பில்லாத 

பத்தியம் 3 - நாள்வைத்தால் , அல்பசோபை நீங்கும் . 
அயச்சிந் தூரம் - மண்டூரம்- சுர இலைகஷாயம் . 
தூருவாதிதைலம் . ( அறுகம்புல் , ) 
டிக்கி- கொம்புப்புடல் 


தவநோற்பவம் . 


దశ నా వ్భనము. 


இதுவே - பல்முளை தல் . 


DENTITION . 


குழந்தைகளுக்குப் பல் முளையும் போது , நர்வ்ஸ்கள் விகல்ப்ப 
மடைந்து, சுவரம் , பேதி , இசிவு முதலிய ரோகங்கள் பிறக்கும் , 
அதற்குத் தடித்திருக்கிற ஈறை கீறிவிடவேண்டியது , 


தந்தரோகங்கள் . 


265 


தசை அண்டம் . 
இதுவே- ஓதப்புடுக்கு 


ELEPHANTIASIS OF THE SCROTUM , 


ரோகலக்ஷணம்.- சென்னை முதலிய சிலவிடங்களில் மாத்திரம் 
ந்த ரோகத்தைக் காணலாம் . இதில் புடுக்காகிய அண்டத்தின் 
தோல் மாத்திரம் தடித்து அதின் நரம்புகள் மிகவும் பருத்திருக்கும் , 
ஒரு ரோகியின் புட்டையையறுத்து நிறுத்துப் பார்த்தபோது , 7 !! - ப 
வன் தூக்கமிருந்தது . ஆரம்பத்தில் மைனத்தைலம் உபயோகிக்க 
உதவும். அதற்கும் வசப்படாமல் பெருத்துவிட்டால் , அறுத்தெடுத்து 
விடவேண்டியது . 


தந்தரோகங்கள் . 
దంతకోగములు , 


இதுவே பல் வியாதிகள் . 


AFFECTIONS OF THE TEETH . 


உட 


இதில் பலஜா திகளுண்டு ; அவைகள் எவையெனில் .- 

தந்தசூலரோகம் . ( பல்வலி . ) பல்லுக்குப்போகிற நரம்புகளுக்குக் 
காணுகிற வியாதி . ( Tooth - ache .) 

தந்தவித்ரதி . ( பல்லரனை .) பல்லின் வேர் இருக்கிற பள்ளத்தில் 
சீழ்க்கொள்ளுதல் , ( Gam - boil . ) 

சொத்தைப்பல் , (புழுப்பல் .) இதில்பல்லின் மேற்புறமிருக்கிற 
பதார்த்தம் போய், நடுவி லிருக்கிற பள்ளம் காணப்படும் . இது 
ம்பி லெடுத்த வியாதி . வேதனை அதிகம் . ( Caries of Tooth ) ஈறு 
விரணம் , பல் ஆட்டம் . 

இதனடியில் கண்ட ஒளஷதங்கள் , பல்வியாதிக்கு உபயோகிக் 
கத் தகுதியானவைகள் . - 

அக்கரகாரம் . 
செவ்வந்திப்பூவேர் . சிவநார்வேம்புவேர். 
முருங்கைவேர் - சுக்கு - ஆலம்பால் ( பல் ஆட்டத்துக்கு .) 
நந்தியாவட்டவேர்- கிராம்புத்தைலம் , 
லவங்கப்பட்டைத்தைலம் . ( சொத்தைப்பல்லுக்கு .) 
ரூமிட்ஸ் தகி . ( சொத்தைப்பல்லில் வைத்து அடைக்கலாம் . 

34 


266 

தர்த்துருரோகம் . 
காட்டடாமணக்குப்பால் . புகையிலைச் சுட்ட சாம்பல் . 
கற்கண்டு பொடி . ( பல்லரணைக்கு .) 
அபினி , கர்ப்பூரம் . 5 - 

உளுந்து நிறை கணக்காய் எடுத்து . சேர் 
த்து குளிகை செய்து , வேதனையுள்ள பல்மேல் வைத்தால் பல்வலி 
நீக்கும் . உமிழ் நீரை துப்பி விடவேண்டியது . 

சுக்கு , அபினி . தேய்த்து கந்தமெடுத்து , கன்னத்தின் மேல் 
பத்து போடலாம் . 

கொட்டைப்பாக்குக்கரித்தூள் ; காசுக்கட்டித்தாள் , கடுக்காய்த் 
தூள் ; படிக்காரம் . நிதானமாய் சேர்த்து , பற்துலக்கிக்கொண்டு 
வரலாம் . ஈறுவிரணம் நீக்கும் . 

உப்பு , மிளகு , நெய் , சேர்த்துவைத்தால் பல்வலி நீங்கும் . 
உப்பும் , புளியும் கலந்து , தேய்த்தால் , ஈறுவிக்கம் நீங்கும் . 


தர்த்துருரோகம் , 

amox ல் ), 
இதுவே .-- சிதபித்தரோகம். 15356X3o , 

பித்தத் தழும்பு . தடிப்பு . கொசுக்கடி . கண்டு . 
சுணைத்தழும்பு. 


CRTIGARIA - NETTLE RASH , 


று பிற 


ரோகலக்ஷணம் . இது சர்டரோகம் . சர்மத்திலிருக்கிற இழை 
கள்சுருங்கி , நீர் சேர்ந்து தழும்புகள் பிறக்கின்றன . சரீரத்தின்மேல் 
ஓரிடத்திலாவது, பலவிடங்களிலாவது பிறக்கும். திடீலென் 
ந்து , திடீலென்று மறைந்துவிடும் . அல்லது அடிக்கடி கண்டு உபத்தி 
ரவப்படுத்தும் . சிலரில் விடாமலிருப்பதுமுண்டு . தழும்புகள் சிவந் 
தாவது , வெளுத்தாவது இருக்கும் ; அவைகளில் , நமைச்சல் , குத்தல் 
எரிச்சல் , இருக்கும் ; இவ்விதத்தழும்புகள் எழும்புதற்குக் காரணம் 
அனேகமுண்டு - ஜீர்ணத்தொழில் கெடுதல் , -- வெள்ளரிக்காய் , கா 
ரான் , இவ்வித , சரீரத்துக்கேர்க்காத சில பதார்த்தங்கள் புசித்தல் - 
சில ஒளஷதங்கள் உண்ணுதல்- சிலவியாதிகள் காணுதல் - கொசு , 
மூட்டை , பேன் கடிக்குதல் - காஞ்சொறி , கம்பிளிப்பூச்சு முதலிய 
வைப்போலொற்ற சில வஸ்த்துக்களைத் தொடுதல் , ஆகிய இவ்விதக் 
காரணங்களால் தழும்புகள் பிறந்து , அடங்காத தினவும் , எரிச்சலும் , 
குத்தலும் எடுக்கும் ; சிலரில் சொறிந்தவிடம் தடித்துவிடும் . 

சிகிச்சை .-- வமனம் , விரேசனம் , பத்தியபோஜனம் , இவைக 
ளால் நீங்கும் . நீங்காவிடில் , தேஹ ஆரோக்கியம் பிறக்கும்படி ஔ 


தனுர்வாதம் . 


267 


ஷதம் கொடுக்கவேண்டியது . ஸ்நானம் செய்வதிலும் , எண்ணெய் 
இனங்கள் தடவு தலிலும், நமைச்சல் அடங்கும் . இதனடியில் கண்ட 
வைகள் மேலுக்கு உபயோகிக்க உதவும் . 

சந்தனம்.-- வெண்ணெயோடு கலந்து பூசலாம் . 
காடி . - 1 - பக்கு ; நீர் 4 - பங்கு . கலந்து தடவலாம் . 
உத்தாமணியிலைரசம் . 


. 


TETANUS . 


தனுர்வாதம் . 

దసుర్వాతము . 
இதுவே , -- தனுஸ்த்தம்பவாதம் . 20.எஸ் . , 
விரணசந்தி.- (5 ) 

. 
ரோகலக்ஷணம்.- மனதுக்கைக்கியமான சில பிரதான சதைக 
ளுக்குக் காணுகிற இசிவு , அல்லது பிகிவு . இந்தரோகத்தில் சரீரம் 
வில்லைப்போல் வளைவதால் , தனுர்வாதம் என்று பெயர் பெற்றது . 
சிரசு பின்புறமாய் வளைந்து , மார்பு உயர்ந்து இருப்பதற்கு , பாஹியா 
யாமவாதம் (பின்னிசிவு ) ( Opis thotonos ) என்றுபேர்.-- சிரசு முன் 
புறமாய் வளைந்திருப்பதற்கு , முன்னிசிவு ( Empros thotonos ) என் 
றுபேர்.- தேகம் பக்கவாட்டமாய் வளைந்திருப்பதற்கு , பக்க - இசிவு , 
( Pleuros thotonos ) என்று பேர் . கீழ்த்தாடை எலும்பின் சதைகளு 
க்கு வியா திகண்டு லாய்கிட்டிக்கொண்டால் , அனுஸ்த்தம்பவாதம் 
( Lock - jaw , Trismus ) என்று பேர் . இந்தரோகம் சிசுக்களுக்குக் கண் 
டால் , மாந்தவலி ( Irismus noscentium ) என்று சொல்லுவர் . 

ரோகலக்ஷணங்கள் . - முதல் சீழ்த்தாடை , தொண்டை இவை 
களின் சதைகளுக்கு இசிவுகாணும் ; நாக்கைவெளிப்படுத்தவும் , எதை 
யாவது விழுங்கவும் கஷ்டமாய் இருக்கும் . வயிற்றுச்சதைகள் பிகி 
வாய் இழுத்துக்கொண்டிருக்கும் ; அதிக வியர்வைகாணும் ; இசிவு 
விட்டுவிட்டு காணும் . 

சிகிச்சைக்கிரமம் .--இது கஷ்டசாத்திபரோகம் . மாம்சங்களுக் 
குக் கண்டிருக்கிற காந்தலைத் தணிக்கவேண்டியது . போஷண பதார்த் 
தங்கள் , கொடுக்கவேண்டியது . இதனடியில் கண்டவைகள் , இந்த 
வியாதிக்கு உபயோகிக்கத் தகுதியானவைகள் . 

மாஜும் (கஞ்சா.) 

தத்தூரதைலம் . ( ஊமத்தன் ) முதுகு முள்ளந்தண்டுமேல் பூசி 
தேய்க்கலாம் , 


காரி 


268 


தாகரோகம் . 


தலை திருப்பு . 

తలతిప్పుట . 
இதுவே.--- பித்தமயக்கம் . 


VERTIGO GIDDINESS . 


ரோசலக்ஷணம் -- மூளையில் வியாபிக்கிற ரக்த்தொட்டம் விகல்ப 
மடைந்து இந்த வியாதிகாணுகின்றது . வயது சென்றவர்களுக்கு அடிக் 
கடி காண்பதுண்டு . கஷ்டவியாதிக்குள் மெலிந்திருக்கிறவர்களுக்கு , 
உதையகாலம் எழுந்திருக்கும்போது தலை திருப்புகாணும் , அப் பியாச 
மில்லாதவர்கள் , புகையிலை , அபினி, அப்பியசிப்பதினால் , ரத்தத்தில் 
விஷம் செர்ந்து , தலை திருப்புகாணும். அன்னாசயத்திலாவது, அல்லது 
குடலிலாவது இரிடேஷன் கண்டிருப்பதினாலும் - யகிர்த்தின் தொ 
ழில் வித்தியாசப் பட்டிருப்பதினாலும்- மூத்திர குண்டிக்காய் , இரு 
தயம் , இவைகளின் வியாதி பாலும் அதிக விஷயத்தினாலும் - ஸ் 
திரீகள் குழந்தைகளுக்கு நாள்பட பால்கொடுத்துவருவதினாலும் 
பெரும்பாடு வியாதியாலும் , தலை திருப்பு காண்பது வழக்கம் . இந்த 
வியாதியில் மயக்கம்போல் தலை திரும்பி , கீழ்விழும்படியாய் இருக்கு 
ம் ; அருகிலிருக்கிற வஸ்த்துக்களைப் பிடித்துக்கொண்டால் , இரண் 
டொரு வினாடியிருந்து போய்விடும் . இந்த மயக்கம் சிலருக்கு அதிக 
மாயும் சிலருக்கு அல்ப்பமாயுங்காணும் . அடிக்கடி பித்தமயக்கம் கா 
ண்பது கெட்டது ; அதனால் புத்தியின் பெலன் ஷீண மடை 

டயும் ; 
மஞ்சதாதுவும் கெட்டுவிடும் . 

சிகிச்சைக்கிரமம்.- இந்த வியாதியை , சிலரில் , நீக்குவது கஷ் 
டம் . அதிக ரத்தம் மூளையில் வியாபிக்கிற குறிகள் இருந்தால் ,, 
அதைக்குறைக்க முயற்சி செய்யவேண்டியது . அதற்கு விரேசனம் , 
இச்சாபத்தியம் உதவும் , பாண்டுரோகக்குறிகள் அகப்பட்டால் , அயம் , 
மாம்ஸரசம் , சாராயம் , முதலியவைகள் கொடுக்கலாம் . வயது சென்ற 
வர்களுக்குக்காணுகிற பித்தமயக்கத்துக்கு , வீரம் , வேப்பம்பட்டை 
கஷாயம் , முதலியவைகள் கொடுக்கலாம் . 


தாகரோகம் 

దాహరోగము . 
துவே . - எரிச்சல் -- சரீர எரிச்சல் . 

கைகால் எரிவு - தாஹவாதரோஹம் . 
BURNING OF THE BODY , OF PALMS AND OF SOLES . 

ரேர்கலக்ஷணம் .-- நர்வ்ஸ் என்னும் நரம்புகள் வித்தியாசமடை 
ந்து இந்த ரோகம் பிறக்கின்றது . இதில் பலசாதிகளுண்டு, பாதங்கள் 


தாபிதம் . 

20 ) 
எரிந்தால் , பாததாஹரோகம் என்றும் - கைகள் எரிந்தால் பாணி 
தாகரோகம் , அஸ்த்ததாஹ ரோகம் என்றும் - உடம்பெங்குமெரிந் 
தால் , சர்வாங்கதாஹரோகம் என்றும் பேர் . இதற்கு உபயோகிக்கத் 
தகுதியான ஒளஷதங்கள் இதனடியில் காணலாம் . 

அழவண இலை . ( அரைத்து பாதங்களுக்குக் காட்டலாம் . ) 
கீழாநெல்லித்தைலம் . ( ஸ்நானம் .) 
சந்தநாதித்தைலம் . ( ஸ்நானம் .) 
தூருவாதிதைலம். ( ஸ்நானம் .) கிருதம் . ( உள்ளுக்கு ) 
சதாவேரிகிருதம் . (விலைப்பனைக்கிழங்கு .) 
திராக்ஷரச ஷர்பத்து - மர எண்ணெய் . 
வல்லாரைச்சூர்ணம் - வேப்பம்பட்டைகஷாயம் 
களிச் சப்பருப்பு , 
குமரித்தைலம் .-- இஞ்சித்தைலம் 


தாபிதம், 


"తొవితము , 


துவே.- தாபனம்- தாபம் - வீக்கம் . 


INFLAMMATION .. 


ரோகலக்ஷணம் . --சரீரத்தி லெவ்விடத்திலாவது வேதனை 
உஷ்ணம் , சிவப்பு , வீக்கம் , இருந்தால் அதற்குத் தாபிதம் என்று பேர் 
இதில் சுரமும் அனுசரித்திருக்கும் . உள்ளிலிருக்கிற உறுப்புகளுக்குக் 
கண்டால் , வேதனையும் , சுரமுமாத்திரமிருக்கும் . 

சிகிச்சை கிரமம் . - இதில் ரத்தக்கொதிப்பை அடக்க வேண்டி 
யது , வித்திரதி பிரகரணத்தில் செப்பியிருக்கிற சிகிச்சை, இதற்கும் 
செய்ய உதவும் . 

ஆகாசதாமரை. - ( அரைத்துக்கட்டலாம் .) 

பொட்டிலுப்பு . - இதை நீரில் கரைத்து கிலே தமாகப் போட 
லாம் . 


270 


துர்க்கந்தசுவேதம் . 
த்ருஷ்ணரோகம் . 

క్రిష్ణారోగము. 
இதுவே - நாவர V , தாஹம் 


THIRST . 


ரோகலசுட்ணம் .-- வாயும் , தொண்டையும் உலர்ந்து விடும் . 
சுரம் , மதமூத்திரம், வாந்திபேதி , முதலியரோகங்களின் நீரின் மேல் 
திக இஷ்டமிருக்கும். வெயிற்காலத்தில் அதிக தாகமெடுக்கும் . 

சிகிச்சை கிரமம்.- வாயில் நீர் சுரக்கும்படி , புளிப்பினங்களை நாக் 
கின்மேல் தடவிக்கொண்டுவரலாம் . உஷ்ணகாரிகளையும் , வாயிலிட்டு 
அடக்கலாம் . சீதளகாரிகளை உள்ளுக்குக்கொடுக்கல.ம். இதனடியில் 
கண்டவைகள் அழலையையும் , தாகத்தையும் நீக்கும் . 

திந்திரீணிபானகம்.- ( புளி) - இளநீர் - மாதுளம்பழம் - கரும் 
பு - மோர் , (இரும்பைக்காய்ச்சிப்போட்டு முறித்துவிட்டது . ) 

தண்ணீர்.-- இரும்பைக்காய்ச்சிப் போட்டு முறித்துவிட்டது . 

அக்கரகாரம்.- கர்சூரம் , அதிமதுரம் , இவைகளின் சந்தனமெ 
டுத்து கலந்து நாக்குமேல் தடவிக்கொண்டிருக்கலாம் . 

நார்த்தன்பழம்.- எலுமிச்சம்பழம் பானகம் தூருவாதிகிருதம் , 
( அறுகம்புல் . ) நாளிகேரகிருதம் . (தேங்காய் ) வால்மிளகு . ( வாயிலிட்டு 
அடக்கலாம் . ) 


தும்மல். 


| 


300 


SNEEZING ., 


ரோகல்க்ஷணம்: - சிலருக்கு அதிக தும்மல்காணும் ; அப்போது 
கண்களை சிமிட்டினால் நின்றுவிடும் . 


09 


துர்க்கந்தசுவேதம் . 

దుర్గస్థ స్వేదము . 
இதுவே.- கற்றாழைநாத்தம் . சுவேதபித்தம் . gs33 . 

வியர்வையில் ஒருவித புளிப்பு உண்டாகி இந்தவியாதி காணுகி 
ன்றது . இதற்கு அரக்குத்தைலம் , ஸ்நானஞ்செய்து வைக்கலாம் ; 


துர்ப்பலம் , 

271 
மஞ்சளும் , ஆவாரன்பூவும் சேர்த்து அறைத்து மேலெங்கும் தேய்த்து 
உடம்பு குளிக்கும்படி செய்யலாம் , 


துர்ப்பலம் . 


దుర్బలము . 
இதுவே - பலஹீனம் . 


DEBILITY . 


வியா திகள் மூலமாய்ப் பிறக்கிற துர்ப்பலத்துக்கு , நல்ல ஊட் 
டம் கொடுக்கவேண்டியது ; பத்தியம் வைக்கலாகாது ; அனுகூலித்த 
ரோகிக்கு , இஷ்டமான பதார்த்தங்கள் , உண்ணும்படி செய்யவேண் 
டியது ; பலம் வரும்படியான மருந்துகள் கொடுக்கவேண்டியது .. 
இதனடியில் கண்டவைகள் துர்ப்பல ரோகிகளுக்குக் கொடுக்க 
லாம் : 

நெய் , பால் , பாலேடு , வெண்ணெய் , தயிர் , மோர் , முட்டை . 
கோழிக்குஞ்சு ரசம் . ( கரம்மச.லை சேர்த்தது ) 
ஆட்டுக்கால் , ஆட்டெலும்பு ரசம் . ஆட்டுத்தலைரசம் , ஆட்டு மூளை , 
ஒயின் சாராயம் . பூர்ணாதி லேகியம் . கோதுமைநொய் கஞ்சி , 

( திராக்ஷை , வாதுமை சேர்த்து செய்தது .) 
பச்சைப்பயர் கஞ்சி . நெல்பொறிகஞ்சி . கொள்ளுக்கஞ்சி . கச 

கசா சேர்ந்தகஞ்சி . சாலாமிசிரிகஞ்சி . 
துர்ப்பல ரோகிகளுக்குக் கொடுக்கத் தகுதியான ஔஷதங்கள் 
இதனடியில் காணலாம் : 

நன்னாரிவேர் .-- வேப்பம்பட்டை . 
ஆரஞ்சித்தோல் - மரவள்ளி . 
சீந்தில் - மிளகரணை - சாமந்திப்பூ . 
விலவேம்பு - அகத்திப்பட்டை 
மருக்கொழுந்து - வெள்ளறுகு . 
நீர்விஷம் - கரியுப்பு - திராவகம் . 
மீன் எண்ணெய் - களிச்சப்பருப்பு. 
அதிவிடையம்- அயச்சிந் தூரம் . 
அஸ்வகந்திசூர்ணம் - கதளிபலகிருதம் . 


* 


272 


துவஜபங்கம் .. 
* SaroXss . 


இதுவே - நபும்ஸகம் . 13008 . 
பேடு- காமத்துவஜ பங்கம் . 


IMPOTENCY .. 


கலக்ஷணம் .-- ஸ்திரீ போகத்துக்கு உதவாமல் போகுதல். 
இந்த விபத்து அனேககாரணங்களால் பிறக்கின்றது . ஜுனனேந்திரி 
யங்கள் செவ்வையாய் ஏற்படாமல் பிறப்பதுண்டு . பிறவியிலிரு 
ந்தே அவைகள் துர்ப்பலமாய் இருப்பதினாலும் - அனேக வியாதிகள் 
கண்ட பிறகும் - தலை , முதுகு, இவைகளின்மேல் அடிபடுவதினா 
லும் - மது மூத்திரம் , முத்திர குண்டிக்காய் வியாதி , ஒருவித அஜீர் 
ணம் , இவைகளாலும் , துவஜபங்கம் நேரிடும் . சிலருக்கு மனோ விக 
ல்பத்தினால் இந்த விபத்து நோடுகின்றது ; அதற்கு திருஷ்டாந் 
தம் : -- முதல் முதல் ஸ்திரீயோடு கூடும்போது , ஒவ்வொருவருக்கு 
வெழ்க்கத்தினாலும் , ஒவ்வொருவருக்கு மூத்திரக்குழியைப் பார்த்து 
அசங்கியம் பிறப்பதினாலும் , சிசினம் மலருகிறதில்லை . அதின்மேல் 
அவாள் தங்களுக்கு வீரியசக்தி யில்லை யென்று வீண் எண்ணம் கொ 
ள்ளுகிறார்கள். சில மேகவியாதி யிருக்குதென்று துயரப்படுகிறார்கள் . 
ஆகையால் இவ்வித காரணங்களால் பிறந்தால் , மனதை உச்சாகப்ப 
டுத்தி , யுக்தியாய் சிகிக்சை செய்ய வேண்டியது . சிறுவயதில் ஸ்தி 
ரீபோகம் அதிகமாய் விரும்பி , தேகத்தைக் கெடுத்துக்கொண்டவர் 
களுக்கும் , முஷ்டிமைதுனம் செய்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் . 
இந் தவிபத்து நேரிடுவதுண்டு. சிலருக்கு ஜனனேந்திரியங்கள் அத்தி 
யுஷ்ண மடைந்திருக்கும்போது , ஸ்த்திரீகியாபகம் வந்த உடனேயா 
வது , துணி சிசினத்தின் மேல் பட்டவுடனேயாவது , அது கொஞ்சம் 
மலரும் , தக்ஷணமே இந்திரியம் தண்ணீராய் வடிந்துவிடும் ; உட 
னே சிசினமும்சுதுங்கி மைதுனம் செய்வதற்கு அயோக்யோனாகிவிடு 
கிறான் . சிலரில் , பிரகிருதி வித்தியாசத்தினால் , சிசினம் யோனியில் 
பிரவேசித்த தக்ஷணமே , இந்திரியம் ஸ்க்கலிதமாகிவிடும் . இவ்வித 
மிருக்கிற பிரகிருதியை மாற்றுவது கஷ்டம் . மூத்திரதாரையிலாவது 
மூத்திரப்பையிலாவது , மூத்திரத்திலாவது , குதத்திலாவது காந்தலி 
ருந்தால் , இந்திரியம் சீக்கிரம் விழுந்துவிடும் ; மூத்திரத்தோடு கல 
ந்து விழுவதுமுண்டு . 

சிகிச்சை கிரமம் . - இந்த விபத்தைப் பிறப்பித்த காரணம 
சிகிச்சை செய்ய வேண்டியது . அனேகருக்கு மனமே காரண மாய் 
இருப்பதால் , அதை உச்சாகப்படுத்துவதே முக்கிய சிகிச்சை . இதற்கு 
வீர்யவிருத்திலேகியம் , பலகாரி மருந்துகள் கொடுத்து வசப்படுத்த 


வேண்டியது . 


நாடிவித்திரதி , 


273 


நரம்புச் சிலந்தி . 


నారఫుండు . 


GUINEA WORM . 


ரோகலக்ஷணம் .-- சர்மத்துக் கடியிலிருக்கிற வலைசவ்வில் பிறக் 
கிற ஒருவிதகிருமி , அது நரம்பு போல்வெளுத்து , உருண்டு , சீவனோ 
டிருக்கும் . குடிக்கிற நீரில் இந்தக்கிருமியின் முட்டை யிருந்தால் , 
அது உடம்பில் சென்று, கிருமி ரூபமெடுத்து , இந் தவியாதி பிறக்கி 
றதென்று , எண்ணம் . 

சிகிச்சை.- குளிர்ச்சியான ஜலம் , போல்டீஸ் முதலியவைகள் 
உபயோகித்தால் , கிருமி மெதுவாய் வெளிக்குவரும் . உள்ளுக்குப் 
போகாமல் கட்டிவைக்க வேண்டியது . கொம்புவைத்து உருஞ்சி 
எடுப்பது நமதுதேசத்தில் வழக்கமுண்டு. புக்கிலையை வதக்கிக் கட்டு 
வதும் , கள்ளிப்பட்டையை இடித்துக்கட்டுவதும் நாட்டு வழக்கம் . தீர் 
மான சிகிச்சை இதுவரையில் கண்டுகொள்ளவில்லை . 


பெருங்காயம் . - உள்ளுக்குக் கொடுத்துக்கொண்டு வந்தால் , 
புழுவைக்கொன்று விடுகிறதென்று ஒருவர் சொல்லுகிறார் . 


நாடிவித்திரதி . 


నాడివిద్ర 


ANURISM .. 


நாடிவித்திரதி என்பது , நாடிப்புரைகள் விரிந்து காணுகிற 
ஒருவிதக்கட்டி ; அந்தக்கட்டி நாடிநடைபோல் துடித்து அடித்துக் 
கொள்ளும் . 

இது முக்கியமாய் பெருநாடியிலும் , முழங்காலிலும் 
காணும். இவ்வி தக்கட்டிகளை அறுக்கலாகாது . இங்கிலீஷ் வைத்திய 
சங்கிரகத்தைப் பார்வையிடவும் . 


274 


நேத்திரரோகங்கள் . 


நெம்பர் . 11 . 
இந்தப்படம் , கண்ணுக்குள்ளிருக்கிற புரைகளையும் 

நீர்களையும் காண்பிக்கின்றது . 


SECTION OF THE EYE . 


2010 7 


83 . 


1. வெள்ளைச்சவ்வு . The sclerotic coat . 
2 . சுக்கில் மண்டலம் . The cornea , 
3. கோராயிட் என்னும் சவ்வு . The choroid . 
6. கிஷ்ண மண்டலம் . The iris . 
7. கண் தாரை . The pupil. 
8 . ரூப உற்பத்திசவ்வு . The retina . 


நேத்திரரோகங்கள் . 

నేత్రరోగములు . 


இதுவே.- அ V ரோகம். 9 & 6X . கண் வியாதிகள் , 


DISEASES OF THE EYE . 


வர்த்தமரோகம் - கண்ணிமைக்குக் காணுகிற ரோகங்கள் . 

கண்கட்டி.- ( Sty ) இதற்கு கருங்கல்லுமேல் , கறிவேப்பிலை 
வைத்து சங்கால் இழைத்து , சந்தனமெடுத்துப் பூசுவது வீட்டு வழ 
க்கம் . 

புழக்கடி .- (இழிக்கண் - மயிர் உதிர்தல் - புழுவெட்டு .) ( Oph 
thalmia Tars ) இதற்குச் சேங்கொட்டைக்கரி , துரிசு , சீனக்காரம் 


நேத்திரரோகங்கள் . 


275 


இவைகளைச் சமனாய்சேர்த்து , பொடித்து பசுவின் வெண்ணெயில் 
கலந்து , களிம்பு செய்து , இமைமேல் தடவிக்கொண்டுவந்தால் ; இழி 
க்கண்மாறி உதிர்ந் தமயிர் முளையும் . 

இளிச்சக்கண் .-- ( Ectropion .) 
நேத்திரவாயு.- (Ptosis .) 
கண்ணீர்வரக்ஷி . 
கண்ணீர்ப்பெருக்கம் .-- (Epiphora .) 
கண்சவ்வுக்குக் காணுகிற ரோகங்கள் . 

OPHTHALMIA . 
கண்ணோவு : - விழிமேல் மூடியிருக்கிற சவ்வுக்குக் காணுகிற 
தாபிதம் , இதில் அனேக ஜாதிகளுண்டு . எனது பெரிய கிரந்தத்தை 
ப்பார்வையிட்டால் , தெரிந்துகொள்ளலாம் . 

சிகிச்சை கிரமம்.- கண்ணைக் கழுவி சுத்திசெய்து , இருண்டவி 
டத்தில் ரோகியை வைக்கவேண்டியது . அடியில் கண்டிருக்கிற 
யோகங்களில் ஒன்றை உபயோகப்படுத்திக்கொண்டு வந்தால் ரோகம் 
வசப்படும் . 

கடுக்காயைப் பாலில் உரைத்து , அதில் கொஞ்சம் அபினியைச் 
சேர்த்து , கலந்து அந்தக்கந்தத்தை புறவளையமிட்டு ( கண்ணைச்சுற்றி 
பத்துபோடுகிறது ) அனல்காட்டவும் . வேதனைத்தணியும் , சிகப்பு 
மாறும் . 

எலுமிச்சம்பழத்தை அறுத்து , ஒரு பாதியை எடுத்து விரையை 
நீக்கி , அதின்மேல் சீனக்காரப்பொடி , இரும்பு துப்பு , அல்லது அரப் 
பொடி , இவைகளைத் தூவி , ஒரு மெல்லிய துணியில் பொட்டணமாய் 
க்கட்டி , அனலில் காட்டிக்காட்டி , கண்ணைச்சுற்றி ஒற்றிடமிடவும் , 
தினத்துக்கு 3-4 முறை இவ்விதம் செய்யலாம் . கண்ணுக்குள் ரசம் 
விழலாகாது . 

இவ்விதம் செய்துகொண்டுவந்தால் சீக்கிரம் சிகப்பு 
மாறிவிடும் . 

மண்வெட்டியைக்காய்ச்சி , அதின்மேல் படிக்காரம் வைத்தால் 
பொறியாகும் , 

எலுமிச்சம்பழ ரசமாவது . புளியிலைரசு 
மாவது விட்டு , மற்றொரு இரும்புக்கருவியால் தேய்த்து , மையெடு 
த்து , கண்ணில் விழாமல், புறவளையமிடவும் , இவ்விதம் 4 - 5 நாள் 
செய்தால் , வியாதி வசப்படும் . 

1 - பலம் பந்நீர் அல்லது தண்ணீரில் , 4 - உளுந்துநிறை படிக் 
காரம் கலந்து , அதில் மெல்லிய துணியைநனைத்து கண்ணுமேல் 
போட்டு , துணிகாயாமல் நனைத்துக்கொண்டு வரவும் ; கண்ணோய் 
நீங்கும் , 

மாதுளங்கொழுந்து , நெல்லிக்கொழுந்து , புளியிலை , ஆவாரைக் 
கொழுந்து அல்லது பூ , போஸ்த்தக்காய் , துத்தியிலை . 

வைகளில் 


அதில் 


276 


நேத்திரரோகங்கள் . 


" 


ஒன்றை பாலிலிட்டுக்காய்ச்சி , அந்தப்பாலால் கண்ணை அடிக்கடி 
கழுவிக்கொண்டுவரலாம் . 

பொன்னாங்காணியிலை .-- இதை ஆயந்து வெண்ணையில் வதக்கி 
சிதைத்து , ராத்திரியில் கண்மேல்வைத்துக் கட்டிக்கொண்டு படுத்து 
க்கொண்டால் கண்ணோவு நீங்கும் . 

ஜம்பீர நவநீத அஞ்சனம் :-லதநாரிகேளாஞ்சனம் . 
ஒன்றை கண்ணில் மையிட்டுக்கொண்டுவரலாம் . 

பச்சைகர்ப்பூரம்.- இதைத் தேனில் கலந்து கண்ணிலிட்டுக் 
கொண்டு வந்தால் , சிகப்பு நீங்கும் . 


வைகளில் 


முருங்கிலைக்கொழுந்து . - இதைக் கண்ணில் ஒட்றிடமிட்டுக்கொ 
ண்டு வருவது , வீட்டு வழக்கம் . 


கற்றழைச்சோறு.- இதை அலம்பிவிட்டு , இதில் படிக்காரப் 
பாடி தூவி , சன்ன துணியில் முடிந்து , கண்ணுக்கு ஒற்றிடமிட்டுக் 
கொண்டுவந்தால் , சவுக்கியம் உண்டாகும் . 


பால் , நெய் , நல்லெண்ணெய் . இவைகளைச் சமனாய் சேர்த்து , 
காய்ச்சி அதில் , பொடித்து சீலையில் முடிந்த எள்ளைத் தோய்த்து 
நெற்றி , புருவம் , கன்னம் இவ்விடங்களில் ஒற்றிடமிட்டால் , வீக்கம் 
வாடிவிடும் . 


அமரம் : - ( Granular Conjunctiva .) இதற்கு திரிபலானஞ்ச 
னத்தை , தேனில் உரைத்து கண்ணிலிட்டுக்கொண்டுவந்தால் , தீரும் . 
துரிசு .-- இதைத் தேய்க்கலாம் . 


கண்ணெரிச்சல்.- இதற்கு பிருங்கராசதையிலம் , குமாரித் தை 
யிலம் , சகதேவித்தையிலம் ; இவைகளில் ஒன்றை ஸ்நானஞ் 
செய்துவைக்கலாம் . பொன்னாங்காணிவேர் , அதிமதுரம் ; இவை 
களை முலைப்பால் விட்டு சிதைத்து , சன்ன துணியில் முடிந்து , 
முலைப்பாலில் ஊறவைத்து , தினம் 4-5 , தடவை கண்ணில் பிழி 
யலாம் . சந்தனம் , ஏலம் , நெல்லி , முள்ளி , மிளகு, பொன்னாங்காணி 
கழுவின கற்றாழைச்சோறு ; இவைகளைச் சமனாய்க்கூட்டி, வெண் 
ணெயிலரைத்து , உச்சிமேல் தளமிட்டு, உள்ளங்காலில் தீபறக்கத் 
தேய்த்து , மாலையில் ஸ்நானஞ் செய்துக்கொண்டு வரும்படி செய்ய 
லாம் ; உஷ்ணத்தால் பிறக்கிற கண்வியாதிகள் , குணமாகும் . மிளகு 
சிரகம் ; நிதானமாய் எடுத்து அரைத்து ஆழாக்கு பாலில் 
கொதிக்கவைத்து தலைமேல் தேய்த்து , 20 - நிமிஷம் ஊறின பிறகு , 
ஸ்நானம் செய்துவைக்கலாம் . இவ்விதம் செய்துக்கொண்டு வந்தால் , 
கண்ணெரிச்சல் முதலிய வியாதிகள் நீங்கும் . 


கலந்து 


கர்ப்பூராஞ்சனம் - இதைக்கண்ரெப்பைகள் மேல் தடவலாம் 


பகந்திரவிரணம் . 


277 


சுக்கிரப்படுவன் . 


. 


இதற்கு ஆவாரன் அரிசியை , கோழிமுட்டை வெள்ளைக்கருவி 
ட்டு அரைத்து , கண்ணுக்குப் புறவளையமிட்டுவர குணமாகும் . தே 
ற்றான்விரை , களிப்பாக்கு ; சமனாய்சேர்த்து , கோவைச்சாறு விட்டு 
அரைத்து , கொதிக்கவைத்து , கண்ணுக்குப் புறவளையமிட்டுவர நீங் 
கும் . பொன்னாங்காணி , சிறுகீரை , மயிர்மாணிக்கம் ; இவைகளின் 
ரசம் சமனாய் சேர்த்து , தலையில் உலர உலரதேய்த்துக்கொண்டிருந்து 
மாலையில் ஸ்நானம் செய்துக்கொண்டுவரும்படி செய்தால் நீங்கும் . 
கடுக்காய் , காசுக்கட்டி உரைத்து கந்தமெடுத்து புறவளையமிடலாம் . 
கார்னிய " ஜவ்வின் ரோகங்கள் . 

( DISEASES OF THE CORNEA . ) 
கண்பூ . - ( Opacity of the cornea . ) 
குந்தம் .-- (Staphyloma .) 
லென்ஸ் .--- ( லிங்கம் . கிஷ்ணமணி .) இதற்குக்காணுகிறரோகம் 
லிங்ககாசம் . - ( Cataract.) 
விழிகண்குருடு.- ( திமிரம் ) ஈ & X ஸ் . (Amaurosis .) 

நத்தாந்தரோகம் , -- இராக்குருடு . மாலைக்கண் . ((Night 
blindness . ) 


பகந்திரவிரணம் . 


బగంద్రవ్రణము. 
இதுவே.- 

பவுத்திரம் , 


URINARY FISTULA . 


ரோகலக்ஷணம்.- பெரினியம் என்னும் பக்கத்தில் , புரைவிர 
ணம்கண்டு , நீர் தாரையோடு சம்பந்தப்பட்டு இருப்பதற்கு , பகந்திர 
விரணம் , என்றுபேர் . மூத்திர மிறங்கும் போது , அதின் வழியாய் 
மூத்திரம் துளித்துளியாய் வரும் . 

சிகிச்சைக் கிரமம் . - முதல் மூத்திரதாரையை , பூஜீ என்னும் 
மெழுகு திரியைவிட்டு , தாராளப்படுத்திக்கொண்டு , பிறகுகாடிக்கார 
ஜலத்தை புரையில் அடித்துக்கொண்டுவந்தால் , விரணம் ஆறிவிடும். 


278 


பாரிவார்த்திகம் . 


9 


பலிதரோகம் , 
పలితరోగము 


. 


இதுவே .-- நரை ; வெள்ளை மயிர் . 


GRAY HAIR . 


சிகிச்சை.- இதற்கு பிருங்கா மலகத்தைலம் ஸ்நானஞ்செய்து 
வைக்கலாம் . 

கரசிலாங்காணிரசம் ; திரிபலைகஷாயம் ; அல்லிக்கிழங்குகஷா 
யம் ; வகை 1 - க்கு 1 - ஆழாக்கு ; நல்லெண்ணெய் , 3 - ஆழாக்கு ; 
கிட்டப்பொடி , 3 - ஆழாக்கு ; சேர்த்து , 7 - நாள் ஊறவைத்து , காய் 
ச்சி , வடித்து , ஸ்நானம் செய்துகொண்டுவரும்படி செய்யலாம் . 
( ஆத்திரேயரிஷிமுறை .) 


பாமாரோகம் . 

+ S X30 . 
இதுவே .-- சிரங்கு - பேய்ச்சொறி . 


SCABIES -- ITCH .. 


கர்ஜுரோகத்தைப் பார்வையிடவும் . இது சர்மரோகம் . இத 
ற்கு இதனடியில் கண்டிருக்கிறவைகளில் , ஒன்றைப்பூசி , ஊறவைத் 
து ஸ்நானஞ்செய்து வைக்கலாம் . 

கந்தகக்களிம்பு- சந்தனம் - தார்களிம்பு . 
புங்கன்வித்துநெய்- குப்பைமேனிரசம் . 

தவதாருசந்தனம் - நீரெட்டிமுத்து . 
பூவரசு- வேப்பிலை . 

சுண்ணாம்பு , சாம்பல் , எண்ணெய். இவைகளை நிதானமாய்க் 
கூட்டி , குழப்பி , பூசுவது வீட்டுவழக்கம் . 


பாரிவார்த்திகம் 
పారివాతి కము. 


| 


துவே.-- நிருத்தமணி . 98803 . 


PHYMOSIS . 


சிசினத்தின் தோலின் முகமானது சுருங்கி , லிங்கத்துக்குமேல் 
போகாமல் , உபத் திரவப்படுத்துகிற ஸ்திதிக்கு , பாரிவார்த்திகம் 
என்றுபேர் . 


பாதபேதரோகம் . 


279 


அவபாதிகம் - பசில் . ( Paraphymosis) கோசத்தின் 
தோலானது மேலுக்கேறி சுருங்கி வீங்கி , கீழுக்கிறக்காமல் இருக் 
கிற ஸ்திதிக்கு , அவபா திகம் என்று பேர் . 
இவைகளுக்குச் சிகிச்சை , இங்கிலீஷ் வைத்திய சக்கிரக 

ரகத்தில் 
அறிந்துகொள்ளலாம் . 


பாண்டுரோகம் .. 
+ a XS ) . 


1 


ANAEMIA .. 


ரத்தத்திலிருக்கிற சிவந்த அணுக்கள் குறைந்து வெளுத்து 
விடுவதற்கு , பாண்டு ரோகம் என்று பேர் . 

ரோகலக்ஷணம்.- இந்த ரோகத்தில் சர்வாங்கமும் வெளுத்தி 
ருக்கும் ; சிலர் மண் , செங்கல்லு , சாம்பல் , கரி , இவ்வித பதார்த்த 
ங்கள் மேல் விருப்பங்கொண்டு உண்ணுவார்கள் ; அதற்கு " மிர்த்தி 
காபுக்த்தபாண்டு என்று பேர் . 

சிகிச்சைக்கிரமம் .--- ரக்த்த அணுக்களைச் சிவப்பித்து அதிகப்ப 
டுத்துகிற பதார்த்தங்கள் கொடுக்கவேண்டியது ; அதற்கு அயமே 
சிறந்தது . நல்லபோஜன ஊட்டம் கொடுத்து காற்றுள்ள விடத்தில் 
ரோகியை வைக்கவேண்டியது . இதனடியில் கண்டிருக்கிறமருந்துக 
ளில் ஒன்று விதிப்படி , பாண்டுரோகத்துக்குக் கொடுத்துக்கொண்டு 
வந்தால் சவுக்கியம் உண்டாகும் : 

அன்னபேதி- மண்டூரவடகம் , அயச்சிந்தூரம் . காந்தசிந் 
தூரம் - கரிசாலைலேகியம் . 


பாதபேதரோகம் . 
పాద బేధరోగము. 


துவே --கால்வெடிப்பு --- பாதவெடிப்பு . 

விபாதிகா குஷ்டரோகம் . 
இந்த உபத்திரவம் , பிரக்ருதி வித்தியாசத்தினால் பிறக்கிறது . 
குதிக்கால்கள் வெடித்து , நடக்கக்கூடாமையாய் போகுவது வழக்கம் . 
பாதங்கள் வெடித்து உபத்திரவம் தருவதுமுண்டு . 

சிகிச்சைகிரமம் . - வெடித்திருக்கிற காயத்தில் மணல் இல்லா 
மல் கழுவி சுத்திசெய்து , உதடுகள் சேர்ந்திருக்கும்படி செய்யவேண் 
டியது . அதற்கு , இதனடியில் கண்டிருக்கிற பால்வகைகளில் ஒன்று 
பூசினால் , வெடிப்புசேர்ந்து விரணம் ஆறிவிடும் , 


280 


பித்தாதிகரோகம் . 


ஆலம்பால் --அரசன்பால் , ஒணாங்கொடியின் பால் , 
டு முதுகெலும்புக் குள்ளிருக்கிற நரம்பு . 


பித்தாதிகரோகம் . 

పి తాధికరోగము . 
இதுவே .--- பித்தமயக்கம் - பித்தகோபம் , 

பித்தரோகம் , பைத்தியரோகம் , மித்தவாயு, 
தலை திருப்பு , தலைசுற்றல் . 


GIDDINESS -- VERTIGO . 


ரோகலக்ஷணம்.- இதில் திடீலென்று தேகம் சுழல்வதுபோலா 
வது , விழுவது போலாவது இருக்கும். தன்னைச் சூழ்ந்திருக்கிற பொ 
ருள்கள் அசைவது போல் தோற்றும் . இரண்டொருவினாடி நிலைதப்பி 
எதையாவது பிடித்துக்கொண்டு , விழாமல் தப்பித்துக் கொள்ளுவான் 
பிறகு உடனே உட்காரமனம் பிறக்கும் . இதில் அனேகசாதிகளுண்டு 
சிலருக்கு, கண்களை மூடிக்கொண்டால் மயக்கம் போய்விடும் , மயக் 
கம் போனபிறகு தலைவலிகாண்பது வழக்கம் . இந்தவியாதி சிகிச்சைக் 
குட்படுவது பிரயாசை . துர்ப்பலம் , இருதயரோகம் , மூளைவியாதி , 
ரக்த்தாதிகம் , ரக்த்தக்ஷணம் , ஆகிய இவ்வித இன்னம் அனேக கார 
ணங்களால் இந்தரோகம்பிறக்கிறது . 

சிகிச்சைகிரமம் . - பலம்குறைக்கிற ஒளஷதங்கள் - கொடுக்கலா 
காது ; தார்ட்டியகாரி ஒளஷதங்கள் கொடுத்தால் நல்லது . இதனடி 
யில் கண்டிருக்கிற ஒளஷதங்களில் ஒன்று கொடுக்க உதவும் : 

நவக்ஷாரம் - அயமருந்துகள் . 
மீன் எண்ணெய் -- மாம்சபோஜனம் . 
திராக்ஷரசம் - பாலேடு . 

சவ்விரம் .--- இதை வயது சென்றவர்களுக்குக் காணுகிற பித்த 
மயக்கத்துக்கு , பார்க்கு பவுடர் கஷாயத்தோடு சேர்த்துக் கொடுக்க 


லாம் . 


இதனடியில் கண்டிருக்கிற தைலங்கள் , பித்த மயக்கத்துக்கு அப் 
பியங்கஸ்நானம் செய்துவைக்க உதவும் : 

கீழா நெல்லித்தைலம்- சந்தனாதித்தைலம் . 
முக்கூட்டுநெய்- தூருவாதிதைலம் . 

ஜீர்ணஉறுப்புகள் விகல்ப்பமடைந்து காணுகிற பித்தாதிக ரோ 
கத்துக்கு , இதனடியில் கண்டவைகளை உபயோகித்தால் , சௌக்கியம் 
பிறக்கும் . 

சீரகாதிலேகியம் -ஆமலக்கிருதம் . 
நாளிகேரகிருதம் - அத்திக்கள்ளு. 


* 


4 - ஆ 


பிரசுப்திரோகம் . 

281 
கர்ச்சூராதிகிருதம் - இக்ஷரசாதிகிருதம் .. 

அரிதகிகிருதம் - சம்பீராதிகிருதம் - இளநீர் 
சீயக்காய்க்கொழுந்து- நெல்லிவற்றல் - நெல்லிவிரை - விளாம் 
பழம்- புளியாரை -- புளி - புளியம்பூ இவைகளின் 

துவையல் . 
ழாக்குபாலில் , வெந்நீரில் ஊறவைத்த நெல்லிவிரை 1- துலாம் ; சீர 
கம் --துலாம் ; அரைத்து கலந்து , தலைமேல்தேய்த்து கொஞ்சம் 
நேரம் ஊறவைத்து , ஸ்நானம் செய்யச் சொல்லலாம் . பித்தமயக்கம் 
தீரும் . 

பந்நீரில் தோல் நீக்கிய எள்ளை அரைத்து கலந்து , தலையிலிட்டு 
ஊறினபிறகு ஸ்நானம் செய்யச் சொல்லலாம் . பித்தமயக்கம் தீரும் . 

சீரகம் , சுக்கு . இவைகளின் தூள் சமனாய்ச் சேர்த்து , அதில் திரிக 
டி பிரமாணம் சருக்கரைகலந்து கொடுத்தால் , அஜீர்ணபித்தாதிகம் 
நீக்கும் . 

பிரசவவலி . 


PUERPERAL CONVULSIONS. 
ரோகலக்ஷணம்.- கர்ப்பிணிகளுக்கும் , பிரசவவேதனையிலிருக் 
கிற ஸ்திரீகளுக்கும் , காணுகிறவலி . வலிகண்டிருக்கும்போது பிரக் 
கினை இராது . வலி நின்றபிறகு மயக்கம் இருக்கும் . இந்த உபத்திர 
வம் மூத்திரகுண்டிக்காய் வியாதியால் , ரக்த்தம் கெட்டுக்காணுகிறது . 
மூத்திரத்தில் அல்புயூமன் ( Albumen .) என்கிறவஸ்து அதிகமாய் 
இருக்கும் . வலி ஒருதடவையோடு விற்காது ; அடிக்கடி கண்டு கொண் 
டே இருக்கும் . 

சிகிச்சை.- குளொரொபாரம் ( Chloroform ) ஆக்கிராணம்கொ 
டுக்கலாம் ; கஞ்சாலேகியம் உபயோகிக்கலாம் ; பெருங்காயம் சேர் 
ந்த ஆஸனவஸ்த்தி செய்யலாம் ; ப்ரோமைட் ஆவ் பொடாணீயம் 
( Bromide of Potassium ) என்கிற உப்பு அதிகமாய் கொடுக்கலாம் . 
பிரசவ வேதனையிலிருக்கிற ஸ்திரீகளுக்கு வலிகண்டால் , சீக்கிரம் 
பிரசவம் முடியும்படி பிரயத்தினம் செய்யவேண்டியது . எனது இங் 
கிலீஷ்வைத்திய சங்கிரகத்தில் அதிகமாய் அறியலாம் . 


பிரசுப்திரோகம் . 


ప్రసుప్తి రోగము. 


இதுவே.- மேகப்புடை- 
திமிர்வாதம் - திமிர்ப்புடை , 

. 


NUMBNESS . 


ரோகலக்ஷணங்கள் .-- இதில் சர்மநரம்புகளின் உணர்ச்சி 
ட்டு இருக்கும் . 

36 


( 282 


பிரமேகம் . 


சிகிச்சை.- இது குணமாகுவது கஷ்டசாத்தியம் . விஷமுட்டித் 
தைலம் மேலுக்குப் பூசலாம் . பாஷாணம் , வல்லாரை , இவைகளில் 
ஒன்று உள்ளுக்குக் கொடுக்கலாம் . 


நெம்பர் 12 . 
மூத்திரப்பை , சிசினம் , மூத்திரத்துவாரம் , இவைகளைக் 

காண்பிக்கிற படம் . 


THE BLADDER , PENIS , AND URETHRA . 


19 


13) 


15 


21 


1. 2. மூத்திரப்பை , The Bladder ; 3. மூத்திரகுண்டிக்காயி 
லிருந்துவருகிற குழல்வந்து சேருகிறவிடம் , opening of the right 
ureter ; 5. 6. 12. 19. மூத்திரதாரை , The urethra ; 9. இந்திரிய 
கமலங்கள் , The vesicula seminalis ; 17 . லிங்கமலர் , The 
glans penis . 


பிரமேகம் . 

ప్రమేహము . 
துவே.- வெள்ளை --பிரமேயம் - பிரமியம் . 

மேககாங்கை - வெட்டை - சீழ்ப்பிரமேகம் 
மேகச்சூடு , 


GONORRHEA , 


ரோகலக்ஷ்ணம்.-- ரோகஸ் திரீயைப் புணர்ந்து , மூத்திர துவா 
ரத்தில் விரண மாகி , அதிலிருந்து வெளுத்த சீழ்வடிகிறரோகத்திற்கு 
தப்பிரமேகம் என்று பேர் . நாளம்வீங்கி மூத்திரமிறங்கும்போது ரத்த் 


பிரமேகம் . 


283 


எரிச்சல் முதலிய உபத்திரவம் கொடுக்கிறரோகத்துக்கு நாளாவர்த் 
திவாத ரோகம் " ( Inflammation of the urethra ) என்று பேர் . தந் 
திபோல் சீழ்வடிந்தால் , தந்துமேகம் என்றுபேர் . 

சிகிச்சைகிரமம்.- மூத்திர துவாரத்தி லிருக்கிற வெப்பகுண 
த்தை நீக்கவேண்டியது- நீர்த்துவாரத்தில் சென்று அதிலிருக்கிற 
விரணத்தை ஆற்றும்படியான குண மிருக்கிற மருந்துகள் கொடுக்க 
வேண்டியது . துவர்ப்புகுணமுடைய நீர்களை நீர்த்தாரையி லடித்து , 
விரணத்தை ஆற்றவேண்டியது . இதர உபத் திரவங்கள் பிறந்தால் , 
அவைகள் நீங்க சிகிச்சைசெய்ய வேண்டியது . இதனடியில் கண்டிருக் 
ற ஒளஷதங்களில் ஒன்று இந்த வியாதிக்குக் கொடுக்க உதவும் , 
ஒருவனுக்குக் குணப்படுத்திய மருந்து , மற்றொருவனுக்குக் குணப் 
படுத்துமென்று உறுதியாய் சொல்ல இடமில்லை. 

மர எண்ணெய் சந்தனத்தைலம் . 
மிளகுத்தூள் - வால்மிளகுத்தூள். 
வெள்ளைமிளகுத்தூள் மண்தைலம் . 
குக்கிலநவநிதம் - பனஞ்சாரு . 
வெடி.யுப்பு - கல்மதம் வெள்ளறுகு . 
கர்ப்பூரசிலாசிது - சிலாரசம் . 
அப்பிரகசிந்தூரம் - மஸ்த்தகி சூர்ணம் . 
குங்கிலியத்தைலம் - தூருவாதிகிருதம் . 
ஒரிலைத்தாமரை- புத்திரஜீவி விரை . 
அம்மாம்பச்சரிசி - மதுஸ்மிகர 

மதுஸ்மிகரசாயனம் . 
வாலேந்திரபோளம் . 

வால்மிளகு , 1 ; கல்நார் , 1 ; சீரகம் , 3 ; கொத்துமல்லி , 3 ; கற் 
கண்டு பொடி , 8. இவைகளின் தூள்களை ஷ பங்குகணக்காய் சேர் 
த்து , அதில் 1-2 , விராகநிறை இளநீரில் கலந்து , தினம் , 2-3-4- தட 
வை கொடுத்துக் கொண்டுவந்தால் பிரமேகம் வசப்படும் . 
நன்னாரி , 1 ; வால்மிளகு , 4 ; பறங்கிச்கக்கை , 2 ; 

4 ; பறங்கிச்கக்கை , 2 ; கொத்துமல்லி 
2. இவைகளின் தூள்களை ஷை பங்கு கணக்காய் சேர்த்து , அதில் , 

விராகரிறை தேனில் கலந்து , தினம் 3--4 தடவை கொடுத் 
துக்கொண்டு வந்தால் பிரமேகம் வசப்படும். 

வெந்தியம் . இதை அரைத்து 1 - விராறை தூக்கம் , வெண் 
ணெயில் கலந்து தினம் 3-4 , தடவை கொடுக்கலாம் . 

கீழாநெல்லி.- இதை அரைத்து , 4 - பலம் தூக்கம் , வெண்ணெ 
யில் கலந்து கொடுக்கலாம் . 

மூத்திரச்சுருக்கு நிற்க , இதனடியில் கண்டிருக்கிற சரக்குகளில் 
ஒன்றை கஷாயமிட்டுக் கொடுக்கலாம் : -- 


1-2 ; 


284 


பீஜவாயு . 


நிலைப்பனைக்கிழங்கு - துளசிவிரை . 
கார்த்திகைக்கிழங்கு - சப்பாத்தீப்பூ 
தண்ணீர்விட்டாங்கிழங்கு - ஆளிவிரை . 
யானை நெருஞ்சி - செருப்படை , 
பேதானா - துத்திவேர் . இளநீர் , 


பிலீகசோபாரோகம் , 

విలీహసోభారోగము. 
துவே.--காசுக்கட்டி -- சுரக்கட்டி , 

பிலீகோதரம் . 35880 , 


ENLARGEMENT OF THE SPLEEN . 


ரோகலக்ஷணம். - சீதசுரம் கண்டவர்களுக்கு , பிலீகம்பருத்துப் 
போகுவது வழக்கம் . வயிற்று இடதுபக்கம் விலா எலும்புகளுக்குக் 
கீழ்ப்புரம் தொட்டுப்பார்த்தால் , கட்டியாய்க் காணப்படும் . நோவி 


ராது . 


சிகிச்சை.-- சுரத்தின்மேல் கண்டால் , பேதிமருந்துகள் , 
தவைனா , பார்க்கு , இவைகள் கொடுக்கவேண்டியது ரசமருந்துகள் 
கொடுக்கலாகாது . இதரகாரணங்களால் கண்டால் , குருத்துவபோ 
ஜனம் கொடுக்கவேண்டியது . சந்தோஷ காலக்ஷேபத்தில் வைக்க 
வேண்டியது . உஷ்ணபூமியில் வாசம் செய்யும்படி முயற்சி தேடவே 
ண்டியது . இதனடியில் கண்டிருக்கிற ஔஷதங்கள் , இந்தரோகத் 
துக்குக் கொடுகத் தகுதியானவைகள் : 

அயச்சிந்தூரம் - அன்னபேதி . 
புரொமைட் ஆவ்பொடாவியம் - ( Bromide of Potas 
நவக்ஷாரம் - கறுப்புப்பு - கரசிலாங்காணி . [ sium . ) 
பஞ்சலவணச் சுண்ணம் - வட்டத்திருப்பி . 
காசுலவணம் - கலிங்காதிலேகியம் . 
மெருகங்கிழங்கு.-- யவக்ஷாரக்குழம்பு , 


பீஜவாயு . 


கலை. 


துவே , --பீஜவாதம் - அண்டவாதம் . 

அண்டதாபிதத்தைப் பார்வையிடவும் . 


285 


புச்சாவர்த்தவாதரோகம் . 

பீநசரோகம் . 

పీనసరోగము, 
துவே . - நாசிகாரோகம் . 


DISEASES OF THE NOSE . 


ரோகலக்ஷணம் . - மூக்கில் காணுகிற ரோகங்கள் பலவிதம் ; 
அவைக ளெவை எனில் : 
ரக்த்தபீனசம்.- மூக்கிலிருந்து ரத்தம் ஒழுகுதல் . Bleed 

[ing from the nose . 
ஜலதோஷம் . - இந்தப் பிரகரணத்தைப் பார்வையிடவும் 
அதிதும்மல்.- ( புரிசட்சவ பீனசம் . ) Sneezing , 
நாஸார்ஸரோகம் . - Polypus of the nose . 

நாசிகாசிராவரோகம் . - மூக்கிலிருந்து தண்ணீர் அதிகமாய் 
வடிதல் . 

வீரணபீநசம் . - மூக்குக்குள் விரணமாகிவிடுதல் . 

ஆதிநாசிகாரோகம் . - துர்க்கந்தவாசனை உண்டாகுதல் . 
சிகிச்சை .-- சங்கோசனகாரி மருந்துகள் நசியமிடலாம் . தைலங் 
களைக்கொண்டு நசியமும் , ஸ்நானமும் செய்துவைக்கலாம் . இதனடி 
யில் கண்டிருக்கிறவைகள் பீனசரோகங்களுக்கு எடுத்தவைகள் . 

பீனசக்கிருதம் . - துளசியிலைத்தூள் . 
யானைத்திப்பிலித்தூள் - தூருவாதிதைலம் . 
சாம்பிராணிபூ சீரகம் - இஞ்சித்தைலம் . 
சோம்பு - திப்பிலி - பச்சைகர்ப்பூரம் - மஞ்சள். 
வேப்பம்பட்டைத்தைலம் . 
நாசிரோக நாசத்தைலம் . - பீநசதைலம் . 


புச்சாவர்த்தவாதரோகம் . 

పుచ్చావరవాతరోగము. 
இதுவே ,-அங்குஷ்டவாதரோகம் . 


GOUT. 


ரோகலக்ஷணம். - கை , கால் பெருவிரல்களின் மூட்டுகளில் 
காணுகிற ஒருவிததாபிதரோகம் . ரக்த்தம் கெட்டு இந்த வியா திபிறக் 
கின்றது . இதில் சுரமிருக்கும் ; ஜீர்ண உறுப்புகள் தொழில் கெட்டி 
ருக்கும் . இங்கிலீஷ்வைத்திய சங்கிரகத்தில் விவரமாய்க்காணலாம் . 


286 


மதுமூத்திரரோகம் . 


பூதோன்மாதரோகம். 

బూతో న్మాదరోగము 
துவே.-- பிசாசு - பித்தோன்மா தம் . 


DEVIL MADNESS -- HISTERICS . 


ரோகலக்ஷணம்.-- இது பிரசவசந்தி ரோகத்தில் ஒருபேதம் . 
அன்னியபாஷை தெரியாதவர்கள் அதைப்பேசுவதும் , தெரியாதகாரி 
யங்களைத் தெரிந்தது போல் சொல்லுவதும் ஒரு அபூர்வகுணம் . இத 
னால் பிசாசு உண்டென்று நமது ஜனங்கள் நம்புகிறார்கள் . சூதகசந் 
பிரகரணத்தில் பார்வையிடவும் . 


மசரோகம் . 
మచరోగము . 


இதுவே.- மறு - பாலுண்ணி . 


WART .. 


ரோகலக்ஷணம் . --சர்மத்திலிருக்கிற பாபில்லி ( Papille ) என் 
பவைகள் பெருத்து ஒன்றோடொன்று சேர்ந்து கட்டிக்கொண்டு மறு 
க்கள் பிறக்கின்றன . 

சிகிச்சை .-- காரம்வைத்து இவைகளைக்கரைத்து விடவேண்டி 
யது . குதிரைவால் மயிரால் , இதின் வேரை இழுத்துக் கட்டிவைத் 
தால் , ரத்த ஓட்டம் நின்று , மறுவிழுந்து விடும் . 


மதுமூத்திரரோகம் . 

మదుమూత్రరోగము . 
துவே. - மதுமேஹரோகம் - நீரிழிவு-சோமரோகம் 

பஹுமூத்திரரோகம் - மூத்திர அதிசார 
ரோகம் - அதிமூத்திரரோகம் . 
- 

- 
ரோகலக்ஷணம்.- இது ஒருவித தொந்தரோகம் . அதிக மூத் 
திரம் இறங்கும் ; அதில் திராக்ஷசர்க்கரையைப்போல் ஒருசாதி. சர்க் 
கரை இருக்கும். இந்தச்சர்க்கரை , புசிக்கிற பதார்த்தங்களி லிருக்கிற 
சருக்கரை, மாவு இவைகள் யகிர்த்துக்குபோய் அவ்விடத்தில் , ஷ 


DIABETES - SWEET URINE - GLUCOHEMIA . 


மது மூத்திரரோகம் . 


287 


சாதியான சர்க்கரை யுண்டாகுதென்று எண்ணம் . சஹஜதேகத்தில் 
இவ்விதமாய் உண்டாகிற சர்க்கரையானது , ரக்த்தமார்க்கமாய் சுவாசா 
சயத்தில் சென்று தகனம் ஆய்விடுகின்றது . வியாதியால் இந்தச்சர்க் 
கரை அதிகமானால் , சுவாசாசயத்துக்கு , எல்லாவற்றையும் , தகிக்க , 
வல்லைமையிராது ; ஆகையால் ததிக்கப்பட்டது போக , மற்றது மூத் 
திரமார்க்கமாய் வெளிப்பட்டு விடுகின்றது . ஆகையால் யகிர்த் துக்கும் 
புப்புசத்துக்கும் இருக்கிற பாஸ்பர சம்மந்தம் கெட்டு இந்தரோக 
காணுகிறது . மூளை , அன்னாசம், பக்குவாசம் , இவைகளின் வியாதியா 
லும் , மதுமூத்திரரோகம் பிறக்கும் . 
சிகிச்சை .-- மாவு , 

சர்க்கரையுள்ள பதார்த்தங்களைத் தள்ளிவிட்டு 
மாம்ஸபோசனம் செய்யும்படி ரோகியை திட்டப்படுத்தவேண்டியது 
பழவினங்கள் , அரிசி , மாவுபண்டங்கள் அரோரூட் , சேகோ, மிட் 
டாய்கள் , உருளைக்கிழங்கு , நவதானியங்கள் , முதலியவைகள் உண்ண 
லாகாது . கோதுமைத் தவிட்டுரொட்டி நல்லது ; ஏடு எடுத்தபால் 
உதவும் . மருந்துகளில் அபினியே சிரேஷ்டமானது ; அதைத் தினம் 
8-15 , உளுந் துநிறை அளவு , பாகித்துக் கொடுக்கலாம் . வெந்நீர்ஸ்நா 
னம் செய்துவைக்கலாம் ; தாகமடங்க சோடா உப்புஜலம் கொடுக்க 
லாம் . கர்ப்பூரசிலாசிதுவும் நல்லது . மீன் எண்ணெய்கொடுக்கலாம் . , 
இப்படியிருக்க, தற்கால இங்கிலீஷ்வைத்தியர் ஒருவர் இந்தவியாதி 
க்கு சர்க்கரை , மாவுபண்டங்கள் , இவைகளை அவசியமாய் கொடுக்க 
வேண்டியது , கொடுக்காவிடில் , மதுமூத்திரரோகிகளுக்கு அசவுக்கி 
யம் நேரிடும் என்கிறார் . 
சிலருக்கு மூத்திரத்திலிருக்கிற நீர்மாத்திரம் . அதிகமாய்ச் 

சுற 
ந்து இறங்கும் ; அதில் சர்க்கரையிராது ; அதிகதாகமிருக்கும் . மது 
மூத்திரரோகத்துக்கும் , இதற்கும் சம்மந்தமில்லை . குடிக்கிற நீரைப் 
பார்க்கிலும் , இறங்குகிற நீர் அதிகம் . இதைத்தான் அதிமூத்திரம் 
பகுமூத்திரம் - மூத்திர அதிசாரம் - நீரிழிவு என்று சொல்லவேண் 


சிகிச்சை.-- நீர் மிதமாய்க் குடிக்கச்செய்யவேண்டியது . அடியில் 
கண்ட மருந்துகளில் ஒன்று கொடுக்கலாம் : 

கர்ப்பூரசிலாசிது- ( Ammonia Iron - alum . ) 
அபினி.- இதைராத்திரியில் கொடுத்துக்கொண்டு வரலாம் . 
சீந்தில் சர்க்கரை-- அப்பிரகசிந்தூரம் , 
ஆகாசகருடன்கிழங்குச் சூர்ணம், 
அத்திப்பால் - தேத்தாங்கொட்டை லேகியம் . 
ஆவாரன் பூகிருதம்- அபினிலேகியம் . 

ஆவாரன்பட்டை , பாதிரிப்பட்டை , கடலழிஞ்சிப்பட்டை ,சீந்தி 
ல்கிழங்கு , போஸ்த்தக்காய் , கட்டுக்கொடி , கடுக்காய்ப்பிஞ்சு, வகை 
1 - க்கு பலம் -1 ; சாதிக்காய் , பேரிச்சன் , குரோசானியோ மம் , வகை 


288 


மலபந்தரோகம் . 


1 - க்கு விராகனிடை , 4 ; தண்ணீர்படி , , . இவைகளை 4 - ல் ஒருபங் 
காய் சுண்டவைத்து , -ஆழாக்கு வீதம் , தினம் 3 - வேளை கொடுத்துக் 
கொண்டு வந்தால் , சௌக்கியம் பிறக்கும் . 


மலபந்தரோகம் , 

మలబంధ రోగము. 
இதுவே - மலவாதரோகம் . ஃ TX . 

மல ஆவிருதவாதம் ---- விளம்பிகாரோகம் . 

CONSTIPATION .. 
ரோகலக்ஷணம் . - தேகப் பிரகிருதிக்குத் தக்கபடி மலம் இறங் 
குவதுவழக்கம் . சிலருக்கு , தினம் ஒரு தடவையாகவும் , சிலருக்கு 
இரண்டு 

தடவையாகவும் இறங்கும் ; சிலருக்கு சாப்பிட்ட 
பிறகு இறங்கும் ; சிலருக்கு இரண்டு மூன்று தினத்துக் 
கொருதரம் இறங்குவது முண்டு . மலபந்தத்துக்குக் காரணம் 
அனேகம் ; முக்கியமானது எதுவெனில் , பெருங்குடல் மந்தப் 
பட்டு , பிசைகிறசக்த்தி குறைந்து அதில் மலம் சேர்ந்துக்கொள் 
ளும் , மலபந்தத்தின்மேல் அனேகரோகங்கள் பிறக்கும் . 

சிகிச்சை.-- மலபந்தப் பிரகிருதி யுடையவர்கள் அடிக்கடி உஷ் 
ணவிரேசனமருந்துகள் சாப்பிடலாகாது . அடியில் கண்டிருக்கிற 
மருந்துகளில் ஒன்று படுத்துக்கொள்ளும்போ துசாப்பிட்டால் , காலை 
யில் மலம் தாராளமாய் இறங்கும் . 

திருபலை சூர்ணம்.- அரிதகிலேகியம் . 
அரிதகிகிருதம் . - பாவன அரிதகி . 
வில்வப்பழம் .-- சரக்கொண்ணைப் புளித்துவையல் . 
குல்கந்து , நிலாவிரைத்துவையல் , 
மூஷாம்பரம், 
இதனடியில் கண்டிருக்கிறவைகள் கொடுத்தால் பேதியாகும் . 
சிவதைவேர்ச்சூரணம் . ( அவிபத்திலேகியம் . ) 
நேர்வாளம் - சிற்றாமணக்கெண்ணெய் . 
காக்கட்டான்விரைத்தூள்- மக்கி . 
நிலாவிரையுப்பாதி கஷாயம் . 
கலிங்கா திகுடித்தைலம் - கறுவுப்பு . 
ரேவல்சின்னி - மேனா. 
சாரணைவேர் . 
விரேசனமிளகு . 


( 


முகசந்நி . 

289 
மாசூரசுரம் 

మాసూరజ్వరము . 
இதுவே.-- மசூரிகாரோகம் - அம்மைச்சுவரம் . 

ERUPTIVE FEVERS . 
இதில் பலசாதிகளுண்டு ; அவைகளாவன - ரக்த்தமசூரிகை 
பெரியம்மை - சின்னம்மை - பனை ஏரி- தட்டம்மை --பயரம்மை 
ராமக்கம் , இவைகளாம் . இவைகளின் விவரமும் , சிகிச்சையும் இங்கி 
லீஷ்வைத்திய சங்கிரகத்தில் காணலாம் . 


மாந்தரோகம் . 

మాందరోగము. 
ரோகலக்ஷணம்.- சிசுக்களுக்குக் காணுகிற அஜீர்ணம். இதில் 
பலநிறமாய் பேதியாகும் ; சுரமும் அனுசரித்திருக்கும் . இதற்கு நம 
துவைத்திய கிரந்தங்களில் பலபெயர்களிட்டிருக்கின்றன . அவை 
கள் எவையெனில் , செரியா மாந்தம் - பீர்மாந்தம் - சுரமாந்தம் -- விஷ 
மாந்தம்- குழிமாந்தம் - கண மாந்தம் - சொருகுமாந்தம் - ஊதுமாந் 
தம் - நீர்மாந்தம்- சிங்கிமாந்தம் - வலிமாந்தம் , என இன்னம் அனேக 
தெ பெயர்களுண்டு . மாந்தத்தினால் இசிவு காண்பதுமுண்டு . 

சிகிச்சை .-- அஜீர்ணம் நீங்கும்படி கஷாயங்களிட்டு கொடுக்க 
வேண்டியது . இதனடியில் கண்டவைகள் இந்த வியா திக்குக் கொடு 
க்க உதவும் : 

கஞ்சாங்கோரை- நுணாயிலை ஈர்க்கு . 
கரசிலாங்காணி 

துளசி- அரூதா . 
மாந்தத்தைலம் - வாதநாசத்தைலம் . 
காடிசாதம் - கோரோசனக்குளிகை . 
கடுகுரோகிணி - தீபாக்கினிசூர்ணம் . 


- 


முகசந்நி . 
ముఖనన్ని , 


FACIAL NEURALGIA , 
சூலைரோகப் பிரகரணத்தைப் பார்வையிடவும் . இதற்கு அயம் - 
நவக்ஷாரம் - பாஷாணம் , இவைகள் கொடுக்க உதவும் . 


37 - 


290 


முகரோகம் . 
முக தூஷிகாரோகம் . 

ముఖదూషి కారోగము. 
இதுவே - முகப்பரு . 


ACNE . 


சர்மத்திலிருக்கிற சிபேஷியஸ் பாலிகில்ஸ் ( Sebaceous folli 
cles . ) என்பது சீழ்க்கொண்டு உடைவதற்குப்பேர் . யவ்வனவயசு வந் 
தவர்களுக்கு , முகத்தில்காணுகிறபரு. நெற்றி , கன்னம் , மூக்கு , 
இவ்விடங்களில் காணும் . நாள்பட இருந்து போராடும் . அஜீர்ணம் 
கண்டிக்கும்படி மருந்துகொடுக்க வேண்டியது , புனுகு - அகத்தி 
ரசம் - சப்ஜா ரசம், இவைகளை மேலுக்குத் தடவலாம் . 


A ஜேப்பான 


کوں 


முகரோகம் . 
ముఖరోగము. 


வ -வாயில்காணுகிற ரோகங்கள் . 


DISEASES OF THE MOUTH , 


வாயில் காணுகிற ரோகங்கள் பலவிதம் ; அவைகள் எவையெனில் : 

ஆஸியபாகம்.- ( வாய்விரணம் ) இதற்கு பொன்னாங்காணி கிர 
தம் உபயோகிக்கலாம் . 

வாய்நாற்றம் .-- இதற்கு வசம்பு . கருவேலன்பட்டை , உபயோ 
கிக்கலாம் . 
தொண்டைவிரணம் , ஈறுவிரணம் , நாக்குவெடிப்பு ( அக்ஷரம் . ) 

வாயில்காணுகிற இவை முதலிய ரோகங்களுக்கு . இதனடியில் 
கண்டிருக்கிற துவர்ப்பு ஒளஷதங்கள் உபயோகிக்க உதவும் : 

படிக்காரநீர்- வசம்புகஷாயம் . 
ஆவாரன்பட்டைகஷாயம் - வெங்காரமது . 
வாலேந்திரபோளம் - மொகடம்பட்டைகஷாயம் . 
தேங்காய்ப்பால் - நறுவிளிப்பட்டைகஷாயம் . 
கருவேலன் பட்டைகஷாயம் . 
ஒதியன் பட்டைகஷாயம்- மாதுளம்பழத்தோல்கஷாய 
அத்திப்பட்டைகஷாயம் , 

[ ம் . 


மூத்திரதாஹரோகம் . 


291 


மூகரோகம் . 
మూకరోగము . 


B 


இதுவே . - ஊவை - மூகை . 


DUMB . 


நெம்பர் . 13 . 
இந்தப்படம் புருஷர்களின் இடைக்குழியிலிருக்கிற 

உறுப்புகளைக் காண்பிக்கின்றது . 


A SIDE VIEW OF THE VISCERA OF THE MALE PELVIS . 


3 


71 


கன் 


2, திரிகஸ்தர்ன எலும்பு . The Sacrum . E 
3-4 . மூத்திரப்பை . The Bladder . 

6. மூத்திரகுண்டிக்காயின் குழல் . The Ureter . 
13-14 . மூத்திரதாரை . The Urethra . 

R 
19. இந்திரியகமலம் . The Vesicula Seminalis . 
16-1821 . குதம் . The Rectam . 
20. இந்திரிய கமலக்குழல் . The Vas Deferens . 

மூத்திரதாஹரோகம் . 
మూత్రదాహరోగము. 


இதுவே மூத்திரத்தரிப்பு - மூத்திர எரிச்சல்- நீர்ச்சுரு 

க்கு - நீர்க்கடுப்பு . 


292 


மூத்திர கிரிச்சிர ரோகம் . 


STRANGUARY , 


ரோகலக்ஷணம்.- மூத்திரத்தில் உப்புகள் அதிகமாகி , ஜலம் 
குறைவதினாலும் , மூத்திரநாளம் புண்போ லிருப்பதினாலும் இந்த 
ரோகம்பிறக்கும் . இதில் மூத்திரம் அடிக்கடி யிறங்கும் . சகிக்கக் 
கூடாத வேதனை , எரிச்சல் இருக்கும் ; வெகு கஷ்டம் உண்டாகும் . 
மூத்திரப்பையில் மூத்திரம் நிறைந்திருப்பதுபோல் தோன்றும் . 

சிகிச்சை.- இந்த வியாதிக்கு , குழகுழப்பான ஜலம் அதிகமாய் 
கொடுக்க வேண்டியது . வயிற்றுமேல் வெந்நீர் ஒற்றிடமிட வேண்டி 
யது ; அபினிமருந்து ஆசனத்திலிட்டால் , சௌவுக்கியமுண்டு. இத 
னடியில் கண்டிருக்சிறவைகளில் ஒன்று , இந்த வியாதிக்குக் கொடுக் 
கத் தகுதியானமைகள் :-- 
கஞ்சித்தண்ணீரில் .-- பொட்டிலுப்பு சேர்த்துக் கொடுக்கலாம் , 
ஆளிவிரைகஷாயம் .-- துளசிவிரை கஷாயம் . 
சப்ஜாவிரைகஷாயம் .-- நெரிஞ்சில் கஷாயம் . 
வேலம்பிசின் . - ஓரிலைத்தாமரை . 
சப்பாத்திப்பூகஷாயம்.- சிறுகீரைவேர் கஷாயம் . 
சிறுபீளை - சிற்றாமுட்டிகஷாயம் . 
அமிர்தசஞ்சீவிசூர்ணம்.- இளநீர் . 
நாரிகேளகிருதம்.- மணத்தக்காளி வற்றல் தீநீர் . 
வாழைக்கிழங்குநீர் . - ஆகாசதாமரை, 
வெண்டக்காய்கஷாயம் . - யானை நெருஞ்சில் வித்து . 
நன்னாரிவேர்கஷாயம் .-- எள்ளு இலை கஷாயம் . 
நீர்ப்பிரமி ; - பேதானா கஷாயம் , நிலைப்பனைக்கிழங்கு . 
கர்ப்பூரம் .-- குரோசானியோமம் . 
நீர்பேதிகஷாயம்.- அதிமதுர கஷாயம் . 
தூருவாதிகிருதம் ; - கல்நார் ; பாவன பஞ்சாங்குளத்தைலம் , 
சதாவேரிகிருதம் ; - பசலைக்கீரை ; வெள்ளரிவிரை . 
முள்ளாங்கி ; -கல்மதம் ; வெந்தியம் . 
தாமரைப்பூ ஷர்பத்து . 


மூத்திர கிரிச்சிர ரோகம் , 

మూత్రక్రిచకోగము . 
துவே - நிர்க்கட்டு ; நீர் அடைப்பு . 

மூத்திர சங்கலாத வஸ்திரோகம் . 


மேஹரோகங்கள் . 


293 


RETENTION OF URINE . 


ரோகலக்ஷணம்.- மூத்திரப் பையிலிருக்கிற நீர் வெளிப்படா 
மல் , அடைப்பட்டிருக்கிற ரோகத்துக்கு , மூத்திர கிரிச்சிரமென்று 
பேர் . மூத்திரமானது சுத்தமாய் சுரக்காமல் , சிலரில் போகுவதுமு 
ண்டு . நீர் அடைப்பு இரண்டுவிதமாய்க் காணும் ; ஒன்று நீர்த்தாரை 
சவ்வு சுருங்கிவிடுவதினாலும் , மற்றொன்று நீர்த்தாரையில் துர்மாமி 
சம் வளர்ந்து , நீர்வருகிற வழியை அடைத்துக்கொள்வதிலும், பிறக் 
கும் . 

சிகிச்சை .-- நீர்த்தாரை அடைப்பு நீங்கும்படி வெந்நீர் ஒற்றிடம் 
கொடுக்கவேண்டியது . அதற்கும் நீங்காவிடில் , சிலாக்கு , நீர்த்தா 
ரையில் விட்டு , மூத்திரத்தை வெளிப்படுத்தவேண்டியது . வைத்திய 
சாரசங்கிரகத்தில் விவரமாய் தெரிந்துகொள்ளலாம் . 


மூர்ச்சாரோகம் . 

మూర్చారోగము. 
இதுவே .-- மூர்ச்சை - களை - மோஹம் . 


FAINTING . 


மூர்ச்சையானது அனேக ரோகங்கள் மேல் காணுகிறது . மூர்ச் 
சைகண்டால் , ரோகியை நல்ல காற்றுள்ளவிடத்தில் , மல்லாக்காய் 
படுக்கவைக்கவேண்டியது ; ஆடையாபரணங்களைத் தளர்த்தி விடவே 
ண்டியது ; மூர்ச்சை நேரப்படவிருந்தால் , நவக்ஷாரபுகையை ஆக்கி 
ராணிக்கச் செய்யலாம் ; சாராயத்தில் தண்ணிர்விட்டு கலந்து 
டுக்கலாம் . கண்ணில் கலிக்கமிடுவது நாட்டு வழக்கம் , அதுகெட்டது . 
நல்ல ஊட்டம் கொடுத்து தேகபலம் வரும்படி செய்யவேண்டியது . 


மேற ரோகங்கள் . 


మేహరోగములు . 


மூத்திரத்திலும் , மூத்திரக்குண்டிக்காயிலும் , மூத்திரப்பையி 
லும் , மூத்திரதாரையில் காணுகிற வியாதிகளுக்கு , மேஹரோகம் 
என்று ஒரு பொதுப்பெயர் ; மேலும் சர்மத்தில் காணுகிற சிலரோக 
ங்களுக்கும் , மேகப்புடை என்று சொல்லுகிறார்கள் . இந்த வகுப்பில 
டங்கிய வியாதிகள் எவையெனில் . - 

மூத்திரதோஷங்கள் . - இதற்கு சாம்பிராணிபதங்கம் கொ 
டுக்கலாம் . 

மூத்திரக்ஷயரோகம் , - இதுவே மூத்திரக்குறைவு . Scanty 
Urine, 


294 

மேஹவித்திதி . 
மூத்திரகாதரோகம் . - UTF8 X sw , அமூத்திரம். 
Suppression of Urine. 

அதிமூத்திரரோகம் . 

மது மூத்திரரோகம் , - இதுவே மதுமேஹம் , நீரிழிவு. 
Diabetes Mellitus. ( இதைப் பார்வையிடவும் . ) 

மூத்திரசங்கவா தவஸ் திரோகம் .--இதுவே மூத்திரகிரிச் 
சிரம் . 

மூத்திராஸ்மரிரோகம் .-- மூத்திரகிரிச்சிரம் . 

மூத்திரபித்துவா தவஸ்திரோகம்.--இதுவே சொட்டுமூத் 
திரம் . Stricture of the Urethra , or Enlargement of the Pros 
trate Gland .. 

மூத்திராசயவாதரோகம்.- இதுவே மூத்திரப்பை தாபிதம் 
Inflammation of the Bladder . 

ரக்த்தமேஹரோகம்.-- மூத்திரத்தில் கலந்தாவது , கலக்கா 
மலாவது ரத்தம் வெளிப்படுவதற்குபேர் . இதில் அனேகவிடங்க 
ளிலிருந்து ரக்த்தம் வெளிப்படுகிறது . சிகிச்சை இதற்குத் தேங் 
காய்ப்பால் - மாசக்காய் - கொடுக்கலாம் . 

மூத்திரகோசதாகரோகம் , - முத்திரப்பையில் எரிச்சல் 
Irritability of the Bladder . 

அஷ்டிலாவதம் .-- Spasm of the Bladder . 
பிரமேகம் .-- ( இதைப் பார்வையிடவும் .) 
மேககாங்கை.- மேகச்சூடு , மேகச்சூலை , அஸ்திவெட்டை . 
மேகப்புடை .- (உதம்சரோகத்தைப் பார்வையிடவும் .) 


மேஹவித்திரதி . 


మేహపి ద్రధి . 


இதுவே - மேகக்கட்டி - ஆமையோட்டுக்கட்டி , 
ராஜவிரரணம்- ராஜபிளவை- பக்கப்பிளவை . 

CARBUNCLE . 
ரோகலக்ஷணம்.- இது ஒருவித பெரிய ஜாதி வுத்திரதி ; சர் 
மத்துக்குக் கீழிருக்கிற வலைபோலொற்ற சவ்வுக்குக்காணுகிற தாபித 
ரோகம் ; பரவுகிறகுணமுண்டு ; அதிக வேதனை இருக்கும் . இந்த 
வியாதி மது மூத்திரரோகிகளுக்குக் காண்பது வழக்கம் . துர்ப் 
பலமே இதற்குக் காரணம் . 


யகுருதுதரம் . 


295 


சிகிச்சை .-- இதில் சீழ் வெளிக்குவராமல் உள்ளடங்கியிருக்கும் ; 
ஆகையால் கத்தியால் கீறி அதை வெளிப்படுத்துவதே முக்கிய சிகி 
ச்சை ; பிறகு போல்டீஸ் கட்டிக்கொண்டுவரவேண்டியது . இங்கி 
லீஷ் வைத்திய சங்கிரகத்தைப் பார்வையிட்டால் , ஸஸ்த்திரம் செய் 
கிற விதமறியலாம் . 


மேதோரோகம் , 
இதுவே.- மேதாவிருத்தி - ஸ்தூலரோகம் . 


GENERAL FATNESS . 


சரீரத்திலிருக்கிற கொழுப்பு அதிகரித்து இந்த வியாதி காணு 
கிறது . ஒருவித பிரகுருதியுள்ளவர்களுக்கே காணும் . 


யகுருதுதரம் . 

యకృతుదరము . 
இதுவே . -பகுர்தரோகம் - பக்கச்சூலை . 


DISEASES OF THE LIVER . 


வலதுபக்கம் மேல் வயிற்றிலிருக்கிற கல்லீரலுக்கு " ய குர்த் ” என் 
றுபேர் . இதற்குக் காணுகிற வியா திகள் அனேகம் . இதின் தொழில் 
என்னவெனில், கெட்டு கறுத்திருக்கிற ரக்த்தம் மேலுக்கேறி , யகுர் 
த்வழியாய் போகும்போது அந்த ரக்த்தத் திலிருக்கிற தோஷத்தை 
யகுர்த் கிரகித்துக்கொள்ளுகிறது . இது தான் பித்தநீர். இந்தநீர் 

ர்ணமான அன்னபானாதிகளோடு சேர்ந்து , ரசம் வேறு , மலம் 
வேறு படுத்துகிறது ; மலத்துக்கு விறமும் கொடுக்கிறது , பித்தநீர் 
மலத்திலில்லாவிட்டால் , மலம் வெளுத்திருக்கும் , - ய குர்த்தின் தொ 
ழில் விகல்பமடைந்து , பித்தநீர் ரத்தத்தில் தானே நின்றுவிட் 
டால் , அப்போது உடம்பெல்லாம் மஞ்சள் நிறம் ஆகிவிடும் , அத 
ற்கு காமாலை ரோகம் என்றுபேர் . இங்கிலீஷ் வைத்திய சங்கிரகத் 
தைப் பார்வையிடவும் . 


296 


ரக்த்தகுன்மரோகம் . 


பூகரோகம் . 
యూకరోగము. 


இதுவே - பேன் . 


LICE . 


வியர்வையும் அழுக்கும் சேர்ந்தால் , பேன் உற்பத்தியாகுமென்று 
எண்ணம் . சிகிச்சை .-- காட்டு சீரகத்தை பழரசம் வீட்டு, அரை 
த்துப்பூசினால் பேன் சாகும் . ரசக்களிம்பு பூசலாம் . ரசத்தோடு 
மஞ்சள் சேர்த்து , வெற்றிலை ரசம்விட்டு அரைத்து , கயிற்றுக்குப்பூசி 
லையில் வைத்துக்கொண்டால் பேன் சாகும் . 


யோனிரோகம் . 
యోనిరోగము. 


DISEASES OF THE VAGINA , 
யோனியில் காணுகிற ரோகங்கள் அனந்தம் ; பிரமேகம், அஸ் 
த் திசிராவம் , உபதம்ஸரோகம் , நமைச்சல் முதலியவைகளாம் . 
ச்சை .-- இவைகளுக்கு துவர்ப்பு கஷாயங்களை , யோனியில் வஸ்த் 
செய்தால் , சௌக்கியமுண்டாகும் . 


ரக்த்தகர்சரோகம் . 
ర కకాశరోగము. 


SPITTING OF BLOOD . 


புப்புஸத்திலிருந்தாவது , சுவாஸக்குழலிலிருந்தா வது, ரக்தம் 
வருகிறதற்கு , ரக்த்தகாசம் என்றுபேர் க்ஷயரோகத்தில் இது முதல் 
குறி . சிகிச்சைகிரமம்.-- துவர்ப்பு மருந்துகள் கொடுத்தால் ரக்த்தம் 
நிற்கும் . அதற்குப் படிக்காரம் . கர்ப்பூரசிலாஜிது , நவக்ஷாரம் , இவை 
முதலியவைகள் கொடுக்க உதவும் . 


ரக்த்தகுன்மரோகம் . 

రక్తగు స్త్రకోగము. 

UTERINE TUMOUR . 
கர்ப்பாசயத்துக்குக் காணுகிறவியாதி . அதுபெருத்து அடிவயி 
ற்றில் கல்லுபோல் காணப்படும் . 


பகந்திரரோகங்கள் . 


297 


ரக்த்த சிரஸ்தாபரோகம் . 

రక్త శిరస్థాపరోగము. 
வ . -உஷ்ணசந்நி ; அசதிசந்நி . 

உபசிதரோகம் ; 


APOPLEXY .. 


மூளையில் அதிக ரத்தம் சேர்ந்து இந்தரோகம் பிறக்கிறது . 
இதில் காணுகிற குறிகளும் . சிகிச்சையும் , இங்கிலீஷ் வைத்திய சங்கி 
ரகத்தில் அறிந்துக்கொள்ளலாம் . 


ரக்த்தசோபை . 

s_ge. 


CONGESTION .. 
ஓரிடத்தில் ரத்தம் கட்டிக்கொண்டு காணுகிற வீக்கத்துக்கு , 
ரத்தசோபை என்றுபேர் . சிகிச்சை.- இதற்கு ரக்த்த போளத் 
தை பழரசம் விட்டரைத்து , பத்துபோடலாம் . 


ரக்த்தபித்தரோகங்கள் . 

రక్తపి తలోగము. 
இதுவே , --ரக்த்தப்பெருக்கு - ரக்த்த ஒழுக்கு . 

ரக்த்தம் வடிதல் . 


BLEEDING - HÆMORRHAGE . 


சரீரத்தில் பலவிடங்களில் காணுகிற ரக்த்த ஒழுக்குக்கு , ரக்த்த 
பித்தரோகமென்று ஒரு பொதுப்பெயர் . சரீரத்தில் ரத்தம் அதிக 
மாகி , ரக்த்தநரம்புகளின் சவ்வு பெலவீனமடைந்து இருந்தால் , ரக் 
த்தம் வெளிக்குவந் துவிடும் . ஸ்த்தானத்துக்குத் தக்கபடி இந்தரோ 
கம் பெயர்பெறும் : -- 

அன்னாசயத்திலிருந்து ரக்த் தம்வந்தால் , ரகத்தவமனம் என்று 
Cui . (Vomiting of Blood . ) 

புப்புசத்திலிருந்து ரக்த்தம்வந்தால் , ரக்த்தகாசம் என்று பேர் . 
(Spitting of Blood .) 

மூத்திரத்தோடு ரத்தம் கலந்திறங்கினால் , ரத்த மூத்திரம் 
என்று பேர் . ( Bloody Urine .) 

ஆஸனத்திலிருந்துவந்தால் , ரகத்தழலம் என்று பேர் . ( Bleed 
ing Piles .) 

38 


298 


ராஜிகாரோகம் . 


சிறுகுடலிலிருந்து கண்டால் , ரக்த்த விரேசனம் என்று பேர் . 
( Melena ) . 

மூக்கிலிருந்துகண்டால் , ரக்த்தபீனசம் என்று பேர் . ( Bleed 
ing from the Nose ) . 

இப்படியிருக்க , ரக்த்தாசயத்திலிருந்தாவது , பீலிகாசயத்தி 
லிருந்தாவது , யகிர்த்தாசயத்திலிருந்தாவது , ரக்த்தம்பிறக்குமென்று , 
நமதுவைத்திய கிரந்தங்களில் கண்டிருக்கிறது ; அந்த அபிப்பிராயம் 
நூலாசிரியர்களுக்கே தெரியும் . கண்ணு , காது , மூக்கு , வாய் , மயிர்க் 
கால் , மூத்திர துவாரம் , மலத்துவாரம் என்னும் இந்த 7- வாசல்வழி 
யாக ரத்தம்வெளிப்படுமென்று கண்டிருப்பதில் , கண்ணு , காது , 
மயிர்க்கால் , இம் மூன்று வழியாய் வருவது சாதாரண மன் 

வாயிலிருந்து வருவதற்கு , ரக்த்தாசியம் என்று பேர் . 

கருப்பையிலிருந்து ரத்தம்வந்தால் , பெரும்பாடு , ரக்த்தசிரா 
வம் , என்று பேர் . ( அஸ்த்தி சிராவத்தைப்பார்வையிடவும் . ) 

சிகிச்சை.-- குளிர்ச்சி , துவர்ப்பு குணங்களுடைய மருந்துகள் 
உபயோகிக்கவேண்டியது . அடியில் கண்டிருக்கிறவைகள் இந்த 
ரோகங்களுக்கு உபயோகிக்கலாம் . 

தென்னம்பூ- படிக்காரம் - மாசிக்காய் . 
நாவல்பட்டை - மூங்கில் அரிசி - பொட்டிலுப்பு . 
தூருவாதிகிருதம் - வாசாதிகிருதம்- தண்ணீர் . 
துரிசு -அத்திப்பட்டை - மாம்பருப்பு . 


ரக்த்தமத ரோகம் . 
రక్తమదరోగము, 


PLETHORA . 


ரக்த்த அணுக்களும் , ரக்த்தமும் , அதிகமாகி இருக்கிற ஸ்திதிக் 
- பெயர் . 


ராஜிகாரோகம் . 
రాజి కారోగము. 


இதுவே -- வேர்க்குரு . 


PRICKLY HEAT .. 


சிகிச்சை .-- சந்தனம்- இளநீர் ,, 
கிக்கலாம் . 


வைகளை மேலுக்குபயோ 


வம்க்ஷண ஸ்த்தான வித்திரதி , 


299 


ரோமக்ஷயரோகம் .. 
రోమక్షయరోగము, 


BALDNESS . 
இந்திரலுப்தத்தைப் பார்வையிடவும் . 


லாஞ்சனரோகம் . 
లాంజనరోగము. 


MOLE . 
வே- மச்சங்கள் 

-வியங்கம் , SsoXo . 


லிங்க கவச சித்திரரோகம் . 

లింగకవశచిధ్రరోగము, 
சிசினத்தின் தோல் விரிந்து புண்ணாகி விடுகிறரோகம் . இது 
சரீர ஸ்திதிகெட்டு காணுகிறது . சிகிச்சைக்குச் சீக்கிரம் வசப்படாது . 


வம்க்ஷண ஸ்த்தான வித்திரதி . 

వంకణస్తానవిద్రధి . 
இதுவே - அரையாப்புக்கட்டி . 

ఒడుసుగెడ్డ . 


BUBO ., 


ரோகலக்ஷணம்.- ரோக ஸ்திரீயைப் புணர்ந்து அதின்காரண 
மாய் அரையில் காணுகிறகட்டி , விரணம் , காயம் ; முதலியவைகளா 
லும் காண்பதுமுண்டு ; இதற்கு நெறிக்கட்டி யென்று பேர் . தொ 
டைச்சந்துக்கு மேலிருக்கிற கிரந்திகள் வீங்கி தாபிதம் கொண்டு பழு 
த்து உடைவதே, உபதம்ஸரோகத்தின்மேல் காணுகிறகட்டி . தொ 
டைச்சந்துக்குக்கீழ் நெறிகட்டி காணும் ; இது பழுத் துடைவது 
அபூர்வம் . 

சிகிச்சை .-- ஆரம்பத்தில் , கட்டி கரையும்படி முயர்ச்சி செய்ய 
வேண்டியது ; பழுத்துவிட்டால் , கத்தியால் கீறி சழை வெளிப்ப 
டுத்தி களிம்புகள் போட்டு , ஆற்றவேண்டியது . 

சுண்ணாம்பு தடவி , உலர்ந்த பிறகு சேங்கொட்டையை விளக் 
கில் காட்டி , தைலமெடுத்து , அதின்மேல் பூசவும் . உலர்ந்தபிறகு , 
அது பிகிந்துக்கொள்ளும் . 


300 


வாதரோகங்கள் . 


ரசக்களிம்பை கட்டியின் மேல் தடவி ஒட்டு பில்லையாவது , ஈயபி 
ல்லையாவதுவைத்து கச்சையால் இழுத்துக் கட்டிவைக்கவும் ; கரை 
ந்துவிடும் . 

சவுக்காரம் , குண்டுமணி பருப்பு , தாளித்துவடித்த ஈரசுண்ணாம்பு , 
மைசாக்ஷி குங்கிலம் , வகை 1 - க்கு 4 - சேர் ; சேராங்கொட்டை , 3 - க 
லந்து எருக்கன்பால்விட்டு, 2 - நாள் அரைத்து , உருண்டைகள் செய் 
துவைத்துக்கொண்டு , தேவையானபோது தண்ணீரில் தேய்த்து கட் 
டிமேல் தடவி அனல்காட்டவும் , பிகிந்துக்கொள்ளும் . 

சித்திரமூலவேரை எலுமிச்சம்பழ ரசம் விட்டு உரைத்து , கந்த 
மெடுத்து பூசினாலும் சரி , அல்லது , பச்சை சித்திரமூலவேர்ப்பட்டை 
யைச் சாதத்துடன் அரைத்து துணிமேல் தடவி , கட்டிமேல்வைத்துக் 
கட்டி 3 -மணிநேரம் வைத்திருந்து பிறகு எடுத்துவிட்டாலும் , சரி 
புண்ணாகிவிடும் . பிறகு வாழையிலை வைத்துக் கட்டிக்கொண்டு வந் 
தால் விரணம் ஆறி கட்டி கரையும் . 

ஆரம்பத்தில் மேகாரி எண்ணெய்கொடுத்து பத்தியம் வைத்தால் 
கட்டிகரையும் . 

சீழ்க்கொண்ட குறிகள் கண்டால் , வித்திரதிக்குச் செய்கிற சிகி 
ச்சை செய்யவேண்டியது . 


வாதரோகங்கள் . 

వాతరోగములు . 
இதுவே . - வாயுரோகங்கள் - வாதக்குடச்சல். 

மஹாவாதரோகங்கள். 


NERVOUS DISEASES - PALSY AND NEURALGIA ,, 


ரோகலக்ஷணம் : -ஸ்ப்பரிச நரம்புகளுக்குக் காணுகிற வியாதி 
களுக்கு , வாதரோகங்களென ஒரு பொதுப்பெயர் . வியா தியுண்டான 
விடத்துக்குத் தக்கபடி , பெயரிட்டிருக்கிறது ; அவைகள் இதனடி 
யில் காணலாம் . 
அர்த்திவாதம் .-- ( முகவாதம் ) 18578o - esan 

వాతము ఆర్ద ముఖవాతము. 
( Palsy of the Face ) மூளையிலிருந்து முகத்துக்கு வருகிற நர்வ் என் 
கிற ஓர் நரம்புக்குக் காணுகிற வியாதி . 

ரோகலக்ஷணங்கள்.- கண்ணிமையைமூட பிரயாசையாயிருக் 

; கன்னம் தளர்ந்து தொங்கும் ; வாயின்மூலை கீழுக்கிறங்கி யிரு 
க்கும் . 

சிகிச்சை.-- ரசமருந்துகள் , விரேசன காரிகள் , கொடுத்து ரோ 
கத்தை வசப்படுத்தவேண்டியது . வாதரோக பேதங்களாவன . -- 


கும் 


வாதரோகங்கள் . 


301 - 


. 


ஜகநாவர்த்தவாதம் . - (இடுப்புவலி.) ( Lumbago ) . 
க்ருத்திரசிவாதம் . கனே . ( Sciatica ) . 
: ஆட்டியவாதம் ஊருஸ்த்தம்பவாதம் . ஆனையை 
ஆணீயவாதம் . 
பங்குவாதம். ( முடம் . ) 
நபிசாருவாதரோகம் ( மூடவாதம் ) தொப்புளிடத்தில்நோவு 
தண்டகவாதம் . Soas . General Palsy . 
புருவாடோபகவாதம். 2 ) S ளல் .(புருவத்துடிப்பு .) 
அவபேதகவாதம் , 9585 எஸ் . ( நெற்றிநோவு .) 
அர்த்தாங்கவாதம் . ( பக்ஷவாதம் .) Hemiplegia . 
மந்நியாஸ்தம்பவாதம் , 
அபிகாதவாதரோகம். மூ 8 

TX 3 . 
ஆவிருதவாதம். 9XM . 

உதரவர்த்தவாதரோகம் . கால்கள் விழுந்துப்போகுதல் ; 
Paraplegia. Atrophy of Legs . Retention of Discharges. 

அஷ்டிலாவாதம் . 68 Xo , Spasm of the 
Bladder . 
அனுஸ்தம்பவாதரோகம் . அல் 

ఆసుస్థంభవాతరోగము. 

தாடை 
நோவு- வாய்கிட்டிக்கொள்ளல் . Lock Jaw . 

அங்கசலனவாதரோகம்.- Shaking Palsy . 
அபதந்திரவாதம் . - Convulsions . 
அபஸ்மாரரோகம் . Epilepsy . 
அஸ்தி ஆவிருதவாதம் Node. 
ஆந்திரபித்வாதரோகம் . 80 (83T38 °Xu, Flatulency. 
ஆந்திராவிருதிரோகம் , ( அண்டவாதம் . ) Hernia . 
ஆமவாதரோகம். Rheumatism . 
இருத்வாதம் . ( மார் அடைப்பு .) Breast Pain . 

ரியாவர்த்தவாதம் . Sun Pain . 
தனுர்வாதம் (விரண சந்வி .) Tetanas . 
புச்சாவர்த்தவாதம் . Gout . 

சிகிச்சை .. வாதரோகங்களுக்கு , மேலுக்குப் பூச்சுதைலங்களி 
ட்டு , பத்துகள் போட்டு , ஒற்றி ...மிட்டு, உள்ளுக்கு , ப்ரவிருத்திகளும் 
வேதனையைத் தணிக்கும்படியான ஒளஷதங்களும் , தேகப்பிர குருதி 
யை மாற்றும்படியான ஒளஷதங்களும் கொடுத்து , சிகிச்சை செய்ய 


. 


வேண்டியது . 


• 302 


அர்த்தாங்கவாதரோகம் . 


மேலுக்குப்பூச தததியான தைலங்களும் பற்றுகளும் . 
நாபித்தைலம் -- அபினித்தைலம்- மைனத்தைலம் . 
வாதசஞ்சீவித்தைலம் - மண்தைலம் . 

விஷமுட்டித்தைலம் - வாதநாசத்தைலம் . கர்ப்பூரத்தை 
லம் . அர்க்கறீரத்தைலம் . தத்தூரித்தைலம் . விலாரிவேர்த் 
தைலம் , 

ஆலகாலவிஷத்தைலம் - குறுந்தொட்டித்தைலம் . 
தூருவா ததைலம் - சிவநார்வேம்புதைலம் . 
புங்கன் நெய்- புன்னை எண்ணெய் , 
சித்திரமூலவேர் ; தைலம் - மயிர்மாணிக்கம் , 
சேராங்கொட்டை , வெள்ளுள்ளி-- யானைத்திப்பிலி. 
நீரெட்டிமுத்து - நேர்வாளம்- வெட்டிவேர் . 

அக்கரகாரம் - மஞ்சள் - மிளகு அத்திப்பால் தடவி 
மண் தூவுதல் - வசம்பு . முருங்கைவேர் - தில்லைப்பால் . 

உள்ளுக்குக்கொடுக்கத் தகுதியான மருந்துகள் . 
கர்ப்பூரம் - கஞ்சா - அபினி- நன்னாரி . 
ரசம் - சவ்வீரம் -- கந்தகம்- பாஷாணம் . 
அயச்சிந்தூரம்- எட்டிக்கொட்டை , 
விஷமூங்கில்- அப்பளக்காரம் . 
நாகராதிலேகியம்- வேப்பங்கள்ளு . 
கறுப்புப்பு- மயிர்மாணிக்கம் - பல்லாத்கிலேகியம் . 
முடக்கறுத்தான்- மூக்குரட்டைவேர் . 
வல்லாரைத்தைலம் . 

ஸ்தானஞ் செய்யத் தகுதியான தைலங்கள் . 
நீர்குண்டிதைலம் . 


- 


அர்த்தாங்கவாதரோகம் 
అదాణంగవాతరోగము, 


துவே.- ஏகா 

காங்கவா தம் . 5TX ல . 
பாரிசவாதம் - பக்ஷகாதவாதக் கஈனல. 
பக்ஷவாதம் -34 ஈன் . பக்கவாதம் . 


A 


விஹாப்பிரோகம் . 


303 


HEMIPLEGIA . 


ரோகலக்ஷணம்.- மூளைக்கு வியாதி கண்டு இந்தரோகம் பிறக் 
கிறது . வலது பக்கத்து மூளைக்கு வியாதிகண்டால் , இடதுகாலும் 
கையும் விழுந்து விடும் . இடது பக்கத்து மூளைக்கு வியா திகண்டால் , 
வலதுகாலும் கையும் சுவாதீனமில்லாமல் போகும் . முள்ளந்தண்டுக் 
கொடியில் ஒருபக்கம் வியாதிகண்டு இந்தப்பினி காண்பதுமுண்டு. 
அப்போது முகம் விகாரமடையாமல் , வியாதிகண்டபக்கத்துக் காலும் 
கையும் அசைவு அற்றுப்போகும் . ஆகையால் இந்த வியாதியில் , மூளை 
யைச்சார்ந்தது ஒன்று -- முள்ளந்தண்டுக்கொடியைச் சார்ந்தது ஒன் . 
ஆகிய இரண்டு ஜாதிகளுண்டு 

சிகிச்சை கிரமம் . - ரோகியை சுக ஸத் திதியில் வைக்கவேண்டி 
யது . பேதிக்குக் கொடுக்கவேண்டியது . எட்டிக்கொட்டை யோகங் 
களில் ஒன்றை உபயோகிக்க வேண்டியது . 


. 


விஷர்ப்பிரோகம் . 


విసర్పిరోగము. 
இதுவே.-- அக்கி -- அக்கினிகரப்பான் . 

ERYSIPELAS . 
ரோகலக்ஷணம்.- இது சர்மரோகம் . ரோகம் கண்டவிடம் 
சிவந்து வீங்கி இருக்கும் ; எரிச்சலெடுக்கும் ; பரவும் ; சுவரம் அனு 
சரித்திருக்கும் . 

சிகிசைக்கிரமம்.- எரிச்சல் தணியும்படி சினிக்தலேபன மிட 
வேண்டியது ; சரீரபெலன் குறையாமலிருக்க நல்ல ஊட்டங்கொடுக் 
கவேண்டியது சீழ்க்கொண்டுவிட்டால் , கத்தியால்கீறீ அதை வெளி 
ப்படுத்தி விடவேண்டியது . 

போஸ்தக்காய்கஷாயம் . - வேப்பிலை கஷாயம் . இவைகளிலொ 
ன்றால் ஒற்றிட மிடலாம் . 

அரிசிமாவு.- கோதுமைமாவு .-- இவைகளில் ஒன்றை , சிவந்திரு 
திருக்கிற இடத்தின்மேல் தூவிக்கொண்டு வந்தால் , எரிச்சல் தணி 
யும் . 

பன்றி நெய் .-- ஒற்றிடமிட்ட பிறகு இதைத் தடவிக்கொண்டு 
வந்தால் , சுகுணம் பிறக்கும் . 

அன்னபேதி.- 1 - விரா கவிறை அன்னபேதியை, 1 - புட்டி நீரிலி 
ட்டு கரைத்து , அந்த நீரை அக்கிமேல் தடவிக்கொண்டுவரலாம் . 

அதிமதுரம் . - சந்தனம் . இவைகளில் ஒன்றை , முசுமுசுக்கை 
இலை ரசம் விட்டு உரைத்து , கந்தமெடுத்து அக்கிமேல் தடவிக்கொ 
ண்டு வரலாம் . 


304 


வித்ரதி . 


ஊமத்தன் இலை .-- இதை அரைத்து , 1 - க்கு 2 - பங்கு எருமை 
வெண்ணெய் சேர்த்து கலந்து , அக்கிமேல் சடவிக்கொண்டு வரலாம் . 

செம்மண்ணு.- இதில் நீர்விட்டுக்குழப்பி , அக்கிமேல் தடவி , 
சிம்ஹரூபமெழுதுவது நாட்டுவழக்கம் . 


வித்ர தி . 

89 . 
இதுவே.-- விப்புருதி - கட்டி - கீழ்கட்டி 

வீக்கம்- பரு - சிலந்தி . 


ABSCESS - BOIL . 


ரோகலக்ஷணம்.- நோவு , வீக்கம் , எரிச்சல் , சிகப்பு , இக்குறி 
கள்கண்டு , பிறகு சீழ் உண்டாகி பெரிகட்டியாய் ஆகிறதற்கு , வித்ரதி 
என்றுபேர். சர்மம்தளமாய் இருக்கிற இடத்தில் வித்ததிகண்டால் , 
சீழ்வெளிக்கு வராமல் பரவி , பத்த உபத்திரவம் செய்யும் . சிறியவித் 
ரதிகளுக்கு பரு என்றுபேர் . 

சிக்ச்சாக்கிரமம் .-- ஆரம்பத்தில் , கட்டிகரையும்படி , முயர்ச்சி 
செய்யவேண்டியது ; அத்தருணம் மிஞ்சி பழுக்க எத்தனித்தால் , 
பொட்டலிகைகள் கட்டி , சீக்கிரம் பழுக்கும்படி செய்யவேண்டியது ; 
பழுத்தபிறகு , கீறி சீழை வெளிப்படுத்தி விடவேண்டியது . கட்டி 
யில் தத்தளிப்பு கண்டால் , சீழ்க்கொண்டதென்று தெரிந்துகொள்ள 
வேண்டியது . காடிக்காரம்வைத்து தேய்த்துவிட்டால் , முகம்வைத்து , 
சீழ் வெளிக்குவந்துவிடும் . முள்ளுக்கீரைசாம்பல் தபசிசக்கை , இவை 
களுக்கும் விரண மாக்கிற குணமுண்டு . 
கட்டிகள் கரையும்படி , மேலுக்குபயோகப்படுத்தத் 

தகுதியானவைகள் . 
நவக்ஷரகிலேதம் ( 2 - விரா ; ஜலம் 1 - புட்டி . ) 
வெங்காயம் - வெள்ளுள்ளி– அமுக்கிராக்கிழங்கு . 
முருங்கைவேர்ப்பட்டை- இலைகள்ளியிலை . 
தேன் தடவி , ஈரச்சுண்ணாம்பு பூசுதல் . 
விலாரியிலை - பத்திராக்ஷியிலை -புகையிலை . 
காரட்டுக்கிழங்கு- எருக்கன்பால்- பெருங்காயம் , 

செம்பையிலை --ரசக்களிப்பு- சாமந்திப்பு- தேள்கொ 
டுக்கு இலை - நொச்சியிலை - கஞ்சா இலை - மஞ்சள் விழுதி 
யிலை - அரிசிமாவும் தேனும் கலந்து . 


2 


வி ரணம். 


305 


2 


எள்ளு 


போல்டீஸ்செய்து உபயோகிக்கத்தகுதியானவைகள் . 
வெண்டக்காய்- துத்தியிலை - ஆளிவிரை- வெந்தியம் . 

ஆமணக்கு இலை - ஆமணக்குமுத்து - ஊமத்தனிலை 
முள்ளுக்கீரை - புளித்தசாதம் புளிச்சக்கீரை - சேப்பங் 
கிழங்கு - கற்றாழை- அரிசிமாவு- கோதுமைமாவு - கேவு 
ருமாவு - வாழைப்பழம் . பருப்புக்கீரை- பசரைக்கீரை . 

விளக்கெண்ணையில் முலைப்பால்விட்டு குழப்பி , அதில் பருத்தி 
ப்பஞ்சு துவைத்து , கட்டிகள் மேல் போட்டுக்கொண்டுவந்தால் , சீக் 
கிரம் பழுக்கும் . 

கர்ப்பூரத்தோடு சாம்பிராணிசேர்த்து , அரைத்து களிம்பு செய்து 
துணிமேல் தடவி , கட்டிகள் மேல் போட்டுக்கொண்டுவரலாம் . 


(C 


விரணம் . 

( 3S . 
இதுவே - புண் . 

ULCER , 
விரண பேதங்களை இங்கிலீஷ் வைத்திய சங்கிரகத்தில் அறி 
யலாம் . 

விரணங்கள் மேல்போட தகுதியான களிம்புகள் , எண்ணெய்கள் 
இதனடியில் காணலாம் .- 

சிலத்தைலம் - நல்லெண்ணெய் - குக்கில நவநீதம் . 
சிலாரசம் - தேங்காய் எண்ணெய்- 

நீலம் . 
புங்கன் நெய்- 

மெழுகு களிம்பு . 
ரசசிந்தூரக்களிம்பு - ரோசனக்களிம்பு . 

விரணங்களுக்கு போல்டீஸ் செய்துப்போட தகுதியானவைகள் 
இதனடியில் காணலாம் .- 

வேப்பிலை -- பூசினிக்காய்- காரட்டுக்கிழங்கு 
மைமாவு - அரிசிமாவு . 

விரணங்களைக்கழுவ தகுதியான நீர்கள் .-- ஒதியன்பட் 
டைக்கஷாயம் .-- கருவேல்ப்பட்டைக் கஷாயம் - மருக்கொ 
ழுந்துக்கஷாயம்- படிக்காரஜலம் . 

துரிசு- காடிக்காரம் -- முள்ளுக்கீரை சாம்பல் . 
முதலியவைகள் , துர்மாமிசத்தை நீக்கும் . 


வை 


39 


306 


விருச்சிகதம்சம் . 


விஷரோகம் . 

విషరోగము . 
இதில் க்ருத்திரமவிஷம் , S } LES250 . (இமெருந்து ) என் 
றும் - அக்ருத்திரமவிஷம், அது பல்லை . என்றும் , இரண்டுஜா திக 
ளுண்டு . க்ருத்திரமவிஷத்தைப் பற்றி முன்னமே கண்டிருக்கிறது . 
இனி அக்ருத்திமவிஷத்தில் 3 - ஜாதிகளுண்டு . 

1 -வது - ஸ்த்தாவரவிஷம் , ஈ 539 . விருக்ஷம் , செடி , கொ 
டி, பூண்டுகளின் விஷம் , 

2 - வது - தாதுவிஷம் . எல்லாம் பாஷாணம் , வீரம் , தாம்பி 
ரம், முதலிய பதார்த்தங்களின் வீஷம் . 

3 - வது- சங்கமவிஷம் . 308035. பாம்பு , தேள் , புழு , 
ந்தி , நாய் , இவைமுதலிய ஜீவஜந்துக்களின் விஷம் . 


சில 


விருச்சிகதம்சம் . 

వృశ్చికదంశం . 
இதுவே.-- தேள் கொட்டல் . 


SCORPION STING . 


தேள் கொட்டலுக்குச் சிகிச்சை தெரியாதவர்கள் யாருமில்லை . 
மந்திரத்தினால் விஷம் இறங்கிவிடுகிறதென்று எண்ணமுண்டு . தேள் 
கொட்டின உடனே, விஷம் மேலுக்கேறாமல் , கொட்டுவாய்க்குமேல் 
கயிற்றால் கட்டிவிட்டு , அடியில்கண்ட சில மருந்துகளில் ஒன்று உப 
யோகிக்கலாம் . 

நாயுருவிப் பூண்டின் கொழுந்தைக் கசக்கித் தேய்க்கலாம் . 

சுண்ணாம்பு , ஒட்டடை . இவைகளைச்சேர்த்து அரைத்துப் பூச 
லாம் . 

புளியங்கொட்டையை ( தோல் நீங்கி , பருப்பு தெரிகிறவரையில் ) 
தேய்த்து , கொட்டினவாயில் வைத்தால் , ஒட்டிக்கொள்ளும் ; விஷம் 
அதில் இறங்கினபிறகு விரையின் நிறம் மாறி விழுந்துவிடுமாம் . 

சுண்ணாம்பு , உப்பு , சமனாய்ச் சேர்த்து , அரைத்துப் பூசி அனல் 
காட்டலாம் . 

வெங்காயத்தைக் கொட்டின விடத்தில்வைத்து --மணிநேரம் 
தேய்க்கலாம் . 

பெருங்காயம் பூசலாம் . 
காடிக்காரம் வைத்துத் தேய்க்கலாம் . 


} 


307 - 


விஷசிரோகம் . 
இதுவே - வாந்திபேதி - விஷபேதி . 


CHOLERA . 


ரோகலக்ஷணம்.- விஷசிரோகமானது , ஒருவித விஷத்தால் 
காணுகிறதென்று சொல்வதற்கு சந்தேகமில்லை . அந்த விஷம் சரீர 
த்துக்குள் சென்று வியாபிக்கிற விதத்தைப்பற்றி , பலர் பலவிதமாய் 
சொல்லுகிறார்கள் . ஒருவர் , இந்த விஷம் ரக்த்தத்தில் சேருகிற 
தில்லை, ஆனால் அது தன் குரூரகுணத்தைச் சிறு குடலின் உட்சவ்வு 
மேல் முதல் காட்டுகிறது . பிறகு மத்தக்குறிகள் பிறக்கிறதென்று 
சொல்லுகிறார் . மற்றொருவர் , இந்த விஷம் நக்த்தத்தில் கலந்து , 
“ பல்மொனெரி ஆர்ட்ரி ” என்னும் , இருதயத்திலிருந் துப்புப்புசத்துக் 
குப்போகிற ரக்த்த நரம்பைச் சுருங்கச்செய்து , ரக்த்தம் வலது பக்க 
மிருந்து, இடதுபக்கம்போகாமல் செய்துவிடுவதினாலாவது , அல்லது , 
விஷமானது மூளையின் மேல் நேராய் வியாபனை செய்வதினாலாவது , 
இசிவு , க்ஷணம் , கஷ்டசுவாசம் , நாடி விழுந்துப்போகுதல் , ஆகிய 
வை முதலிய குறிகள் காணுகிறதென்று சொல்லுகிறார் . உடம்பில் 
இருக்கிற விஷம் வெளிப்பட , பேதிகாணுகிறதென்று இவருடைய 
எண்ணம் . இந்த வியாதி எவ்விதமாய்ப் பரவுதெனில் , வமன விரே 
சரங்களில் இந்த வியா தியின் விஷம் இருக்கிறதென்றும் , அந்த மல 
ங்கள் சாக்கடை வழியாய்ச் சென்று , குடிக்கிற நீரோடு சேர்ந்து கெடு 
த்து , அதைபானம் செய்கிறவர்களுக்கு வாந்திபேதி காணுகிறதென்று 
எண்ணம் . பரீக்ஷைகளால் அறிந்துத் தெரிந்துக்கொண்ட இந்தத் 
தாத்பரியத்தை , நாம் உறுதியாய் நம்பலாம் . 

இந்தக்கொடிய வியாதிகண்டு பரவுகிற நாள்களில் , அவாளவாள் 
முன் சாக்கிறதை எடுத்துக்கொள்ள வேண்டியது ; அது என்னவெ 
னில்- அன்னபானாதிகளைச் சுசியாய் பக்ஷிக்க வேண்டியது . -- குடிக் 
கிற நீரைக் காய்ச்சி வடிக்கட்டி கொள்ளவேண்டியது . - வேலை அதி 
கமாய்ச் செய்யலாகாது- சுகஸ்த்திதியை எப்போதும் அனுசரிக்கவே 
ண்டியது- பசியாய் வெகுநேரம் இருக்கலாகாது - பேதிக்கு எடுத்து 
க்கொள்ளலாகாது - இந்த வியாதி வியாபிக்கிற ஊர்களிலாவது, பே 
ட்டைகளிலாவது , போகலாகாது- தானிருக்கிற இடத்தில் , வியா 
பித்தால் , அந்தவிடம் விட்டு வேறோரிடத்தில் போய் கொஞ்சம் , 
நாள் இருப்பது நல்லது . 


லக்ஷணங்கள் . - சகலரையும் பயமுறுத்தி திகிலடையும்படிச் 
செய்கிற இந்தக் கொடிய வியாதியில் காணுகிற முக்கிய குறிகள் என் 
னவெனில் கஞ்சித்தண்ணீர் போல் பேதி , வாந்தி - கால் கைகளில் 
இசிவு - அதிக துர்ப்பலம் - அதிக தாகம்- அரட்டல் - புரளல் - நா 
டியில்லாமல் போகுதல் - சரீரம் வியர்த்து சில்லிட்டு விடுதல் - மூத் 
திரம் சுரக்காமலிருக்குதல் - குளுமை நீங்கினபிறகு , சுரம் காணுதல் , 
இத்தியா திகளாம் , 


308 


ஸ்தனருக்வாதம் . 


சிகிச்சை.- இத்தனை நாளாய் எத்தனை பேரோ, முயர்ச்சிசெ 
ய்து தேடியும் , இதுவரையில் இந்த வியாதிக்கு எடுத்த மருந்து ஒன் 
றும் அகப்படவில்லை. இவ்விதம் செய்யவேண்டியதென்று ஒருமார்க்க 
மும் தெரியவில்லை ; இதற்குக் கொடுத்துப் பரீக்ஷிக்காத மருந்தும் இல் 
லை . ஆரம்பத்தில் காணுகிற பேதியை , தக்ஷணமே நிறுத்தவேண்டி 
யது ; அதற்கு அனேக மருந்துகளுண்டு . மறுந்து கொடுத்தும் , வாந்தி 
யும் பேதியும் நிற்காவிட்டால் , சிகிச்சகனுக்குக் கலவரம் சேர்ந்து , 
என்ன கொடுப்பது , என்ன செய்வதென்று ஆலோசனை செய்கிறான் . 
தாகமடங்க அதிகமாய்க் குளிர்ந்த ஜலம் கொடுக்கவேண்டியது ; அந்த 
ஜலம் பரிசுத்தமாய் இருக்கவேண்டியது ; கஞ்சியினங்கள் கொடுக்க 
வேண்டியது . கை கால் இசிவுக்கு , கர்ப்பூரமும் கொள்ளும் சேர்த்து 
பூசி தேய்க்கவேண்டியது ; வயிற்றுக்குக் கடுகு அரைத்து பத்துபோட 
வேண்டியது . வாந்தி பேதி வியாபிக்கிறநாள்களில் , 1 - ரூபாய் விறை 
உப்பு அதிகமாய்ச் சாப்பிட்டுக்கொண்டுவந்தால் , இந்த வியாதி வரா 
மல் தடுக்கும் . இதனடியில் கண்டமருந்துகள் , விஷபேதிக்குக் கொ 
டுக்கத் தகுதியானவைகள் : 

ஜகநாதசித்த லேகியம் ( கஞ்சாவைப்பார் .) 
கர்ப்பூரம்- கவாடலேகியம் -- ( அபினி.) 
ஓமம் - குளோரோடீன் . 


வெந்நீர்விரணம் . 


SCALDS . 


அக்கினிவி ரண சிகிச்சையே இதற்கும் செய்யவும் . 


ஸ்தனருக்வாதம் . 
స్త నరుగ్వాతము . 


இதுவே - ஸ்தனசூல - முலை நோவு . 


PAIN IN THE MAMME . 


இதர்க்கு வேதனை தணியும், அபினி , கஞ்சா , முதலிய வேதனா 
சாந்தகாரி ஒளஷதங்கள் உள்ளுக்கும் வெளிக்கு முபயோகிக்கவேண் 
டியது . 


க்ஷயரோகம் , 


309 


ஸ்தனவித்ரதி . 

సనవిద్రధి . 
இதுவே -- 

- மார்ச்சிலந்தி . 


ABSCESS OF THE MAMME , 


வத்திர திக்குக் செப்பிய சிகிச்சையே இதற்குஞ் செய்யவேண்டி 


க்ஷயரோகம் . 


క్షయరోగము. 


இதுவே .--- ராஜரோகம்- ராஜய z மாரோகம் . 

க்ஷயகாசரோகம் - யக்ஷமாரோகம் 
ஈளைரோகம் - க்ஷதரோகம் - ரோகராஜம் : 
CONSUMPTION - PHTHISIS . 

:) 
சுவாஸப்பைக்குக் காணுகிற இது ஒருஜாதி மிருதியுரோகம் . 
ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத வேறு ரோகங்களை க்ஷயரோக 
மென்கிறார்கள் . கிருஸரோகம் வேறு , க்ஷயரோ கம்வேறு . துசாழ 
வியாதி ; ரக்த்தம்கெட்டு காணுகிறது . டுயுபர்கில்ஸ் (Tubercles ) 
என்னும் கிரந்திகள் , சுவாஸப்பையிலுண்டாகி , நாளுக்குநாள் பெருக் 
கும் . ஆரம்பத்தில் அவைகள் கல்லு போல் கட்டியா யிருக்கும் ; 
சிலநாள் பிறகு , கிரந்தி சுற்றிலும் விரண மாகிவிடும் ; அப்போது 
கிரந்திகள் மெதுவாகி , உடைந்து , கபத்தோடு வெளிக்கு வந்து 
விடும் . அவைகளிருந்தவிடம் , குழி விழுந்துவிடும் . இவ்விதமாக 
வனேககுழிகள் ஜனித்து , புப்புஸங்கெட்டு , சரீரசம்ரக்ஷணைக்கு தவா 
மற்போகிறது . 

லக்ஷணங்கள்.- க்ஷயரோக முக்கிய லக்ஷணங்களென்னவெ 
னில் , - இருமல் , ரக்த்தம் விழுதல் , துர்ப்பலம் , கபம்விழுதல், கொழு 
ப்புள்ள மாம்ஸ பதார்த்தங்கள் மேல் வெறுப்பு , அஜீர்ணம், தீவிர 
நாடி , சுரம் , கஷ்ட சுவாஸம் , சரீர இளைப்பு , வியர்வை , பேதி , குரல் 
கம்மல் , மேல் மார்பில் நோவு , முதுகில் நோவு, உடம்பு வேதனை , 
குதந் திரவிரணம் , இவை முதலியவைகளாம் . 

சிகிச்சை.- இந்தவியா தியைச் சவுக்கியப்படுத்த , நம்மிடத்தில் 
தகுந்த மருந் தில்லை , க்ஷயரோக மருந்தென்பதெல்லாம் இருமலைக் 
குணப்படுத்துகிறவைகளாம் . கிரந்திகள் அபிவிருத்தியாகாமற் செய் 
வதே , நமது முக்கிய சிகிச்சை . கிரந்திகளுண்டான பிறகு , நல்ல 


310 


r ரரோகம் . 


ஊட்டங் கொடுத்து , சரீரத்தைக் காப்பாற்றவேண்டியது ; பத்தியம் 
வைக்கலாகாது ; மாம்ஸ பதார்த்தம் அவசியமுண்ணும்படி செய்ய 
வேண்டியது ; தினம் ஸ்நானம் செய்யும்படி திட்டப்படுத்த வேண்டி 
யது ; பால் , பாலேடு , முட்டை , இவைகள் சரீரத்துக்குப் போஷணை 
கொடுக்கும் . ஸ்தளத்தை மாற்றுவது பிரதான சிகிச்சை இதனடி 
யில் கண்டவைகள் , க்ஷயரோகத்துக்குக் கொடுக்கத் தகுதியானவை 


கள் : 


தேங்காய்ப்பால் - தேங்காய் எண்ணெய்- மீன்நெய்- அயமரு 
ந்துகள் . அபினி , கஞ்சா, இவைகள் நித்திரையையுண்டாக்கும் , இரு 
மலைத்தணிக்கும் . ரக்த்தம் விற்க, படிக்கா ரம் கர்ப்பூரசிலாஜிது கொ 
டுக்கலாம் . பேதியை நிறுத்த, அபினி , மாசக்காய் , காசுக்கட்டி செம் 
மரப்பட்டை கஷாயம் கொடுக்கலாம் . மார்புமேல் கடுகுபற்று 
போடலாம் . அடியிற் கண்டிருக்கிற மருந்துகள் கொடுக்க அதிகார 
மிருந்தபோதிலும் , அவைகளை நீக்கிவைக்க வேண்டியது ; வீணில் 
வியா 
யாதியை அதிகப்படுத்தும் : 

ரசம் -- பிரவாளம் -- முத்து - அப்பிரகம்-பாஷாணம்- க்ஷயகு 
லாந்தகம் - காரூபா- மகாராஜமிருகாங்கம் . 


r ரரோகம் . 


{ 


A 


క్ష్మీరరోగము, 


பிரஸவித்த பெண்களுக்கு , பால் கட்டிகொண்டு உபத்திரவங் 
கண்டால் , அதற்கு மல்லிகைப் பூவாவது, வெற்றிலையை வதக்கீயா 
வது கட்டினால் , பால்வற்றி விடும் . பேதிக்குக் கொடுக்கலாம் ; ஆளி 
விரை போல்டீஸ் வைத்துகட்டலாம் . 

சிலருக்கு பால் சுரக்காம லிருக்கும் . அதற்கு நல்ல ஊட்டங் 
கொடுக்க வேண்டியது ; ஆமணக்கு இலையை வதக்கி கட்டினால் பால் 
சுரக்கும் . தண்ணீர்விட்டாங் கிழங்குக்கும் , பால்சுரப்புண்டாக்குகிற 
குணமுண்டு . 


முற்றிற்று. 


Printed by Thompson & Co. , at the " Minerva" Steam Press , Madras . 


2 


